மிரண்ணாலாக்கம்‌ - சீயான்‌ 


நான்‌, கிருஷ்ண 
தேவராயன்‌ 


(இரண்டாம்‌ பாகம்‌) 


ரா.கி. ரங்கராஜன்‌ 


13.தீலதயாளு ௭௧௫ . 


னத்‌ தமக 
ப 


தி.நகர்‌, செவ்னை-1?. 


முதற்‌ பதிப்பு அக்டோபர்‌, 1998 
இரண்டாம்‌ பதிப்பு ஜூன்‌ 2001 
உரிமை அசிரியருக்கு 


திருநாவுக்கரசு தயாரிப்பு 


விலை ரூ. 70.00 


[] TITLE NAAN, KRISHNADEVARAYAN 
PART — II 

[ AUTHOR Ra.Ki. RANGARAJAN 

[] LANGUAGE TAMIL 

[] SUBJECT HISTORICAL NOVEL 

{] EDITION SECOND EDITION, 
JUNE , 2001 

[] No. OF PAGES xxiv + 336 

[1 PUBLISHED BY: VANATHI PATHIPPAKAM, 
13, DEENADAYALU STREET, 
THYAGARAYA NAGAR, 
CHENNAI 17. 

[] PRICE Rs. 70.00 


Laser Typeset at : LKM Computer Prints, Chennai - 17 
PRINTED AT M.S. PRINTING WORKS. CHENNAI - 14. 


ருப்பதியில்‌ உள்ள 
சின்னாதேவி, திருமலா தேவியுடன்‌ 


விஜயநகர 
சாம்ராஜ்யம்‌ 
நகரங்களும்‌ துறைமுகங்களும்‌ 


+ 
அவரின்‌ 
a ட, . 

8 ட்டன 

R Kash த 

2 ஷேகர்‌ - 
ஓ. த்‌ ந்த்‌ உ அர்‌ 
உ டட, 7 
ச்‌ ட 


YANANAR, 


அணிந்துரை 


வித்யாவாசஸ்பதி, கலைமாமணி, சிலைமீட்ட செம்மல்‌ 
டாக்டர்‌ இரா. நாகஸ்வாமி 


களில்‌ புதுப்புனல்‌ வரும்‌ நாட்களில்‌ மக்கள்‌ 
உணர்ச்சிப்‌ பெருக்கிலே தளைப்பார்கள்‌. புது நோக்குடனே 
புதுப்பொலிவுடனே அனைத்தையும்‌ கண்டு மகிழ்வார்கள்‌. 
புதுப்புனலிலே பாய்ந்து விளையாடுவார்கள்‌. புதுப்புனலை 
அவ்வளவு ஆர்வத்துடன்‌ எதிர்பார்ப்பார்கள்‌. எனினும்‌ 
அவ்வெள்ளம்‌ இரு கரைக்குள்‌ பெருக்கெடுத்து ஒடும்‌ 
போதுதான்‌ எழிலாய்‌ இருக்கும்‌. கரையை அழித்துக்‌ 
கொண்டு பாய்ந்தால்‌ உருக்கும்‌ மக்களுக்கும்‌ 
மாக்களுக்கும்‌ மரஞ்‌ செடிகொடிகளுக்கும்‌ அழிவுதான்‌. 
அதுபோல்‌ கவிதையை, கதையை எழுதும்‌ ஆசிரியனிடம்‌ 
மக்கள்‌ புதுமையை எதிர்பார்க்கிறார்கள்‌. அப்புதுமைப்‌ 
படைப்புகளில்‌ உணர்ச்சிப்பெருக்கைக்‌ காண்கிறார்கள்‌. 
மக்களின்‌ உணர்ச்சிகளை நன்கு உணர்ந்து 
எண்ணிலா எழுத்துக்களைப்‌ படைத்துள்ள முதுபெரும்‌ 
எழுத்தாளர்‌ ரா.கி. ரங்கராஜன்‌ அவர்கள்‌, “நான்‌, கிருஷ்ண 
தேவராயன்‌' என்னும்‌ இந்நவீனத்தைப்‌ படைத்துள்ளார்கள்‌. 
இந்திய வரலாற்றில்‌ ஒப்பரும்‌ மேதைகளில்‌ சிறந்த 
அரசன்‌ கிருஷ்ணதேவராயர்‌ தோல்வி என்பதையே 
அறிந்திராத தீரன்‌. சமயத்துக்கும்‌, கலைக்கும்‌, அரசியல்‌ 
பண்புக்கும்‌, நாட்டின்‌ முன்னேற்றத்துக்கும்‌, பொருளா 
தாரத்துக்கும்‌ இம்மாமன்னன்‌ செய்துள்ள பணி 


vi 


மகத்தானது. அவனது புகழைப்‌ பறைசாற்றும்‌ கல்‌ 
வெடடுகள்‌ அவனது சிறப்பைத்‌ தெளிவாக எடுத்துரைக்‌ 
கின்றன. அவனைப்பற்றி வெளிநாடடார்கள்‌ வியந்து 
எழுதிய குறிப்புகள்‌ ஏராளமாக உள்ளன. அவனது 
உருவச்சிலையும்‌ அவனது தேவியர்‌ திருமலாம்பா, 
சின்னாதேவி ஆகியோர்‌ சிலைகளும்‌ திருப்பதி கோயிலில்‌ 
இன்றும்‌ உள்ளன. ஹம்பி, காளத்தி, காஞ்சிபுரம்‌, தில்லை 
ஆகிய இடங்களில்‌ அவன்‌ கடடிய கோபுரங்கள்‌ அவனது 
வானளாவும்‌ புகழை இயம்பி இன்றும்‌ நம்மிடையே 
திகழ்கின்றன. அம்மாமன்னனது வரலாற்றைப்‌ பின்னணி 
யாகக்‌ கொண்டு இந்நாவலை உருவாக்கியுள்ளார்‌ ரா.கி. ர. 
அவர்கள்‌. 


இது ஒரு நாவல்‌ தான்‌. ஆனால்‌ இதுகாறும்‌ வந்திராத 
ஒரு புதுமை அமைப்பிலே தோன்றியுள்ள நாவல்‌ இது. 
மாமன்னன்‌ கிருஷ்ணதேவராயனே தனது கதையை 
சொல்வதுபோல்‌ அமைத்திருக்கிறார்‌ ஆதலின்‌ இது 
புதுமையிற்‌ புதுமை. 


ஒரு நாவலைப்‌ படிக்கும்போது எப்படி சுவைத்து 
படிக்கன்றோமோ, அத்தனை சுவையும்‌ குன்றாது 
விறுவிறுவெனப்‌ பிரவாகமாக ஓடுகிற நடை, திருப்பங்கள்‌, 
ஆயினும்‌, இதை மற்ற நாவல்களைப்‌ போல்‌ அல்லாமல்‌ 
ஒவ்வொரு வரியும்‌ உண்மைச்சம்பவமாகவே நினைக்கும்‌ 
அளவுக்கு வரலாற்றுச்‌ செய்திகளைப்‌ பின்னி எடுத்துச்‌ 
செல்கிறார்‌. 


கிருஷ்ண தேவராயனின்‌ ஆடசிக்காலம்‌ ஈடு 
இணையற்ற காலம்‌. அவரது ஆடசியில்‌ சிறந்த 
அமைச்சர்கள்‌ திகழ்ந்தனர்‌ கவிஞர்கள்‌ திகழ்ந்தனர்‌. 
நாட்டியக்‌ கலைஞர்களும்‌ கட்டிட கலைஞர்களும்‌ 
விளங்கினர்‌ வெளிநாட்டோர்‌ வந்தனர்‌ அத்தனை 
பேருடைய பாராடடுதலையும்‌ பெற்ற அரசன்‌ கிருஷ்ண 


Vii 


தேவராயர்‌. அவரது பாத்திரத்தை ஒரு குறையின்றி நாவலில்‌ 
வடிப்பது என்பது எளியது அல்ல. அதிலும்‌ தானே தன்‌ 
வரலாற்றை கூறுவதுபோலப்‌ படைப்பது மிக மிகக்‌ கடினம்‌. 
ரா. கி. ர. இப்புதிய மரபில்‌ ஒரு மகத்தான வெற்றியை 
நிறுவிக்‌ காட்டியுள்ளார்‌. 

அம்மன்னன்‌ காலத்தில்‌ வாழ்ந்த மேதைகள்‌ 
அத்தனை பேரும்‌ இக்கதையில்‌ உயிரோடு நம்‌ முன்‌ 
தோன்றுகிறார்கள்‌. அவரவர்‌ இடம்‌ பெறும்‌ இடமும்‌, 
பெறும்‌ பங்கும்‌ அவரவர்‌ குணத்துக்கும்‌ சிறப்புக்கும்‌ ஏற்ப 
அமைந்துள்ளன. அக்காலத்துப்‌ பழக்கவழக்கங்களும்‌ 
அப்படியே சித்தரிக்கப்பட்டுள்ளன. மன்னனின்‌ தாய்‌, 
அப்பாஜி, அரிதாசர்‌ தெனாலி ராமகிருஷ்ணகவி என ஒரு 
நீண்ட பட்டியலே போடலாம்‌. இந்நாவலில்‌ புனைந்துரைப்‌ 
பாத்திரங்கள்‌ எனக்‌ கூறுவதே கடினம்‌. அதலின்‌, இது ஒரு 
வரலாற்று நூல்‌ என்றே கூறவேண்டும்‌. அனால்‌ வரலாற்று 
நூல்கள்‌ சுவையின்றிக்‌ காணப்படும்‌. இது சுவை நிறைந்த 
வரலாற்று நூல்‌. 

கிருஷ்ணதேவராயரைப்‌ பற்றி இனித்‌ தமிழில்‌ 
இந்நூலைத்தான்‌ ஆதாரமாகக்‌ காட்டுவார்கள்‌ என்று 
கூறுகிற அளவுக்குச்‌ சிறந்த நூல்‌. இதை நான்‌ ஒரு புதிய 
இலக்கியமாகக்‌ கருதுகிறேன்‌. ஆசிரியர்‌ இந்நூல்‌ ஒரு 
இலக்கியமாகத்‌ திகழவேண்டும்‌ என்பதற்காக எத்தனை 
வரலாற்றுச்‌ செய்திகளைத்‌ தேடிச்‌ சேகரித்துத்‌ தொகுத்‌ 
துள்ளார்‌ எனக்‌ காணும்போது வியப்பாக உள்ளது. 
அராபியக்‌ குதிரைகள்‌ வந்தமை, காகிதம்‌ முதன்‌ முதலில்‌ 
வந்தமை, போர்த்துக்கசியர்‌ வருகை, படைபெடுப்புகள்‌, 
மன்னனுக்கு நாட்டியத்தின்‌ பாலிருந்த ஈடுபாடு, 
வெளிநாட்டோர்‌ குறிப்பிட்டுள்ளது எனப்‌ பல வரலாற்றுச்‌ 
செய்திகள்‌ மிக அழகாக இடம்பெற்றுள்ளன. புதியதோர்‌ 
இலக்கியத்தைத்‌ தந்துள்ள அசிரியரின்‌ ஆற்றலைப்‌ 
போற்றுகிறேன்‌. 


viii 


புதுமை, புரட்சி என்ற தலைப்பில்‌ நினைத்ததை 
எல்லாம்‌ கரைகடந்து எழுதுவது எழிலற்று, பயனற்று, 
சுவையற்று, சமுதாயத்துக்கும்‌ தீங்கு விளைவிக்கும்‌. ஆதலின்‌ 
அதைத்‌ தவிர்த்து, புதுமை என்னும்‌ “நோக்கிலே என 
வருங்கால எழுத்தாளர்கட்கு வகுத்துள்ள பழமையில்‌ 
புதுமை இது. ஆசிரியர்‌ தமிழுக்குச்‌ செய்துள்ள பெரும்‌ 
தொண்டு என்பதில்‌ ஐயமில்லை. ரா. கி, ரங்கராஜன்‌ 
அவர்கள்‌ நீடு வாழ்ந்து இது போன்ற பல புதிய 
பாணிகளைத்‌ தமிழுக்கு அளிக்க இறையருளை 

இறைஞ்சுகிறேன்‌. 
இரா. நாகசாமி 


மூன்று பாராட்டுக்கள்‌ 


திரு. ரா. கி. ரங்கராஜனின்‌ இந்த நவீனத்தை சுஜாதா 
தமிழில்‌ சம்பிரதாயமான சரித்திரக்கதைகளுடன்‌ சேர்க்க 
முடியாது. கல்கி, சாண்டில்யன்‌, விக்ரமன்‌ போன்றவர்கள்‌ 
துவக்கி வைத்த ஒரு பாணியில்தான்‌ இப்போதும்‌ சரித்திரக்‌ 
கதைகள்‌ எழுதி வருகிறார்கள்‌. அவைகளின்‌ இலக்கணத்தை 
ஓரிரண்டு கதை படித்தாலே அறிந்து கொள்ளலாம்‌. நீண்ட 
வாக்கியங்கள்‌, செந்தமிழ்‌ நடை, ஒற்றர்கள்‌, குதிரைகள்‌, 
பட்டோலைகள்‌, தீப்பந்தங்கள்‌, கரிய கண்களுடைய 
பெண்கள்‌, சோழ ராஜாக்கள்‌ அல்லது குறைந்தபட்சம்‌ 
பாண்டிய மன்னர்கள்‌, ஓரிரு பல்லவர்கள்‌ (நிச்சயமாகத்‌ 
தமிழரசர்கள்‌), அங்கங்கே அடிக்குறிப்புக்கள்‌, இவ்வாறான 
தடுமாற்றமில்லாத இலக்கணம்‌ சரித்திர நாவல்களுக்கு 
உண்டு. ரா. க. ரங்கராஜன்‌ இந்த இலக்கணத்தை முற்றிலும்‌ 
மீறியிருக்கிறார்‌. அதற்கு முதல்‌ பாராடடு. 
முதலில்‌ தன்மை ஒருமையில்‌ ((175( 021500) சொல்லப்‌ 
படும்‌ கதை. சம்ஸ்கிருதத்தில்‌ பெரும்பாலும்‌ பிராமணர்‌ 
களைக்‌ கொண்டு தர்பார்‌ நடத்திய தெலுங்கு, கன்னட 
மன்னனைப்‌ பற்றிய கதையைச்‌ சிறிய சிறிய வாக்கியங்களில்‌ 
தமிழில்‌ எழுதுவதற்குக்‌ களம்‌ அமைத்துக்‌ கொள்கிறார்‌. 
“தமிழில்‌ நான்‌ எழுதுவது இதுவே முதல்‌ தடவை 
யாகையால்‌ அழகழகான சொல்லாட்சியோ கவிதை 
நயம்‌ பொருந்திய வாக்கியங்களோ இருக்காது. 
சாதாரண ஜனங்களின்‌ பேச்சுத்‌ தமிழில்‌ நான்‌ 
எழுதுகிறேன்‌. அதுவும்‌ கூட, தமிழ்ப்‌ புலவர்களுடன்‌ 
பழகியதால்‌ கிடைத்த பாக்கியம்‌. வில்லிபுத்தூரார்‌ 
இயற்றிய பாரதத்தைப்‌ பலமுறை திரும்பத்‌ திரும்ப 


Xx 


படித்ததால்‌ சிற்றறிவு பெற்றிருக்கிறேன்‌. அரிச்சந்திர 

வெண்பாவை இயற்றி ஆசுகவி பாடுவதில்‌ 

வல்லவராகத்‌ திகழும்‌ வீர கவிராயர்‌ என்‌ சிநேகிதர்‌.” 

- இதைச்‌ சொல்வது கிருஷ்ணதேவராயரா அல்லது 
ரா. கி. ரங்கராஜனா என்கிற பிரமை ஏற்படுகிறது. 

சரித்திரக்‌ கதைகளில்‌ எவ்வளவு சரித்திரம்‌ இருக்க 
வேண்டும்‌ என்பது பற்றிய சர்ச்சைகள்‌ உள்ளன. எழுதுபவர்‌ 
கடடாயமாக அந்தக்‌ காலகடடத்தில்‌ இருந்தவரல்ல, 
மற்றொரு காலத்தவர்‌. சரித்திர ஏடுகளும்‌ குறையுள்ளவை, 
வேறுபடுபவை. எனவே சரித்திர சம்பவங்களின்‌ 
இடைவெளியை நிரப்ப வேண்டியது கட்டாயமாகிறது. 
அதில்தான்‌ சவாலும்‌ உள்ளது. அப்படி எழுதும்போது 
நடையும்‌ சம்பவங்களும்‌ 'இப்படித்தான்‌ நடந்தது” 
என்றில்லாமல்‌ “இப்படி. நடந்திருக்கலாம்‌' என்று காட்டும்‌ 
சாகசம்‌ தான்‌ முக்கியம்‌. 


இந்த உத்தியின்படி கிருஷ்ணதேவராயர்‌ தெலுங்குக்‌ 
காரராக இருந்தாலும்‌ தமிழ்‌ அவருக்கு தெரிந்திருக்க 
சாத்தியம்‌ உள்ளது என்பதை மிக அழகாகக்‌ கொண்டு வந்து 
இவருக்கு எப்படித்‌ தமிழ்‌ தெரியும்‌ என்பதைப்‌ பற்றி மேற்‌ 
கொண்டு சிந்திக்கவே விடாமல்‌ கதையைச்‌ செலுத்தி 
யிருக்கிறார்‌. அதேபோல்தான்‌ தனக்குப்‌ பிடித்தமான 
திருமங்கையாழ்வார்‌ பாசுரங்களையும்‌ த்வய மந்திரங்‌ 
களையும்‌ சரம ஸ்லோகத்தைக்கூடச்‌ சாமர்த்தியமாக 
உள்ளே கொண்டு வந்து விடுகிறார்‌. 

கதாநாயகன்‌ ஒரு சிறந்த அரசன்‌. அவனே தன்‌ 
கதையைச்‌ சொல்வதாக எழுதும்போது எழுத்தாளனுக்குப்‌ 
பல சங்கடங்கள்‌ ஏற்படுகின்றன. கதை அவனை விட்டு 
விலக முடியாது. மற்றவர்‌ பற்றிச்‌ சொல்லும்போது அதை 
அவன்‌ கேடடுத்‌ தெரிந்திருக்கிறான்‌ அல்லது தெரிந்‌ 
திருக்கலாம்‌ என்பதற்குத்‌ தக்க சந்தர்ப்ப சாட்சியங்கள்‌ 
இருக்க வேண்டும்‌. மேலும்‌ தன்மை ஒருமையில்‌' 
அலங்காரமான வருணனைகளைப்‌ பயன்படுத்துவதில்‌ 


xi 

கடடுப்பாடு தேவை. தற்பெருமையாக இல்லாமல்‌ ஒரு 
யதார்த்தப்‌ போக்கு கொண்டு வரவேண்டும்‌. இவ்வாறான 
பல இடைஞ்சல்களுக்கிடையே சுவையாகக்‌ கதை 
சொல்வதில்‌ ரங்கராஜனின்‌ அனுபவமும்‌ திறமையும்‌ 
ஆராய்ச்சி மனப்பான்மையும்‌ உதவியிருக்கின்றன. ரா, ௧. 
ரங்கராஜன்‌ அவர்கள்‌ குமுதம்‌ இதழில்‌ அசிரியர்‌ எஸ்‌ஏபி 
அவர்களுடன்‌ பணிபுரிந்த அனுபவம்‌ எந்த வகை 
எழுத்தையும்‌ பயப்படாமல்‌ முயற்சிக்கும்‌ தன்னம்பிக்‌ 
கையை அவருக்கு அளித்திருக்கிறது. அதற்காக 
இரண்டாவது பாராடடு. 

தன்மை ஒருமையில்‌: சரித்திரக்‌ கதை இதுவரை 
தமிழில்‌ வந்ததே இல்லை. கு.ப.ரா. ஓரிரு சிறுகதைகளில்‌ 
பயன்படுத்தியிருப்பதாக ஞாபகம்‌. அங்கிலத்தில்‌ கூட |, 
Claudius என்கிற ஒரே ஒரு நாவல்தான்‌ ரோமாபுரி மன்னன்‌ 
க்ளாடியஸ்‌ தன்‌ கதையைச்‌ சொல்வதாக எழுதப்பட்ட 
நாவல்‌ என்று நினைக்கிறேன்‌. சரித்திரக்‌ கதைகளை 
எழுதுவதற்கு ஒரு புராதன நடையைப்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌ என்கிற விதியும்‌ அர்த்தமற்றது. காலப்‌ பிசகு 
இல்லாதவரை (his) ஒரு எழுத்தாளன்‌ தன்‌ 
நடையை சரித்திரக்‌ கதைக்கென்று பழமைப்படுத்தத்‌ 
தேவையில்லை என்பதையும்‌ ரங்கராஜன்‌ நிருபித்துள்ளார்‌. 

ஆங்கிலத்தில்‌ John Fowlesன்‌ The French Licutenant’s 
Wஙகாக்குப்‌ பிறகு அதிகம்‌ பேர்‌ அன்றாட நடையில்‌ 
சரித்திரக்‌ கதைகள்‌ எழுதத்‌ துவங்கினார்கள்‌ அந்த 
வகையில்‌ ரங்கராஜன்‌ தமிழுக்கு ஒரு முன்னோடி என்று 
சொல்லத்‌ தோன்றுகிறது. சரித்திரக்கதை எழுதும்‌ 
பாணியில்‌ ஒரு புதுமையைக்‌ கொண்டு வந்திருக்கிறார்‌. 

“இருட்டிக்‌ கொண்டிருந்தது. இடியும்‌ மின்னலும்‌ 

ஓசைப்‌ படுத்துவது வானத்திலா அல்லது என்‌ 

மனத்திலா என்று தெரியவில்லை... மறுகரை தெரிய 

வில்லை. இருந்தாலும்‌ அங்குள்ள நாகரவேடு கிராமம்‌ 


xii 


தெரிவது போலவும்‌ ஆசாரிய வெங்கட தாத்தை 
யாவின்‌ மடம்‌ புலப்படுவது போலவும்‌ மடத்தின்‌ 
வாசலில்‌ சின்னாதேவி நின்று கொண்டு மாயப்‌ 
புன்சிரிப்புடன்‌ என்னை நோக்கி இரு கைகளையும்‌ 
நீட்டி வா வா என்று அழைப்பது போலவும்‌ ஒரு 
பிரமை தோன்றியது.” 


அந்தப்‌ பிரமை நமக்கும்‌ தோன்றுவதற்கு மூன்றாவது 
பாராட்டு. 


இந்த நாவலின்‌ 'நான்‌' கிருஷ்ண தேவராயர்‌ 
அவருடைய கதையை எழுதுவதற்கு ரங்கராஜன்‌ எவ்வளவு 
உழைத்திருக்கிறார்‌, எத்தனை புத்தகங்கள்‌ படித்திருக்கிறார்‌ 
என்பதை “நன்றி சொல்லும்‌ நேரம்‌' என்கிற கட்டுரையில்‌ 
தந்திருக்கிறார்‌. ஏறத்தாழ நூறு புத்தகங்களின்‌ ஆயிரக்‌ 
கணக்கான பக்கங்களைப்‌ புரட்டிப்‌ படித்து, பல 
அறிஞர்களுடன்‌ பேசி, இடங்களுக்குச்‌ சென்று பார்த்து, 
ஏன்‌, கிருஷ்ண தேவராயர்‌ பற்றிய தெலுங்கு திரைப்படங்‌ 
களைக்‌ கூட விட்டு வைக்காமல்‌ ஆராய்ந்து எழுதப்படட 
நாவலில்‌ பண்டிதத்தனம்‌ தலை தூக்காமல்‌ இருப்பது 
ஆச்சரியமே. தேவதாசிகளையும்‌ அன்றாட மக்களையும்‌ 
அமைச்சர்களையும்‌ மன்னர்களையும்‌ நூற்றுக்கணக்கான 
கதை மாந்தர்களாக மிகச்‌ சுலபமாக கதையுள்‌ இழைத்துப்‌ 
பின்னியிருக்கிறார்‌. அந்தப்‌ பாத்திரங்களில்‌, ராஜியக்‌ 
காரணங்களுக்காக மணந்து கொள்ளும்‌ திருமலா தேவியும்‌ 
சக்ரவர்த்தியின்‌ மனத்தை ஆக்ரமிக்கும்‌ சின்னாதேவியும்‌ 
சிறந்த பாத்திரப்‌ படைப்புகளுக்கு உதாரணங்கள்‌. 

இந்த நாவலுக்கு முன்னுரை எழுதச்சொல்லி ஒரு 
மூக்கியமான, இன்பமான வாசிப்பு அனுபவத்தை 
ஏற்படுத்திக்‌ கொடுத்ததற்கு நண்பர்‌ ரா. கி. ரங்கராஜன்‌ 
அவர்களுக்கு நன்றி, 


இசன்னை - 18 


சுஜாதா 


நன்றி சொல்லும்‌ நேரம்‌ 


இந்த நவீனத்தை எழுத முடிந்தது குறித்து 
ஏராளமான பேருக்கு நான்‌ நன்றி சொல்ல வேண்டும்‌. 

இப்படியொன்றை எழுதும்‌ எண்ணத்தை என்னுள்‌ 
விதைத்தவர்‌ கமல்ஹாசன்‌. ஐந்து அண்டுகடகு முன்‌, "1, 
Clandius’ என்ற அங்கிலப்‌ புத்தகத்தைக்‌ கொடுத்து, அதன்‌ 
முகப்புப்‌ பக்கத்தில்‌ “அன்புடன்‌ திரு. ரா.கி.ர. அவர்கட்கு, 
தமிழில்‌ சொல்லுங்கள்‌. உலகைப்‌ புரிந்து கொள்வோம்‌' 
என்று எழுதித்‌ தந்தார்‌. தன்னை மிகவும்‌ கவர்ந்த புத்தகம்‌ 
அது என்றும்‌ சொன்னார்‌. இலக்கிய ரசனை மிகுந்தவர்‌ 
சொல்வது சரியாகத்தான்‌ இருக்கும்‌ என்று ஆர்வத்துடன்‌ 
படித்தேன்‌. 

ரோமானியச்‌ சக்கரவர்த்தியான க்ளாடியஸ்‌, தன்‌ 
வாழ்க்கையைத்‌ தானே எழுதியதாகக்‌ கற்பனை செய்து மிக 
அருமையாக அந்த நாவலை எழுதியிருந்தார்‌ ஆசிரியர்‌. 
க்ளாடியஸின்‌ காலத்தையும்‌ க்ளாடியஸாுக்கு முற்பட்டவர்‌ 
களின்‌ காலத்தையும்‌ அழமாக ஆராய்ந்தறிந்து சரித்திரப்‌ 
பின்னணிகளுடன்‌ சொந்தக்‌ கற்பனையையும்‌ கலந்து, நவீன 
காலத்து நாவலைப்‌ போலப்‌ படைத்திருந்தார்‌. வரலாற்று 
அறிஞர்‌ கிப்பன்‌ எழுதிய The Rise and Fall of the Roman 
கறற என்ற மாபெரும்‌ புத்தகமும்‌, வேறு பல நூல்களும்‌, 
பிரயாண வசதிகளும்‌ உதவியாளர்களின்‌ துணையும்‌ 
அவருக்குக்‌ கை கொடுத்திருக்கும்‌. 

கமல்ஹாசனின்‌ யோசனைப்படி அந்த நவீனத்தை 
'மாழிபெயர்க்கலாமென்று தான்‌ முதலில்‌ நினைத்தேன்‌. 


xiv 


ஆனால்‌ அது மிகவும்‌ சிரமமான வேலையாகத்‌ 
தோன்றியது. ரோம சாம்ராஜ்யத்தைப்‌ பற்றி முதலில்‌ 
எனக்குத்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌. படிக்கும்‌ 
வாசகர்களுக்கும்‌ சிறிது தெரிந்திருக்க வேண்டும்‌. இரண்டும்‌ 
சந்தேகமாக இருக்கையில்‌ எடுத்துக்கொள்ளும்‌ முயற்சி 
வெற்றி பெறுமா என்ற அச்சம்‌ ஏற்படடது. 

'நான்‌' என்று சொல்வது போலத்‌ தமிழில்‌ இதுவரை 
யாரும்‌ சரித்திரக்‌ கதை எழுதவில்லை என்பதால்‌, அது 
மாதிரி ஒன்று நாமே எழுதினால்‌ என்ன என்ற அசட்டுத்‌ 
தைரியத்துடன்‌ எண்ணத்‌ தொடங்கினேன்‌. (வேறு இந்திய 
மொழியில்‌ வந்திருக்கிறதா என்று தெரியவில்லை.) சேர, 
சோழ, பாண்டியர்களை வைத்து நிறையப்‌ பேர்‌ சிறப்பாக 
எழுதியிருப்பதால்‌ அந்த வழிக்குப்‌ போகாமல்‌, வேறு 
சரித்திரங்கள்‌ யோசித்தேன்‌. மீரா, அக்பர்‌, சிவாஜி என்று 
பலர்‌ கண்முன்‌ தோன்றினார்கள்‌. கடைசியில்‌ கிருஷ்ண 
தேவராயரைத்‌ தேர்ந்தெடுத்தேன்‌. 


அது நல்லதோ, கெடுதலோ, இஸ்லாமியர்களின்‌ 
ஆதிக்கம்‌ வட இந்தியாவில்‌ வேரூன்றிய அளவுக்குத்‌ 
தென்னிந்தியாவில்‌ புக முடியாமல்‌ தடுத்து நிறுத்தியவர்‌ 
மாமன்னர்‌ கிருஷ்ணதேவராயர்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. 
(காலம்‌: கி.பி. 1509-1530) சுமார்‌ இருபத்தொன்பது அண்டு 
மட்டுமே ஆடசி புரிந்த இவர்‌, ஏறத்தாழத்‌ தென்னிந்தியா 
மொத்தத்தையும்‌ தன்‌ பிடியில்‌ வைத்திருந்தார்‌ 
தென்னிந்தியர்களின்‌ சமூக, அரசியல்‌, கலாசாரத்‌ 
துறைகளில்‌ விஜயநகரப்‌ பேரரசு செலுத்திய செல்வாக்கைப்‌ 
போல்‌ வேறு. எந்த ஆடசியும்‌ செய்யவில்லை. அகவே 
அவரைக்‌ கதாநாயகனாகத்‌ தேர்ந்தெடுத்தேன்‌. 


கிருஷ்ண தேவராயரைப்‌ பற்றி வரலாற்றுக்‌ 
குறிப்புக்களும்‌ புத்தகங்களும்‌ நிறையவே கிடைத்தன. 
அனால்‌ எல்லாம்‌ ஆங்கிலத்தில்தான்‌. கன்னடமும்‌ 


XV 


தெலுங்கும்‌ எனக்குத்‌ தெரிந்திருந்தால்‌, இந்த நாவலில்‌ 
தென்படக்கூடிய பல குறைகளைத்‌ தவிர்த்திருக்க முடியும்‌. 

கிருஷ்ண தேவராயரைக்‌ கதாநாயகனாக வைத்து 
எழுதுவது என்று முடிவு செய்து கொண்டதும்‌, அதற்கான 
தகவல்களைச்‌ சேகரிக்கத்‌ தொடங்கினேன்‌. கையில்‌ 
கிடைத்த புத்தகமெல்லாம்‌ படித்தேன்‌ கன்னிமரா 
நூலகத்திலும்‌ அயனாவரம்‌ வட்டார நூலகத்திலும்‌ 
கிடைத்த பழைய புத்தகங்களிலிருந்து ஜெராக்ஸ்‌ பிரதிகள்‌ 
எடுத்துக்‌ குவித்தேன்‌. இந்த வேலையிலேயே மூன்றாண்டுக்‌ 
தாலம்‌ சென்றது. நாவல்‌ எழுத வேண்டும்‌ என்கிற 
ஆர்வத்தைக்‌ காடடிலும்‌, இப்படித்‌ தகவல்‌ திரடடுவதே 
சந்தோஷமான பொழுது போக்காகவும்‌ பெருமைக்குரிய 
சாதனையாகவும்‌ தோன்றியது. குவிந்திருக்கும்‌ 
குறிப்புக்களை நண்பர்களிடம்‌ பெருமையுடன்‌ காடடி, மார்‌ 
தடடிக்‌ கொண்டேன்‌. 


அடுத்த வேலையாக அந்தக்‌ குறிப்புக்களைத்‌ 
தொகுக்கத்‌ தொடங்கினேன்‌. சரளா என்ற 
கலைப்பில்‌ ஒரு பெண்‌ உதவி செய்தார்‌. அவருடைய 
துணையில்‌, தமிழ்ப்‌ புலவர்கள்‌, கிருஷ்ண தேவராயரின்‌ 
படையெடுப்புக்கள்‌, பாமினி சுல்தான்கள்‌, விஜயநகர 
ஆட்சியில்‌ வரி வசூல்‌, உடன்கட்டை, நாட்டியம்‌, 
கோவில்கள்‌, போர்‌ முறைகள்‌, படங்கள்‌ இப்படி, சுமார்‌ 
நாற்பது தலைப்புக்களில்‌ எல்லாத்‌ தகவல்களையும்‌ பிரித்து, 
ஒவ்வொன்றுக்கும்‌ ஒரு மணிலாக்‌ காகிதப்‌ பை தயாரித்து, 
உள்ளே என்னென்ன விவரங்கள்‌ உள்ளன என்பதை அந்தப்‌ 
பைகளின்மீது எழுதி வைத்தேன்‌. 


'நான்‌, கிருஷ்ண தேவராயன்‌' என்ற தலைப்பில்‌ 
நாவல்‌ எழுதப்‌ போகிறோம்‌ என்பது ஓர்‌ இனிய கனவு 
என்ற அளவில்‌ நின்றதே தவிர, நிஜமாக எழுதுவேனா 
'எின்று எனக்கே சந்தேகமாகத்தான்‌ இருந்து வந்தது. 


xvi 


ஒருநாள்‌ அனந்த விகடன்‌ ஆசிரியர்‌ திரு. எஸ்‌. 
பாலசுப்பிரமணியத்தைப்‌ பார்த்தபோது, “நான்‌, கிருஷ்ண 
தேவராயன்‌' என்கிற தலைப்பில்‌ ஒரு சரித்திரக்‌ கதை எழுத 
நினைத்திருக்கிறேன்‌ என்று பேச்சோடு பேச்சாய்ச்‌ 
சொன்னேன்‌. “அருமையாக இருக்கும்‌, உடனே எழுதுங்கள்‌” 
என்று அன்புக்‌ கட்டளையிட்டு, விகடனில்‌ அறிவிப்பும்‌ 
கொடுத்துவிட்டார்‌ என்னைப்‌ பாராட்டிப்‌ புகழ்ந்து, 
உற்சாகப்படுத்தி அவர்‌ சொன்ன வாக்கியங்களை இங்கே 
எழுத எனக்குக்‌ கூச்சமாக இருக்கிறது. 

ஆனந்த விகடனில்‌ தொடர்கதையாக எழுத 
ஆரம்பித்தேன்‌. முதல்‌ அத்தியாயத்திலிருந்து கடைசி 
அத்தியாயம்‌ வரையில்‌ விகடன்‌ அலுவலகத்தினர்‌ எனக்குப்‌ 
பல வகையிலும்‌ கைகொடுத்தார்கள்‌. ஒவ்வொரு வாரமும்‌ 
நான்‌ எழுதிக்‌ கொடுத்த குறிப்புக்களின்படி ஓவியர்‌ மாருதி 
சித்திரங்கள்‌ வரைந்து அழகுபடுத்தினார்‌. 

கதை வளர வளரத்தான்‌ எவ்வளவு கஷ்டங்கள்‌ 
இருக்கின்றன என்பது புரிந்தது. அதே சமயம்‌, எனக்கு 
அன்புடன்‌ வழிகாடட எவ்வளவு அறிஞர்களும்‌ 
நண்பர்களும்‌ இருக்கிறார்கள்‌ என்ற உண்மையும்‌ புரிந்தது. 

பதினாறாம்‌ நூற்றாண்டு சம்பந்தப்படட பல 
புத்தகங்களைத்‌ தனது நூலகத்திலிருந்து தேடி எடுத்துத்‌ 
தந்தவர்‌ திரு. ஸ்ரீவேணுகோபாலன்‌ (புஷ்பா தங்கதுரை), 
அனுபவமுள்ள கதாசிரியராகையால்‌, கதையை எப்படிக்‌ 
கொண்டு செல்ல வேண்டுமென்று யோசனை களும்‌ 
கூறினார்‌. குறிப்பாக, ஸஸ்பென்ஸை மறந்து விடாதீர்கள்‌,” 
என்று எச்சரித்தார்‌. கடைசி வரை அதை ஞாபகம்‌ வைத்துக்‌ 
கொண்டேன்‌. 

தொல்பொருள்‌ ஆராய்ச்சிகளில்‌ புகழ்‌ பெற்று 
விளங்கும்‌ திரு. ஆர்‌. நாகசாமி, அந்தக்‌ காலத்துச்‌ சாலைகள்‌, 
சத்திரங்கள்‌, உணவு வகைகள்‌ முதலியன பற்றிச்‌ சுவையான்‌ 
தகவல்களைச்‌ சொன்னார்‌. கன்னிமரா நூலகர்‌ திரு. 
அவுடையப்பனும்‌ அரசு தொல்பொருள்‌ துறை அதிகாரி 


xvil 


திரு. டி. சத்தியமூர்த்தியும்‌ எனக்குத்‌ தேவைப்படும்‌ 
புத்தகங்களை உடனுக்குடன்‌ எடுத்துத்‌ தந்து உதவினார்‌. 

பாகவதமேளா, குச்சுப்புடி அகியவற்றைப்‌ பற்றி, 
மியூசிக்‌ அகாடமி செயலாளர்‌ திரு,. டி.எஸ்‌. பார்த்தசாரதி 
விவரம்‌ சொன்னார்‌. பரத நாட்டியம்‌ குறித்து பத்மா 
சுப்ரமணியத்திடம்‌ விசாரித்தபோது, சம ஸ்தானம்‌, 
மண்டல ஸ்தானம்‌ அகியவை பற்றிப்‌ போன்‌ மூலம்‌ 
விவரித்தார்‌. ஸ்ரீநிதி ரங்கராஜன்‌ (இப்போது ஸ்ரீநிதி கார்த்திக்‌) 
“அரைமண்டி' என்பது என்னவென்று விளக்கிய தோடு, 
எனக்காகக்‌ கொஞ்ச நேரம்‌ தன்‌ இல்லத்தில்‌ ஆடியும்‌ 
காட்டினார்‌, 

கர்னாடக சங்கீதம்‌ சம்பந்தப்படட தகவல்களைத்‌ 
திருமதி மணி கிருஷ்ணஸ்வாமியிடம்‌ கேட்டறிந்தேன்‌. 


தமிழிலும்‌ தெலுங்கிலும்‌ புலமை பெற்ற அறிஞர்‌ திரு. 
மு. ஜகன்னாத ராஜா, கிருஷ்ண தேவராயரின்‌ “ஆமுக்த 
மால்யத' காவியத்தைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்து 
வெளியிட்டிருக்கிறார்‌. அந்தப்‌ புத்தகம்‌ எனக்கு மிகவும்‌ 
பயன்படடது. அதன்‌: வரிகளைச்‌ சில இடங்களில்‌ 
அப்படியே சேர்த்துள்ளேன்‌. அத்துடன்‌ நேரிலும்‌, தபால்‌ 
மூலமும்‌ பல செய்திகளைக்‌ கொடுத்தார்‌. 

என்‌ மதிப்புக்குரிய நண்பர்‌ குன்றத்தூர்‌ டாக்டர்‌ 
ஜே.ஆர்‌. கிருஷ்ணமூர்த்தி, சித்த வைத்தியத்தைப்‌ பற்றிப்‌ பல 
அரிய தகவல்களைச்‌ சொன்னார்‌. எம்ஜிஆர்‌ மெடிக்கல்‌ 
லைப்ரரியின்‌ நிர்வாகி, நூலகத்தில்‌ பல குறிப்புக்கள்‌ 
எடுத்துக்‌ கொள்ள உதவினார்‌. 

வட இந்தியக்‌ காவியங்கள்‌, கலைஞர்கள்‌ குறித்த 
விஷயங்களைப்‌ பன்மொழிப்‌ புலவர்‌ ரா, செளரிராஜன்‌ 
செளரி) சொன்னார்‌. 


முகம்மதியர்களா ? இஸ்லாமியர்களா? முகலாயர்‌ 
களா? எப்படிக்‌ குறிப்பிடுவது சரியாக இருக்கும்‌ என்று என்‌ 


xviii 


நெடுநாளைய நண்பர்‌ மெளல்வி எம்‌.ஏ. அப்துல்‌ 
வஹ்ஹாப்பிடம்‌ கேட்டபோது, பொதுவாக முசல்மான்கள்‌ 
என்று குறிப்பிடுவதே சரியாக இருக்கும்‌ என்று அன்புடன்‌ 
அறிவுரை கூறினார்‌. 

கை ரேகை பற்றிக்‌ காலம்‌ சென்ற சோதிட வல்லுனர்‌ 
புலியூர்‌ பாலுவும்‌, குஹ யோகம்‌ பற்றிச்‌ சோதிட திலகம்‌, 
டாக்டர்‌ கே. பார்த்தசாரதியும்‌ குறிப்புத்‌ தந்தார்கள்‌. எந்த 
நட்சத்திரம்‌, எந்த மாதத்தில்‌, இரவு நேரத்தில்‌ எந்த 
இடத்தில்‌ இருக்கும்‌ என்பது குறித்து வானவியல்‌ 
விஷயங்களில்‌ தேர்ச்சி பெற்ற எழுத்தாள நண்பர்‌ மகரம்‌ 
கூறினார்‌. 

வைணவ சம்பிரதாயங்களையும்‌ சடங்குகளையும்‌ 
தெரிந்து கொள்ளத்தான்‌ மிகவும்‌ சிரமப்பட்டுப்‌ போனேன்‌. 
அந்த விஷயத்தில்‌ அக்னிஹோத்ரம்‌ ராமானுஜ 
தாத்தாசாரிய ஸ்வாமிகளும்‌, சென்னை பல்கலைக்‌ கழக 
வைணவத்‌ துறை பேராசிரியரும்‌ “கீதாசாரியன்‌' பத்திரிகை 
ஆசிரியருமான திரு. எம்‌. ஏ. வேங்கடகிருஷ்ணன்‌ 
இவர்களும்‌ எனக்குப்‌ பெரிதும்‌ உதவி செய்தார்கள்‌. 
கொஞ்சம்‌ கற்பனை சேர்த்திருக்கிறேன்‌. என்றாலும்‌, 
கிருஷ்ண தேவராயரும்‌ சின்னாதேவியும்‌ வைணவ 
சம்பிரதாயப்படி எப்படி இணைய முடியும்‌ என்ற 
அடிப்படையைத்‌ திரு வேங்கடகிருஷ்ணன்தான்‌ சொல்லித்‌ 
தந்தார்‌. 

கிருஷ்ண தேவராயரின்‌ அரண்மனை, அலங்காரம்‌ 
பற்றி சிறிது தெரிந்து கொள்வதற்கு உதவியாகத்‌ திரு. 
ஏவிஎம்‌. சரவணன்‌ இரண்டு தெலுங்குத்‌ திரைப்படங்களின்‌ 
வீடியோ கேசட்டுகளை எங்கெங்கோ கேட்டுப்‌ பெற்றுத்‌ 
தந்தார்‌ அவற்றைத்‌ திரையில்‌ போட்டுப்‌ பார்த்தும்‌ சில 
விஷயம்‌ தெரிந்துகொண்டேன்‌. 


எனக்கு நினைவு உள்ளவரையில்‌ மேற்கண்ட 
அன்பர்களின்‌ பெயர்களை நன்றியுடன்‌ குறிப்பிட்டுள்‌ 


00% 


ளேன்‌. எவர்‌ பெயரேனும்‌ விட்டுப்‌ போயிருந்தால்‌ 
பொறுத்தருள வேண்டும்‌. 


“கிருஷ்ண தேவராயனை மாமன்னன்‌, சக்கரவர்த்தி 
என்று சித்திரிப்பதோடு மனிதனாகவும்‌ காடடுங்கள்‌. 
அவனுக்கு முதுகு அரித்தது, சொறிந்து கொண்டான்‌ என்று 
எழுதுங்கள்‌' என்று நண்பர்‌ சுஜாதா சொன்னார்‌. நடுநடுவே 
அவரை ஞாபகப்படுத்திக்‌ கொண்டேன்‌. ஓரிடத்தில்‌, தான்‌ 
உட்கார்ந்திருக்கும்‌ சிம்மாதனத்தின்‌ அசெளகரியம்‌ பற்றிக்‌ 
கிருஷ்ணதேவராயர்‌ சலித்துக்கொள்வதாகக்கூட எழுதி 
யிருக்கிறேன்‌. 


கிருஷ்ண தேவராயர்‌ நல்ல ரசிகர்‌. தமிழ்ப்‌ புலவர்கள்‌ 
உட்படப்‌ பல கவிஞர்களிடம்‌ நெருங்கிப்‌ பழகி நடபுப்‌ 
பூண்டிருந்தார்‌. அதைச்‌ சாக்காக வைத்து, அவர்‌ பல தமிழ்ப்‌ 
பாசுரங்களைப்‌ பாடுவதாகவும்‌ நினைத்துக்‌ கொள்வ 
தாகவும்‌ எழுதியிருக்கிறேன்‌. 


'நான்‌' என்று எழுதியதால்‌, கதையின்‌ நடுவே 
ஆதாரத்துக்கான அடிக்குறிப்புக்களை கொடுப்பது 
பொருத்தமாகப்‌ படவில்லை. அனால்‌, சுவையாகத்‌ 
தோன்றும்‌ எந்த விஷயத்துக்கும்‌, புதுமையாகத்‌ தெரியும்‌ 
எந்தச்‌ சம்பவத்துக்கும்‌ அதாரம்‌ இருக்கிறது (பட்டியல்‌ 
பார்க்கவும்‌). அன்றைய சமூக, கலாசார வரலாற்றுத்‌ 
தகவல்களின்‌ அடிப்படையில்தான்‌ கதையைக்‌ 
கட்டியுள்ளேன்‌. 

கிருஷ்ண தேவராயரின்‌ காலத்துக்குப்‌ பிற்பட்ட 
நபர்களோ, விவரங்களோ, போர்களோ இடம்‌ பெற்றால்‌ 
'நான்‌' என்று எழுதியது கேலிக்‌ கூத்தாகிவிடும்‌. ஆகவே 
கூடுமான வரையில்‌ எச்சரிக்கையாக இருந்திருக்கிறேன்‌. 
அப்படியும்‌ ஏதேனும்‌ ஒன்றிரண்டு தவறுகள்‌ நேர்ந்திருக்கக்‌ 
கூடும்‌. 


xXx 


வாள்‌ போரைப்‌ பற்றி நன்கு தெரிந்து கொள்ள 
வேண்டுமென்று பழைய சினிமா ஸ்டண்ட்‌ நடிகர்களிடம்‌ 
கேடடேன்‌. யாரும்‌ சரியாகச்‌ சொல்லவில்லை. 

ஹம்பிக்கு நேரில்‌ சென்று பார்க்க அசைப்பட்டேன்‌. 
பயங்கரமான வெய்யில்‌ காலமாக இருந்ததால்‌ உடல்‌ நிலை 
ஒத்துக்கொள்ளவில்லை. புத்தகங்களையும்‌ படங்களையும்‌ 
வைத்தே சரி செய்ததால்‌, சிற்சில பிழைகள்‌ 
ஏற்படடிருக்கும்‌. 

கிருஷ்ண தேவராயரின்‌ காலத்து நகரங்கள்‌ 
பலவற்றுக்கு, அன்றிருந்த பெயர்‌ வேறு. பிற்காலத்தில்‌ வந்த 
பெயர்கள்‌ வேறு. தெலுங்கு மொழியோ கன்னட 
மொழியோ தெரிந்திருந்தால்‌, பழைய பெயர்கள்‌ 
என்னவென்று புரிந்துகொண்டிருக்க முடியும்‌. நான்‌ 
படித்ததோ ஆங்கிலப்‌ புத்தகங்கள்‌. அவற்றில்‌ இந்தக்‌ 
காலத்துப்‌ பெயர்களைத்தான்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. 
இதனால்‌ சில தவறுகள்‌ நேர்ந்திருக்கலாம்‌. 

கிருஷ்ண தேவராயரின்‌ படையெடுப்புக்களையும்‌ 
போர்களையும்‌ பற்றி வரலாற்று ஆசிரியர்கள்‌ விவரமாகவே 
தந்துள்ளார்கள்‌. எனினும்‌, கதையின்‌ செளகரியத்தை 
முன்னிட்டு அந்தப்‌ போர்கள்‌ நடந்த வருடங்களை 
முன்பின்னாகச்‌ சிறிது மாற்றியிருக்கிறேன்‌. அனால்‌ நடந்த 
யுத்தங்களை விடவுமில்லை. நடக்காத யுத்தங்களைச்‌ 
சேர்க்கவுமில்லை. எனினும்‌ தமிழ்‌ நாட்டில்‌ அவர்‌ நடத்திய 
போர்களைக்‌ குறித்தோ, செய்த பயணங்களைப்‌ பற்றியோ 
விவரமான தகவல்கள்‌ கிடைக்கவில்லை. இன்னும்‌ 
தீவிரமாக முயன்றிருந்தால்‌ கிடைத்திருக்குமோ என்னவோ. 

இந்த நாவலை எழுதுவதில்‌ சில சங்கடங்கள்‌ 
இருந்தன. கிருஷ்ண தேவராயரின்‌ அரசில்‌ எல்லாப்‌ பெரிய 
பதவிகளிலும்‌ அந்தணர்கள்தான்‌ இருந்தார்கள்‌ என்பது 
வரலாற்று உண்மை. படைத்‌ தலைவர்களாகக்கூடப்‌ 
பிராமணர்களை மட்டுமே நியமிக்கவேண்டுமென்று அந்த 
மாமன்னர்‌ கொள்கை வைத்திருந்தார்‌. கிருஷ்ண 


xxi 


தேவராயரின்‌ காலத்தில்‌ மேல்‌ சாதியினரின்‌ அதிக்கம்‌ மிக 
அதிகமாகவும்‌ தாழ்த்தப்பட்ட சாதியினரின்‌ கஷ்டங்கள்‌ 
மிக மிகுதியாகவும்‌ இருந்தன. அன்று “இந்து மதம்‌' என்ற 
பெயர்‌ ஏற்படவில்லை. ‘சனாதன மதம்‌” என்றே நூல்களில்‌ 
குறிக்கப்பட்டு வந்தன. நான்‌ இன்றைய மக்களின்‌ 
உணர்வுகளை மனத்தில்‌ கொண்டு இந்த விவரங்களைப்‌ பூசி 
மெழுகிவிட்டேன்‌. சமூக, அரசியல்‌ வரலாற்றை மட்டுமே 
எழுதும்‌ ஆசிரியர்களின்‌ பொறுப்பு அது. 

சிறிய துணுக்கானாலும்‌ சரி பெரிய நாவலானாலும்‌ 
சரி, என்‌ அசிரியரும்‌ அசானுமான எஸ்‌.ஏ.பி. அவர்கள்‌ 
கற்றுத்‌ தந்த வழிகளின்‌ படிதான்‌ எழுதி வருகிறேன்‌., இந்த 
நாவலும்‌ அப்படித்தான்‌. ஆனால்‌ ஒரே ஒரு விஷயத்தில்‌ 
அவருடைய அறிவுரையைத்‌ தவற விட்டுவிட்டேன்‌. 
“முடிந்த அளவு தகவல்கள்‌ சேகரித்து வைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. ஆனால்‌ அவ்வளவையும்‌ கொட்ட 
வேண்டுமென்று ஆசைப்படாதீர்கள்‌' என்று அவர்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. “நான்‌, கிருஷ்ண தேவராயன்‌” நாவலில்‌ 
அந்தக்‌ கட்டளைகளை மீறி, சுவாரஸ்யமாகத்‌ தோன்றிய 
எல்லா விஷயங்களையும்‌ பேராசையுடன்‌ கொட்டி 
விட்டேன்‌. இன்னும்‌ சொல்லப்‌ போனால்‌ சேகரித்த 
சுவையான துணுக்குகளைச்‌ சொல்வதற்காகவே சில 
சம்பவங்களை வலியச்‌ சேர்த்திருக்கிறேன்‌. இது 
காரணமாகக்‌ கதை கொஞ்சம்‌ போரடிக்கக்‌ கூடும்‌. 
மன்னியுங்கள்‌. 

அழகிய முறையில்‌ இந்த நாவலை வெளியிட்டுள்ள 
வானதி பதிப்பகத்துக்கும்‌, அணிந்துரை அளித்து உதவிய 
டாக்டர்‌ இரா. நாகஸ்வாமி அவர்களுக்கும்‌, சுவையான 
முன்னுரை தந்த திரு. சுஜாதாவுக்கும்‌, இந்த நாவல்‌ எழுதும்‌ 
போது எனக்கு ஏற்பட்ட எரிச்சல்களுக்கும்‌ கோப 
தாபங்களுக்கும்‌ ஈடு கொடுத்து உதவி செய்த என்‌ மனைவி 
கமலாவுக்கும்‌ என்‌ நன்றி. 


ரா.கி. ரங்கராஜன்‌ 


பன்‌ 


இ ௬ 


xxii 


இந்த நாவலுக்குத்‌ துணை செய்த புத்தகங்கள்‌: 

A Forgotten Empire - Robert Sewell! 

Sources of Vijayanagar Empire - Dr. S. Krishnaswamy 
Iyengar. 

Understanding Kuchipudi - C.R. Acharya, Mallika Sarabai. 
The Village Gods of South India - Henry Whitehead 

Never To Be Forgotten Empire - B. Suryanarain Rao 


Hindu Feasts, Fasts and Ceremonies - Pandit S.M. Natesa 
Sastri 


A Historial Sketch of Telugu Literature- T. Rajagopal Roa 
Great Composers - Prof. P. Sambamurthy 
Political and Cultural History of Karnataka - Phalaksha 


Devotional Poets and Mystics - Publications Division, 
Government of India. 


Devadasi System - K.C. Tarachand 
Devadasi System in Medieval Tamil Nadu - Dr, K. Sadasivam 
Hampi Ruins - A.H. Longhurst 


Sri Krishna Devarayana Dinachari (Kannada) - Edited by 
Dr. 5.5. Acharya 


History of Medieval India — L.P. Sharma 

Telugu Proverbs 

The Suryavamsi Gajapathis of Orissa — Dr. ௩. Subramaniam 
Sculpture Art of Tirumala Tirupathi Temples - K.V. Raman 
Castes and Tribes of Southern India - Edgar Thurston 
History of Tirunelveli - Bishop Caldwell 

Religions in Vijayanagar Empire - Konduri Sarojini Devi 


26. 


xxiii 
Tamil Temple Myths - David Dean Schulman 
Studies in the History of India with Special Reference 10 
Tami! Nadu - Dr. K.K. Pillai 
Medical Education and Rescarch - Prof, O.P. Jaggi 
History of Indian Mcdicine - Gribindranath Mukhopadyaya 
Indian System of Medicine - O.P. Jaggi 
History of Siddha Medicine - N. Kandasami Pillai 
The Mysorc Archaclogical Survey - Karnataka Government 
Mysore Gazettce : Medieval - C. Hayavadana Rao 
The Position of Womcn during Vijayanagara Period மா. N. 
Saraswati Nanniah 
History of Christianity in India - Joseph Thckkedath 
Administrative and Social Lifc undcr Vijayanagar - T. V. 
Mahalingam 
A Study of Prostitutcs in Bombay S.D. Punckar and Kamala 
Rao 
Music of Madhva Monks of Karnataka ~ Dr. R. 
Salyanarayana 
History of the Nayaks of Madura - R. Sathyanatha Iver 
History of South India - Medicval Period 2 P. N. Chopra, 
T. K. Ravindran, N. Subramanian 
Hindu Manners, Customs and Ceremonics - Abbe J.A. 
Dubois. 
ஆபாணகமகஞ்சரி (சம்ஸ்கிருதப்‌ பழமொழிகள்‌) - டி.வி. 
பரமேசுவர ஐயர்‌ 
பர்த்ருஹரி நீதி சதகம்‌ (தமிழ்‌ மொழிபெயர்ப்பு) - வி, 
கோபால ஐயங்கார்‌ 


40. 


41. 


50. 


31. 


52. 


xxiv 
சிதம்பரம்‌ ஸ்ரீ நடேச ஸஹஸ்ரநாம ஸ்தோத்திரம்‌ - 
ஆங்கீரஸ எஸ்‌. வேங்கடேச சர்மா 
108 ஸ்ரீவைஷ்ணவ திவ்விய தேசங்கள்‌ - டாக்டர்‌ ஆர்‌. 
இராமானுஜம்‌ 
ஸ்ரீ அன்னமாச்சார்யா கீர்த்தனைகள்‌ - தமிழ்‌ 
மொழியாக்கம்‌: சீமகுர்த்தி சந்த்ரய்ய செட்டி 


இராமாயண வாக்கிய ரத்னங்கள்‌ - வங்கூபுரம்‌ 
ரங்கஸ்வாமி ஐயங்கார்‌ 


தென்னக இசையியல்‌ - பி.டி. செல்லத்துரை சே.ச. 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு (பதினாறாம்‌ நூற்றாண்டு) - 
மு. அருணாசலம்‌ 


ஸ்ரீ ஹரிதாஸ பஜன மஞ்சரி - மத்வ சங்கம்‌, சென்னை 


ஸ்ரீ புரந்தரதாஸரின்‌ கீர்த்தன மாலைகள்‌ - சித்தூர்‌ 
அப்பண்ணா பாகவதர்‌ 


தமிழர்‌ ஆடைகள்‌ - கே. பகவதி 


ராயவாசகம்‌ (தெலுங்கு) - தொகுப்பு: டாக்டர்‌ சி.வி. 
ராமச்சந்திர ராவ்‌ 


ஆமுக்தமால்யத - கிருஷ்ண தேவராயர்‌ தெலுங்கில்‌ 
எழுதிய காவியத்தின்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்பு - மு. 
ஜகன்னாத ராஜா, ராஜபாளையம்‌. 


தமிழ்நாடடு மாவட்டங்கள்‌ -- மணிமேகலைப்‌ 
பிரசுரம்‌. 


வெற்றித்‌ திருநகர்‌ அகிலன்‌. 


ரா. கி. ரங்கராஜன்‌ 


சென்னை-23 


நான்‌, கிருஷ்ண தேவராயன்‌ 
இரண்டாம்‌ பாகம்‌ 


(28 | 


திருமலாதேவியின்‌ தீர்மானம்‌ என்னை அதிர 
வைத்தது. 

“சின்னாதேவி... அவள்‌... அவளைப்‌ பற்றி உனக்கு 
எப்படித்‌ தெரியும்‌?” என்று சொல்வதற்குள்‌ சொற்கள்‌ 
கிடைக்காமல்‌ நான்‌ திணறிப்போனேன்‌. 

“தெரியும்‌, சக்ரவர்த்தி'' படுத்துக்கொண்டிருந்த 
திருமலாதேவி எழுந்து நின்று மெதுவான குரலில்‌ 
சொன்னாள்‌. கன்னிப்‌ பிராயத்துக்கும்‌ இளம்‌ பருவத்துக்கும்‌ 
இடைப்பட்ட அவள்‌ குரல்‌ மிக மிருதுவாக இருந்தது. 
“காயத்ரி சொன்னாள்‌. எல்லாம்‌ தெரிந்து, தங்கள்‌ 
காதலுக்கு எந்த இடையூறாகவும்‌ இருப்பதில்லை என்ற 
தீர்மானத்துடன்தான்‌ இங்கே வந்தேன்‌. தங்களை 
மணந்தேன்‌.” 

“ஏன்‌ திருமலா, எதற்காக அப்படியேனும்‌ என்னை 
மணக்க வேண்டும்‌? இந்தத்‌ திருமணம்‌ வேண்டாமென்று 
உன்‌ தந்தையிடம்‌ சொல்லியிருக்கலாமே 2?" 

“இல்லை, சக்ரவர்த்தி. இந்த மாபெரும்‌ 
சாம்ராஜ்யத்தைக்‌ கடடிக்‌ காப்பதற்கென்றே தெய்வம்‌ 
தங்களைப்‌ படைத்திருக்கிறது. தெய்வத்தின்‌ நோக்கத்துக்கு 
உதவி செய்வதும்‌ ஒரு தெய்வப்‌ பணிதான்‌. பேரரசு பலமாக 


2 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


இருந்தால்தான்‌ சிற்றரசுகள்‌ நன்றாயிருக்கும்‌. இருக்க 
முடியும்‌” என்றாள்‌ திருமலா. அவளை அறிவு முதிர்ச்சி 
பெறாத குழந்தை என்று சற்றுமுன்‌ நினைத்தேன்‌. இப்போது 
அவளுடைய தீர்க்கதரிசனம்‌ என்னைப்‌ பிரமிக்க வைத்தது. 

“அதற்காக உன்னை நீயே பலி கொடுத்துக்கொள்ள 
வேண்டுமா ?” என்றேன்‌. 


“காலம்‌ செல்லச்‌ செல்லத்‌ தங்கள்‌ மனம்‌ மாறலாம்‌. 
இப்போது பலியாகத்‌ தெரிவது ஒரு நாள்‌ கனியாகத்‌ 
தெரியும்‌. அது எத்தனை காலமானாலும்‌ பரவாயில்லை. 
நான்‌ காத்திருக்கிறேன்‌.” 


அவளென்னவோ கடுமை சிறிதும்‌ இல்லாத குரலில்‌ 
அமைதியாகத்தான்‌ பேசினாள்‌. இருந்தாலும்‌, ஒவ்வொரு 
சொல்லும்‌ என்‌ இதயத்தைக்‌ குத்திக்‌ கழிப்பதாக இருந்தது. 

என்ன கொடுமைச்காரன்‌ நான்‌! என்ன மகாபாவி 
நான்‌! என்ன வஞ்சகன்‌ நான்‌! என்ன சுயநலக்‌ காரன்‌ 
நான்‌! 'கடவுளே! கடவுளே! என்று நெஞ்சு அலறியது. 
யோக்கியனான ஒருவனை, உண்மையான ஒருவனை, 
காதலிப்பது ஒருத்தியை, கைப்பிடிப்பது வேறொருத்தியை 
என்று இரட்டை வேடம்‌ போடாத ஒருவனை, இவளுடைய 
அழகுக்கும்‌ அந்தஸ்துக்கும்‌ ஏற்ற ஒருவனை மணந்து 
செளக்கியமாக வாழ வேண்டிய இவளை வாழ்க்கை 
முழுதும்‌ நிலைகுலைந்து நிற்கும்படி பண்ணிவிட்டேனே! 
பெண்களை அடிமையாகத்தான்‌ நடத்துகிறது இந்தச்‌ 
சமூகம்‌. இருந்தாலும்‌, இவ்வளவு மோசமாக இவளுடைய 
வாழ்க்கையைச்‌ சீர்குலைக்க எனக்கு என்ன உரிமை 
இருக்கிறது ? 


99 


“ராஜகுமாரி...” என்றபோது என்‌ குரல்‌ தழுதழுப்பது 
எனக்கே தெரிந்தது. “நான்‌... உனக்கு: பெரிய தீங்கு 
இழைத்துவிடடேன்‌...” என்றேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 3 


“ஐயோ, அப்படியெல்லாம்‌ சொல்லாதீர்கள்‌, 
சக்ரவர்த்தி” என்று அவள்‌ பதறினாள்‌. 

“நிஜமாகத்தான்‌ சொல்கிறேன்‌, என்‌ உள்ளத்தில்‌ 
சின்னாதேவிக்கு மட்டுமே இதுவரை இடம்‌ கொடுத்‌ 
திருந்தேன்‌. உண்மை. அனால்‌, உனக்கும்‌ அதில்‌ இடம்‌ தர 
முயற்சி செய்கிறேன்‌..." என்றேன்‌. 

“முயற்சி எதுவும்‌ செய்ய வேண்டாம்‌, சக்ரவர்த்தி. 
சின்னா தேவிக்காகக்‌ கொடுத்த இடம்‌ அப்படியே 
இருக்கடடும்‌. அவராகப்‌ பார்த்து எனக்கும்‌ கொஞ்சம்‌ 
இடம்‌ என்றைக்குத்‌ தருகிறாரோ, அன்றைக்குத்‌ தரட்டும்‌. 
நானும்‌ சந்தோஷமாக வந்து உட்கார்ந்து கொள்கிறேன்‌” 
என்றவள்‌, “இதை நான்‌ யாரிடமும்‌ சொல்லமாட்‌.டேன்‌. 
தாங்களும்‌ சொல்ல வேண்டாம்‌... நித்திரைக்கு 
நேரமாகிவிட்டது சக்ரவர்த்தி... நாளையிலிருந்து 
தங்களுக்குப்‌ பெரிய பொறுப்புகள்‌ காத்திருக்கின்றன. 
தூங்குங்கள்‌'' என்று கூறிவிடடு மீண்டும்‌ என்னை 
நமஸ்கரித்த பின்‌ பழையபம்‌. படுத்துக்கொண்டாள்‌. 


நான்‌ படுத்துக்கொள்ளவில்லை. நிச்சிந்தையாகத்‌ 
தூங்கும்‌ அவளை நோக்கியவாறே வெகுநேரம்‌ என்‌ 
மஞ்சத்தில்‌ உட்கார்ந்திருந்தேன்‌. இந்தச்‌ சக்ரவர்த்தியின்‌ 
திருமணம்‌ கேலிக்கூத்தாக முடிந்திருப்பதை அறியாத நகர 
மக்கள்‌ வாணவேடிக்கைகள்‌ நடத்திக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
படீர்படீரென்ற வேட்டுச்‌ சத்தத்தையும்‌ ஆகாயத்தில்‌ 
பொல பொலவென்று உதிர்ந்து கொட்டும்‌ மத்தாப்புப்‌ 
பொறிகளையும்‌ கவனித்தவாறு மெளனமாக இருந்தேன்‌. 


என்‌ அந்தரங்கக்‌ காதலை இவளிடம்‌ தெரிவித்து 
விட்டாளே என்று காயத்ரி மீது முதலில்‌ கோபம்‌ வந்தது. 
ஆனால்‌, வெளியுலகத்துக்கு மட்டுமே கணவன்‌ 
மனைவியாக இருப்பது என்ற இந்த விசித்திர உறவைச்‌ 
சொல்லிக்‌ கொடுத்தவளும்‌ அவளாகத்தான்‌ இருக்கும்‌ 


4 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


என்பதை ஊகித்து, காயத்ரியின்‌ பால்‌ நன்றியுணர்வு 
கொண்டேன்‌. 


திருமலாதேவி அயர்ந்த நித்திரையில்‌ ஆழ்ந்து 
விட்டாள்‌. கூந்தலில்‌ நடுவகிடு எடுத்து ஒரு மெல்லிய 
முத்துச்சரத்தை முன்னுச்சியிலிருந்து பின்னந்தலைவரை 
சூட்டியிருந்தார்கள்‌. அது லேசாகச்‌ சரிந்திருந்தது. மஞ்சளும்‌ 
குங்குமமும்‌ கலந்த குழம்பு அவளுடைய பாதங்களில்‌ 
கொலுசுக்குப்‌ பக்கவாத்தியம்‌ வாசிக்கிற மாதிரி 
அமைந்திருந்தது. 


மெதுவே அவளைத்‌ தூக்கி என்‌ மஞ்சத்தில்‌ கிடத்தி, 
போர்த்தி விட்டேன்‌. தூக்கக்‌ கலக்கத்தில்‌ அவள்‌ 
சிணுங்கியது ஒரு தனி அழகாக இருந்தது. பருவம்‌ பூத்துக்‌ 
குலுங்கும்‌ அந்தக்‌ குமரியை நெஞ்சோடு சேர்த்துத்‌ 
தூக்யெபோது ஏன்‌ எனக்கு எந்தச்‌ சலனமும்‌ 
ஏற்படவில்லை? ஏன்‌ எந்த ஆசையும்‌ எழவில்லை? 
வியப்பான விஷயம்தான்‌. சின்னா தேவியின்பால்‌ நான்‌ 
கொண்டிருக்கும்‌ காதல்‌ ஒரு கவசமாக என்னைக்‌ காக்கிறது 
போலும்‌! 


தஇுங்கபத்திரையைத்‌ தாண்டி மறுகரையை 
அடைந்தோம்‌ நானும்‌ எனது படையினரும்‌. 


என்னென்ன போராட்டங்கள்‌, எப்படியெப்படி 
நடந்தன என்பதை நான்‌ விவரமாகச்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருக்கப்‌ போவதில்லை. ஏனெனில்‌, இதை நீங்கள்‌ 
படிக்கும்‌ காலத்தில்‌, வரலாற்று ஆசிரியர்கள்‌ துருவித்‌ துருவி 
ஆராய்ந்து உங்களுக்கு அந்தத்‌ தகவல்களை மலை 
மலையாகத்‌ தந்திருப்பார்கள்‌. எனவே என்‌ மனத்துக்குள்‌ 
ஏற்பட்ட போராட்டங்களையும்‌, ஒருக்கால்‌ உங்களுக்குச்‌ 
சுவாரஸ்யமாக இருக்கலாம்‌ என்று எனக்குள்‌ தோன்றுகிற 
விஷயங்களையும்‌ மட்டுமே சொல்கிறேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 5 


“போர்‌, படையெடுப்பு என்றால்‌ எங்கள்‌ நாடுகளில்‌ 
படைகளும்‌ தளபதிகளும்‌ மட்டும்தான்‌ போவார்கள்‌. 
உங்கள்‌ நாட்டில்‌ பட்டாளங்கள்‌ போவதோடு, கூடவே ஒரு 
பட்டணமே நகருகிறதே?” என்று என்னிடம்‌ ஆச்சரியம்‌ 
தெரிவித்தார்‌ பார்போஸா என்ற போர்த்து£சிய அறிஞர்‌. 
விஜயநகர மக்களின்‌ வாழ்க்கை பற்றியும்‌ யுத்தங்களைப்‌ 
பற்றியும்‌ நேரில்‌ கண்டறிந்து ஒரு நூல்‌ எழுதப்போவதாகச்‌ 
சொல்லி, எங்களுடனேயே யுத்த களத்துக்கு வந்திருந்தார்‌ 
அவர்‌. 


“போரின்போது ஒரு பட்டணமே பெயர்கிறது' என்று 
அவர்‌ சொன்னது உண்மை. 


முதலில்‌ என்னுடைய பிரம்மாண்டமான கூடாரம்‌. 
சுற்றிலும்‌ கோட்டைச்சுவர்‌ மாதிரி முள்‌ வேலி போட்டுத்‌ 
தடுத்து, உள்ளே அரண்மனை போலவே சகல வசதிகளும்‌ 
அடங்கியது இது. குளிப்பதற்கு வசதி, பூஜைகள்‌ 
நடத்துவதற்கான வசதி, தூங்குவதற்கான வசதி, அலுப்பு 
ஏற்படும்போது ஆடல்‌ பாடலைக்‌ கண்டு களிப்பதற்கான 
வசதி, போஜனத்துக்கான வசதி முதலிய சகலமும்‌ இங்கே 
நிறைந்திருந்தன. வெளிக்கூடாரம்‌ என்று இதற்குப்‌ பெயர்‌. 


படையெடுப்புத்‌ தொடங்குவதற்கு முன்னால்‌ முதன்‌ 
முதல்‌ அமைப்பது இந்த 'வெளிக்கூடாரம்‌' தான்‌. 
வெளிக்கூடாரம்‌ போட்டுவிடடால்‌, அரசர்‌ போருக்குத்‌ 
தயாராகி விட்டார்‌ என்று பொருள்‌. உடனே மற்றத்‌ 
தளபதிகள்‌ வந்து என்னுடன்‌ சேர்ந்து கொள்வார்கள்‌. 

என்‌ கூடாரத்துக்கு வெளியே ஆயுதம்‌ தாங்கிய 
காவலர்கள்‌. அடுத்த வரிசையில்‌ அரச குடும்பத்தாரின்‌ 
கூடாரங்கள்‌. ராஜகுமாரர்கள்‌, ராஜகுமாரிகள்‌ எல்லாரும்‌ 
இங்கே தங்கியிருப்பார்கள்‌. எதற்காக இவர்கள்‌ 
வரவேண்டும்‌ என்று நான்‌ பல முறை ஆட்சேபித்திருக்‌ 
கிறேன்‌. அதுதான்‌ வழக்கம்‌ என்கிறார்கள்‌. 


6 $* ரா.கி. ரங்கராஜன்‌ 


அரச குடும்பத்தினரின்‌ கூடாரங்களுக்குப்‌ 
பின்வரிசையில்‌, பல கடைகள்‌. வைரம்‌, வைடூரியம்‌, முத்து, 
பவளம்‌, தந்தம்‌ ஆகியவற்றில்‌ செய்யப்பட்ட ஆபரணங்கள்‌, 
அவற்றைச்‌ செய்யும்‌ பொற்கொல்லர்கள்‌ நிறைந்தவை 
இந்தக்‌ கடைகள்‌. வாசனைத்‌ திரவியங்களும்‌ அலங்காரப்‌ 
பொருட்களும்‌ விற்பனை செய்யும்‌ கடைகள்‌ வேறே. 


அதற்கடுத்த வரிசையில்‌ மீண்டும்‌ கூடாரங்கள்‌. 
தளபதிக்காகவும்‌ அமரநாயகர்களுக்காகவும்‌ ஏற்பட்டவை 
இந்தக்‌ கூடாரங்கள்‌. இவற்றுக்குப்‌ பின்னே போர்வீரர்கள்‌, 
குதிரைகள்‌, யானைகள்‌, பொதி சுமக்கும்‌ எருதுகள்‌, 
வண்டிகள்‌. 

எல்லாவற்றுக்கும்‌ பின்னே, மீண்டும்‌ கடை 
வரிசைகள்‌, உப்பு, புளி, பருப்பு முதல்‌ துணிமணி உட்பட, 
கால்நடைகளுக்கான தீவனங்கள்‌ வரை எல்லாவற்றையும்‌ 
இந்தக்‌ கடைகளில்‌ பெறலாம்‌. போர்வீரர்களானாலும்‌ சரி, 
யானைப்‌ படையானா லும்‌ சரி, குதிரைப்‌ படையானாலும்‌ 
சரி அவர்களுக்கான செலவுகளை எனது சாம்ராஜ்ய 
கஜானாவிலிருந்து கால்‌ பணம்‌ கூட எடுத்துச்‌ செலவழிக்க 
மாட்டோம்‌. எல்லாமே, அமரநாயகர்கள்‌, சிற்றரசர்கள்‌ 
ஆகியோரின்‌ செலவுதான்‌. சமாதான காலத்தில்‌ எல்லா வரி 
வசூல்களையும்‌ செய்து அங்கங்கே ஆட்சி நடத்துவதால்‌ 
இது ஓர்‌ ஒப்பந்தம்‌ மாதிரி, யுத்தம்‌ வரும்போது, 
சேனையைத்‌ திரட்டிக்கொண்டு வர வேண்டியதும்‌, 
அதற்கான வசதி செய்து கொடுப்பதும்‌ செலவு செய்வதும்‌ 
அவர்களுடைய பொறுப்பு. 


எல்லாருக்கும்‌ பின்னால்‌, தொழிலாளர்கள்‌, 
தச்சர்கள்‌, கருமான்கள்‌, பள்ளம்‌ வெடடுகிறவர்கள்‌, மண்‌ 
அள்ளுகிறவர்கள்‌. மொத்தப்‌ பேருக்கும்‌ துணி துவைத்துக்‌ 
கொடுக்கும்‌ சலவைக்காரர்கள்‌ என்று ஆயிரக்கணக்கான 
பாட்டாளி மக்கள்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 7 


“ஒரு பட்டணமே நகருகிறது' என்று பார்போஸா 
சொன்னதில்‌ என்ன தவறு? எல்லாரையும்‌ சேர்த்தால்‌ 
கிட்டத்தட்டப்‌ பத்து லட்சம்‌ பேர்‌ இருப்பார்கள்‌. படை 
முன்னேறும்போதெல்லாம்‌ இந்தக்‌ கூடாரங்களும்‌ 
முன்னேறிக்‌ கொண்டிருக்கும்‌. 

இரண்டு நல்ல காரியம்‌ செய்ததற்காக என்னை 
நானே பாராடடிக்‌ கொள்ள வேண்டும்‌. ஒன்று, அரச 
குடும்பத்தைச்‌ சேர்ந்த பல பெண்களை வரவேண்டாம்‌ 
என்று சொல்லிவிட்டேன்‌. திருமலா தேவியும்‌ காயத்ரியும்‌ 
வந்திருந்தார்கள்‌. அனால்‌ என்‌ அன்னையைத்‌ தடுத்து 
விட்டேன்‌. உடல்‌ நலக்குறைவோடு படுத்திருந்ததால்‌, 
அவரை வரவேண்டாமென்று தடுத்ததுடன்‌ அவருக்குத்‌ 
துணையாக இருக்கும்படி பல பேரைத்‌ தலைநகரிலேயே 
நிறுத்தி விட்டேன்‌. ஆகவே, அரச குடும்பத்துக்கான 
கூடாரங்களில்‌ எனக்கே அதிகமாகத்‌ தெரியாத தூரத்து 
உறவினர்கள்தான்‌ இருந்தார்கள்‌. 

நான்‌ செய்த இரண்டாவது நல்ல காரியம்‌, போர்‌ 
வீரர்களின்‌ மனைவிகளே குழந்தை குட்டிகளோ 
வரக்கூடாதென்று தடை விதித்தது. அதுவரை விஜயநகரப்‌ 
பேரரசில்‌ இதுவும்‌ ஒரு வழக்கமாக இருந்தது. 

அப்படி நான்‌ தடுத்ததைப்‌ பல பிரதானிகள்‌ 
ஒப்புக்கொள்ளவில்லை. “இந்த வழக்கம்‌ ஒரு நல்ல 
நோக்கத்துடன்‌ ஏற்பட்டது. மனைவிகள்‌, குழந்தைகள்‌ 
வந்தால்‌, அவர்களைக்‌ காப்பாற்றுவதற்காகவேனும்‌ நமது 
படையினர்‌ வீரதீரமாய்ப்‌ போராடுவார்கள்‌. அதனால்‌ 
தான்‌ அவர்களுடைய குடும்பத்தையும்‌ அழைத்து வரலாம்‌ 
என்ற வழக்கம்‌ ஆரம்பமாயிற்று” என்றார்‌ அமைச்சர்‌ 
கொண்டமராசு. 


“அப்படியில்லை. எதிரியை வீழ்த்த வேண்டியது 
ஒன்றுதான்‌ போர்வீரர்களின்‌ நோக்கமாக இருக்க 


8 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


வேண்டும்‌. ஆனால்‌, பகைவனுடன்‌ மோதும்போது, 
பின்னால்‌ தங்கியிருக்கும்‌ தன்‌ குழந்தை குட்டிகளின்‌ கதி 
என்ன ஆயிற்றோ என்ற கலக்கம்‌ ஏற்படலாமல்லவா ? 
மூர்க்கமாகப்‌ போர்‌ நடைபெறும்‌ சமயத்தில்‌, 
முன்னேறுவதற்குப்‌ பதில்‌ பின்னேறி விடலாமல்லவா? 
ஆகவே, போர்‌ வீரர்களின்‌ குடும்பத்தார்‌ வரக்கூடாது" 
என்று கண்டிப்புடன்‌ கூறி நிறுத்திவிட்டேன்‌. 


பொழுது விடிந்தபோது என்‌ சிந்தனை 
திருமலாதேவியைக்‌ குறித்தே இருந்தது. கள்ளங்கபட 
மில்லாத குழந்தையிடம்‌ ஏற்படுவது போன்ற ஒரு பிரியம்‌ 
அவள்மீது ஏற்படடுவிடடது எனக்கு. வாசலில்‌ குழந்தை 
விளையாடப்‌ போனால்‌ தாய்‌ கவலைப்படுவது: போல, 
முன்பின்‌ பழக்கமில்லாமல்‌ போர்முனைக்கு வந்திருக்‌ 
கிறாளே என்ற கிலேசம்‌ உண்டாயிற்று. 

வெளியே வந்து பார்த்தபோது, விஜயநகரமே மறுபடி 
வந்துவிட்டதோ என்று எண்ணுகிற அளவுக்குச்‌ சுற்றுச்‌ 
சூழல்‌ மொத்தமும்‌ ஜேஜே என்றிருந்தது. தலைநகரில்‌ உள்ள 
மாளிகைகளும்‌ கோயில்களும்தான்‌ இங்கில்லை. மற்றபடி 
அதே மக்கள்‌, அதே சந்தடி, அதே சுறுசுறுப்பு. 

ஆயிரக்கணக்கான பேர்‌ தோள்களில்‌ தோல்‌ பை 
களைத்‌ தொங்கவிட்டுக்‌ கொண்டு முன்னே போய்க்கொண் 
டிருந்தார்கள்‌. எங்கள்‌ படை செல்லப்போகும்‌ பாதையில்‌, 
எங்களுக்கு முன்னதாகச்‌ சென்று, அந்தத்‌ தோல்பைகளில்‌ 
தண்ணீர்‌ நிரப்பி வைத்துக்கொள்ள வேண்டியது 
அவர்களுடைய வேலை. படைக்குத்‌ தேவைப்படும்‌ 
தண்ணீரை வழியெங்கும்‌ விநியோகிப்பார்கள்‌. 

சிறிது நேரம்‌ அவர்களைப்‌ பார்த்தவாறு நின்றுவிடடு, 
திருமலாதேவி தங்கியுள்ள கூடாரத்துக்குப்‌ போனேன்‌. 
வாசலில்‌ நின்றிருந்த சேவகன்‌ தன்‌ வழக்கப்படி 'மகா 
ராஜாதி ராஜ... என்று பராக்‌ கூற ஆரம்பித்தவன்‌, நான்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 9 


“உஷ்‌! என்று உதட்டின்மீது விரல்‌ வைத்துச்‌ சாடை 
காட்டியதும்‌ பாதியில்‌ நிறுத்திக்‌ கொண்டான்‌. 

திரைச்சீலைகளை நீக்கிக்கொண்டு மெதுவே உள்ளே 
நுழைந்தேன்‌. 

காயத்ரியும்‌ திருமலாதேவியும்‌ மெத்தென்று 
விரிப்புகள்‌ போட்ட தரையில்‌ எதிரெதிரே அமர்ந்து, 
வெள்ளியில்‌ செய்த பல்லாங்குழியில்‌ விளையாடிக்கொண் 
டிருந்தார்கள்‌. நான்‌ வந்ததைக்‌ கவனிக்கவில்லை. 

ஆடுவதற்குச்‌ சோழிகளை உபயோகப்படுத்தாமல்‌, 
புளியங்கொட்டை அளவுக்குச்‌ செய்யப்பட்ட சின்னச்‌ 
சின்ன வெள்ளி மணிகளைக்‌ காய்களாக வைத்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 

அந்தக்‌ காட்சியைச்‌ சில விநாடிகளுக்கு ரசித்தவாறு 
நான்‌ நின்றுவிட்டேன்‌. மேலும்‌ கூட நின்றிருப்பேன்‌. 
ஆனால்‌, திருமலாதேவி கைத்தவறுதலாக ஒரு 
குழியில்‌ இரண்டு காய்களைப்‌ போடடு விட்டு, அதைக்‌ 
கவனிக்காமல்‌ அடுத்த குழியில்‌ காய்‌ போடப்‌ போனபோது 
என்னை மறந்து, “திருமலா! இரண்டு காய்‌ போட்டு 
விட்டாய்‌!” என்று கூறிவிட்டேன்‌. 

இருவருமே சரேலென்று எழுந்து கொண்டார்கள்‌. 
என்னோடு அதிக காலம்‌ பழகியதால்‌, காயத்ரியின்‌ 
முகத்தில்‌ ஒரு சகஜமான தன்மை தெரிந்தது. 
திருமலாதேவியோ புது மனைவிக்கே உரிய வெட்கத்துடன்‌ 
தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தாள்‌. கூடாரத்தின்‌ ஒரு 
புறத்தில்‌ காற்றுக்காகவும்‌ வெளிச்சத்துக்காகவும்‌ ஒரு திறப்பு 
இருந்தது. அதன்வழியே வந்த சூரியவெளிச்சம்‌ அவள்‌ 
கன்னங்களின்‌ சிவப்பைப்‌ பின்னும்‌ அதிகரித்துக்‌ 
காட்டியது. 

தேர்ந்த கவிஞர்கள்‌ பலர்‌ என்‌ படைகளோடு 
வந்திருந்தார்கள்‌. அற்புதமான இற்பிகள்‌ வந்திருந்தார்கள்‌. 


10 $ ரா.கி. ரங்கராஜன்‌ 


ஆனால்‌, திருமலாதேவி அப்போது நின்றிருந்த அழகைத்‌ 
தங்கள்‌ படைப்பில்‌ வெளிப்படுத்த அவர்களில்‌ யாராலும்‌ 
முடியாது என்று நினைத்துக்கொண்டேன்‌. அப்படியே 
வெளிப்படுத்தினாலும்‌ இவளுடைய புற அழகைத்தான்‌ 
காட்ட முடியுமே தவிர, இவளுடைய ௮க அழகை - ஒரே 
சமயத்தில்‌ மலராகவும்‌ இரும்பாகவும்‌ விளக்கும்‌ மனத்‌ 
திண்மையை - எழுத்திலே காட்டுவது முடியவே முடியாத 
காரியம்‌ என்று தோன்றியது. 

இவளைப்பற்றி அதிகமாக நினைக்க நினைக்க, 
சின்னாதேவியின்‌ நினைப்பைக்‌ குறைத்துக்‌ கொள்‌ 
கிறோமேோ என்று உறுத்தல்‌ ஏற்பட்டதால்‌ அந்த 
எண்ணங்களைப்‌ பலவந்தமாக அடக்கிக்‌ கொண்டேன்‌. 

மூவர்‌ மனத்திலும்‌ மூன்று விதமான எண்ணங்கள்‌ 
ஓடியதால்‌ மெளனம்‌ நிலவியது சில விநாடிகளுக்கு. அந்த 
மெளனத்தை முதன்முதலில்‌ கலைத்தவள்‌ காயத்ரிதான்‌. 
“சக்ரவர்த்தி நாளைக்‌ காலை புறப்படுவதாகச்‌ 
சொன்னார்கள்‌. ஜயவிஜயீ பவ என்று வாழ்த்த எனக்கு 
வயதும்‌ தகுதியும்‌ போதாது. இருந்தாலும்‌ வாழ்த்துகிறேன்‌” 
என்றாள்‌. 

திருமலாம்பாவைப்‌ பார்த்து, “நீ ஒன்றும்‌ 
சொல்லவில்லையே ?” என்றேன்‌. 

மெல்லிய குரலில்‌, “சக்ரவர்த்திக்கு எந்த ஆபத்தும்‌ 
நேராமல்‌ பத்திரமாகத்‌ திரும்பி வரவேண்டும்‌... என்‌ 
குலதெய்வமான ரங்கநாதனைத்‌ தினம்‌ தினம்‌ நான்‌ 
பிரார்த்தித்துக்‌ கொண்டிருப்பது அதுதான்‌” என்றாள்‌. 

“இனிமேல்‌ என்‌ குலதெய்வமான திருவேங்கட 
மூடையானையும்‌ சேர்த்துப்‌ பிரார்த்தித்துக்‌ கொள்‌. 
உனக்குத்‌ திருமலாதேவி என்று பெயர்‌ வைத்திருப்பதை 
மறந்துவிடாதே!'' என்று நான்‌ சொல்லிக்கொண் 
டிருந்தபோது திடீரென்று பேரிகைகளும்‌ தாரை 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 11 


தப்பட்டைகளும்‌ முழவுகளும்‌ முரசுகளும்‌ கொம்பு 
வாத்தியங்களும்‌ காதைச்‌ செவிடுபடுத்துவது போல்‌ 
பயங்கரமாக ஒலித்தன. விண்ணை அதிர வைத்தன நரம்பு 
வாத்தியங்களும்‌ துளைவாத்தியங்களும்‌ தாளவாத்தியங்‌ 
களும்‌. 

“என்ன, என்ன?” என்று பதறியபடி பெண்கள்‌ 
இருவரும்‌ கூடாரத்துக்கு வெளியே ஓடினார்கள்‌. 


நான்‌ நிதானமாகவே அவர்களைப்‌ பின்தொடர்ந்து 
சென்றேன்‌. “நமது படைகளின்‌ முழக்கம்தான்‌. கவலைப்‌ 
படாதே. இரண்டு நாழிகைகளுக்கு ஒரு முறை இப்படிச்‌ 
சேர்ந்து ஒலிக்க வேண்டுமென்பது பாசறைகளின்‌ வழக்கம்‌. 
கொஞ்ச நேரத்தில்‌ அடங்கிவிடும்‌” என்று அவர்களிடம்‌ 
சொன்னேன்‌. அனால்‌, அந்தப்‌ பேரிரைச்சலில்‌ யாருடைய 
பேச்சும்‌ யாருடைய காதிலும்‌ விழவில்லை. கண்ணில்பட்ட 
எல்லாருமே சைகையில்தான்‌ ஒருவரோடொருவர்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. எனவே, நானும்‌ இவர்களை 
சைகையாலேயே சமாதானப்படுத்தினேன்‌. 


ஆயிரக்கணக்கான வாத்தியங்கள்‌ ஒரே சமயத்தில்‌ 
முழங்கும்‌ அந்த அமானுஷ்யமான சத்தத்தைக்‌ கேட்டு 
அருகிலிருந்த மரங்களிலிருந்து கூட்டம்‌ கூட்டமாகப்‌ 
பறவைகள்‌ நடுநடுங்கிக்‌ கிறீச்ட்டுக்‌ கொண்டு வானத்தில்‌ 
பறக்கத்‌ தொடங்கின. இரண்டொன்று பயத்தால்‌ 
குற்றுயிரும்‌ குலையுயிருமாகப்‌ பூமியில்‌ விழுந்தன. ஒரு 
வெண்புறா திருமலா தேவியின்‌ கையிலேயே வந்து 
விழுந்தது. அதை அவள்‌ தடவிக்‌ கொடுத்து, கொஞ்சி 
வருடியதைப்‌ பார்க்கையில்‌, 'இளகிய மனம்‌ படைத்த இந்த 
ராஜகுமாரி எப்படித்தான்‌ யுத்தத்தின்‌ கோரங்களைப்‌ 
பார்த்துத்‌ தாங்கிக்கொள்ளப்‌ போகிறாளோ!' என்று 
எண்ணிக்கொண்டேன்‌. கண்ட துண்டமாக வெட்டப்பட்ட 
கைகளும்‌ கால்களும்‌ முண்டங்களும்‌. ரத்த -அஆற்றில்‌ 


12 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


மிதந்துகொண்டு செல்லுமே... அந்தக்‌ காடசியை இவளால்‌ 
எப்படிச்‌ சகித்துக்‌ கொள்ள முடியும்‌...? 


அன்று மாலை தலைநகரிலிருந்து சகுனக்காரர்கள்‌ 
வந்து சேர்ந்தார்கள்‌, நான்‌ புறப்படும்‌ போது நிமித்தங்கள்‌ 
நல்லபடி இருக்கின்றனவா என்பதைக்‌ கணித்துச்‌ 
சொல்வதற்காக. 


அப்பாஜியும்‌ மற்றப்‌ பிரதானிகளும்‌ என்‌ 
கூடாரத்துக்கு வந்து அலோசனை செய்தார்கள்‌. தளபதி 
பெம்மசானி ராமலிங்கமும்‌ வந்திருந்தார்‌. “ஏதோ ஒரு 
ரகசியத்‌ திடடம்‌ வைத்திருப்பதாகச்‌ சொன்னீர்களே. அதை 
இப்போது சொல்லலாமில்லையா ?” என்று கேட்டேன்‌. 


அவர்‌ புன்னகையுடன்‌ மறுத்து விட்டார்‌. 
“அரம்பத்தில்‌ நடக்கப்போவது சின்னச்‌ சின்னச்‌ 
சண்டைகள்தான்‌. பீஜப்பூர்‌ சுல்தானின்‌ படையோடு நாம்‌ 
நேருக்கு நேர்‌ சந்திக்கும்‌ போதுதான்‌ பெரிய யுத்தம்‌ 
ஆரம்பமாகும்‌. அப்போது சொல்கிறேன்‌” என்றார்‌. 

“ரொம்ப சரி, உங்கள்‌ ரகசியத்தை நீங்களே வைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌ '' என்று நான்‌ சிரித்த போதிலும்‌, 
மற்றவர்கள்‌ என்னுடன்‌ சேர்ந்து சிரித்த போதிலும்‌, 
அப்பாஜியின்‌ முகம்‌ கடுகடுவென்று இருந்தது, தன்னுடைய 
அதிகாரத்துக்குக்‌ சீழ்ப்பட்டவர்கள்‌ சுயேச்சையாகச்‌ 
செயல்படுவதை இப்போதெல்லாம்‌ அவர்‌ பொறுத்துக்‌ 
கொள்வதில்லை. 


சின்னாதேவியைக்‌ கண்டுபிடித்துக்‌ கைப்பிடிக்கப்‌ 
போகிறோம்‌ என்ற இனிய கனவுகளுடன்‌ இரவைக்‌ 
கழித்தேன்‌. சூரியோதயத்தின்‌ முதல்‌ கிரணங்கள்‌ என்‌ 
தேகத்தில்‌ பட்டபோது, “கோழியும்‌ கூவின. குக்கில்‌ 
அழைத்தன' என்று கூறி, “அழிசூழ்‌ வையத்து அறிவன்‌ 
அடியேத்திக்‌ கூழை நனையக்‌ குடைந்து” குளிர்புனல்‌ நீராட 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 13 


வருமாறு தோழிகளை அழைக்கும்‌ பழைய பாவைச்‌ 
செய்யுள்‌ ஞாபகம்‌ வந்தது. 


காலைக்‌ கடன்களை விரைவாக முடித்துக்கொண்டு, 
என்‌ ராசிக்‌ குதிரையான பார்வதிநாதன்‌ மீது 
ஆரோகணித்துக்‌ கிளம்பினேன்‌. முக்கியமான தளபதிகளும்‌ 
அமரநாயகர்களும்‌ மட்டுமே என்னுடன்‌ வந்தார்கள்‌. என்‌ 
கையில்‌ நீளமான ஈட்டியொன்று வைத்திருந்தேன்‌. அந்த 
ஈட்டியை மன்னன்‌: எந்தத்‌ திசையில்‌ எறிகிறானோ அந்தத்‌. 
திசையில்‌ படைகள்‌ செல்ல வேண்டுமென்பது போர்‌ முறை. 


வடமேற்குத்‌ திசையை நோக்கி அதை எறிந்தேன்‌. 
தரையில்‌ குத்திட்டு நின்றது அந்த ஈடடி. அந்தத்‌ திக்கில்‌ 
படைகள்‌ புறப்படத்‌ தொடங்கின. 


கிருஷ்ணா நதியைத்‌ தாண்டி கரையோரமாகப்‌ 
பீஜப்பூர்‌ சுல்தானின்‌ படைகள்‌ நிறுத்தப்படடிருப்பதாக 
ஒற்றர்கள்‌ வந்து தெரிவித்தார்கள்‌. நாங்கள்‌ இருக்கும்‌ 
இடத்துக்கும்‌ அதற்கும்‌ இடையில்‌ பல காததூரம்‌ இருந்தது. 
நடுவே சிறியதும்‌ பெரியதுமான கோட்டைகள்‌ பல உண்டு. 
விஜயநகரப்‌ பேரரசுக்கு அடங்கியவைதான்‌ அவை. 
ஆனால்‌ பகைவன்‌ கைப்பற்றியிருந்தான்‌. அவற்றைத்‌ 
திரும்பப்‌ பிடித்து முன்னேற வேண்டும்‌. 


முதல்‌ கோட்டையை நெருங்கியதும்‌, எக்காளத்தை 
எடுத்துவரச்‌ சொன்னேன்‌. துளை வாத்தியமான அதைக்‌ 
கோடடைக்குள்ளே எறிய வேண்டும்‌. கோட்டையைக்‌ 
கைப்பற்றி வெற்றியுடன்‌ வெளியே வரும்போது அந்த 
எக்காளத்தைத்‌ திரும்ப எடுத்து வரவேண்டுமென்பது மரபு. 


எக்காளம்‌ கைக்கு வந்தது. எடுத்து வீசப்போன 
வேளையில்‌... 


14 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


“சக்ரவர்த்தி! நில்லுங்கள்‌! இப்போது வேண்டாம்‌!” 
என்ற குரல்‌ கேட்டது. 

திரும்பிப்‌ பார்த்தேன்‌. அப்பாஜி என்னை நோக்கி 
ஓடிவந்தார்‌. அவர்‌ பின்னே அரண்மனைச்‌ சோதிடர்‌ வந்து 
கொண்டிருந்தார்‌. திருவண்ணாமலையிலிருந்து நான்‌ 
திரும்பியபோது, ஓர்‌ அவசரமான தகவல்‌ சொல்ல 
வேண்டுமென்று என்னை வழிமறித்தாரே, அதே ஆஸ்தான 
சோதிடர்‌. 


குதிரைகளில்‌ ஏறவிருந்த போர்வீரர்கள்‌ 
அங்கவடியில்‌ ஒரு காலும்‌ தரையில்‌ ஒரு காலுமாக 
அப்படியே நின்றார்கள்‌. யானைகளின்‌ துதிக்கைகளில்‌ 
கூர்மையான ஈட்டிகளையும்‌ வாட்களையும்‌ கட்டிக்‌ 
கொண்டிருந்தவர்கள்‌ அதை அப்படியே நிறுத்திக்‌ 
கொண்டார்கள்‌. வில்லில்‌ நாணேற்றிக்‌ கணையைப்‌ 
பொருத்திக்‌ குறி பார்த்துக்‌ கொண்டிருந்தவர்கள்‌ தங்கள்‌ 
பார்வைகளைத்‌ திருப்பினார்கள்‌. செவியைக்‌ கிழிக்கும்‌ 
ஓசையுடன்‌ முழங்கிக்‌ கொண்டிருந்த முரசுகளும்‌ 
கொம்புகளும்‌ பேரிகைகளும்‌ சட்டென்று நின்றுவிடவே, 
அந்தத்‌ திடீர்‌ நிசப்தத்தின்‌ காரணத்தை அறியவேண்டி, 
கூடாரங்களில்‌ உட்புறத்தில்‌ இருந்த பெண்களும்‌ 
வேலையாட்களும்‌ வேகமாக வெளியே வந்து 
பார்த்தார்கள்‌. 

“நிறுத்துங்கள்‌ ! நில்லுங்கள்‌ !' என்று வேறு யாரேனும்‌ 
கூவியிருந்தால்‌ எவரும்‌ அவர்களை லட்சியம்‌ செய்திருக்க 
மாட்டார்கள்‌. ஆனால்‌, மகா பிரதானியான அப்பாஜியே 
இரு கைகளையும்‌ உயர்த்தியபடி சொன்னதால்‌, 
வானத்திலிருந்து அசரீரி ஒலித்ததைக்‌ கேட்ட மாதிரி 
அவ்வளவு பேரும்‌ அந்த ஆணைக்குக்‌ கட்டுப்பட்டார்கள்‌. 

அப்பாஜியும்‌ சோதிடரும்‌ என்னருகில்‌ வந்தார்கள்‌. 
சோதிடர்‌ வயதானவர்‌, பாவம்‌... மூச்சு இரைத்தது. 

“இவர்‌ இப்போதுதான்‌ என்னிடம்‌ வந்து ஒரு 
முக்கியமான தகவல்‌ சொன்னார்‌. முன்பே சொல்லி 


16 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


யிருந்தால்‌ இவ்வளவு ஆயத்தங்கள்‌ செய்திருக்க 
வேண்டாம்‌” என்று சோதிடரைக்‌ குற்றம்‌ சாட்டுகிற மாதிரி 
பீடிகை போட்டார்‌ அப்பாஜி. 


“இல்லையில்லை. அவர்மீது தப்பில்லை. திரு 
வண்ணாமலையிலிருந்து நான்‌ திரும்பிய தினத்தன்றே 
ஏதோ சொல்ல வந்தார்‌. நான்தான்‌ அலட்சியப்படுத்தி 
விட்டேன்‌” என்றேன்‌. 


“இப்போது தங்கள்‌ அன்னையாரிடம்‌ சொல்ல, 
அவர்‌ என்னைக்‌ கூப்பிட்டனுப்பினார்‌. அரண்மனைக்குப்‌ 
போய்‌ என்ன சமாசாரமென்று தெரிந்து கொண்டேன்‌. 
உடனே இவரையும்‌ அழைத்துக்‌ கொண்டு வந்தேன்‌...” 


“தயவு செய்து விஷயத்துக்கு வாருங்கள்‌. மகா 
பிரதானி” என்றேன்‌ சற்றுக்‌ கண்டிப்புடன்‌. பத்து லட்சம்‌ 
பேர்களின்‌ இருபது லட்சம்‌ கண்கள்‌ என்னையே வெறித்துக்‌ 
கொண்டிருக்கின்றன என்ற உணர்வு என்னுள்‌ ஏற்பட்டதே 
காரணம்‌. 


“இன்னும்‌ இரண்டு நாளில்‌ குஹு யோகம்‌ 
ஆரம்பமாகிறது” என்றார்‌ சோதிடர்‌. “அதாவது 
சக்ரவர்த்தியின்‌ பதவிக்கு ஆபத்தான காலம்‌...” 


“குஹா யோகமாவது ஒன்றாவது! நான்‌ 
கேள்விப்பட்டதே இல்லையே ?” என்றேன்‌. 


“ரொம்பப்‌ பேர்‌ கேள்விப்பட்டிராத விஷயம்தான்‌ 
இது” என்றார்‌ சோதிடர்‌. “எட்டுக்‌ ரெகங்களின்‌ சேர்க்கை 
என்று இதைச்‌ சொல்வார்கள்‌. கேதுவைத்‌ தவிர்த்த மற்ற 
எட்டுக்‌ கிரகங்களும்‌ ஒன்றாகச்‌ சேருகின்றன. 
சக்ரவர்த்தியின்‌ ஜென்ம நட்சத்திரத்தின்போது இப்படி 
நேரிடுவதால்‌ ஆட்சியின்‌ தலைமையில்‌ இருப்பவர்களுக்கு 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 17 


“போதாத காலம்‌' என்று அவர்‌ சொல்லத்‌ 
தயங்குவதை நான்‌ புரிந்து கொண்டேன்‌. 

அவரை அமோதிப்பது போல அப்பாஜி, “நான்‌ வேறு 
சில சோதிடர்களையும்‌ விசாரித்தேன்‌. ஐந்நூறு அல்லது 
ஆயிரம்‌ வருடத்துக்கு ஒரு முறை இப்படி. நேரிடுவதுண்டு 
என்று சொல்கிறார்கள்‌. குருக்ஷேத்திர யுத்தத்தின்போது 
இப்படி. ஒரு சேர்க்கை நடந்ததாம்‌. அப்போது ஆட்சியில்‌ 
இருந்தவன்‌ துரியோதனன்‌...” என்றார்‌. 

நான்‌ சோதிடரிடம்‌ கேட்டேன்‌: “எந்தக்‌ கெட்ட 
வேளையும்‌ கொஞ்ச நாள்தான்‌ இருக்கும்‌ என்று 
சொல்வார்களே? இது எத்தனை காலத்துக்கு இருக்கும்‌?” 

“அதிகபட்சம்‌ இரண்டரை அல்லது மூன்று 
நாள்தான்‌ எட்டுக்‌ கிரகமும்‌ சேர்ந்திருக்கும்‌. முதலில்‌ 
சந்திரன்‌ நகர, பிறகு ஒவ்வொன்றாக நகர்ந்துவிடும்‌” என்று 
அவர்‌ சொன்னதும்‌, “பூ. அவ்வளவுதானே?” என்று நான்‌ 
வாய்விட்டுச்‌ சிரித்து விட்டேன்‌. “யுத்தத்தை மூன்று நாள்‌ 
கழித்துத்‌ தொடங்குவோம்‌. அவ்வளவுதானே ?" 

சோதிடரின்‌ முகத்தில்‌ கவலைக்‌ குறி தென்பட்டது. 


“ஆபத்து அந்த மூன்று நாட்களுக்கு மட்டுமல்ல, 
சக்ரவர்த்தி. அந்த மூன்று நாட்களும்‌ ஆட்சித்‌ தலைமையில்‌ 
யார்‌ அமர்ந்திருக்கிறார்களோே அவர்களுக்கு நெடுங்‌ 
காலத்துக்குக்‌ கஷ்ட தசை இருக்கும்‌ என்று சாஸ்திரம்‌ 
சொல்கிறது... என்று அவர்‌ பதிலளித்துக்‌ கொண்டிருந்த 
போது, தளபதிகளும்‌ அமைச்சர்களும்‌ அமர நாயகர்களும்‌ 
எங்களைக்‌ கூட்டமாகச்‌ சூழ்ந்து கொள்ளத்‌ 
தொடங்கினார்கள்‌. நாங்கள்‌ பேசிக்கொள்ளும்‌ ஒவ்வொரு 
வார்த்தையும்‌ அவர்கள்‌ கேட்டுக்‌ கொண்டிருப்பது 
அப்பாஜிக்குப்‌ பிடிக்கவில்லை. 

“நாம்‌ கொஞ்சம்‌ தனியாகப்‌ பேசலாம்‌. இப்படி 
வாருங்கள்‌” என்றார்‌. 


18 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


அப்பாஜியும்‌ நானும்‌ சிறிது தூரம்‌ நடந்து சென்றோம்‌. 
ஒரு கூடாரத்தின்‌ வாசலில்‌ நின்றுகொண்டோம்‌. உள்ளே 
எட்டிப்பார்த்து யாரும்‌ இல்லையென்பதை உறுதி செய்து 
கொண்டார்‌ அப்பாஜி. பின்னர்‌, தாழ்ந்த குரலில்‌ 
சொன்னார்‌: 

“இந்தச்‌ சோதிடர்‌ ஜோசிய சாஸ்திரத்தில்‌ மகா 
அறிவாளி. இவர்‌ சொல்வது எதுவும்‌ இம்மிகூடத்‌ தப்பாகப்‌ 
போனதில்லை. என்‌ அனுபவத்தில்‌ கண்டிருக்கிறேன்‌. 
ஆனால்‌, ஜோசியம்‌ தவிர, மற்ற விஷயங்களில்‌ 
புத்திசாலித்தனம்‌ கிடையாது. என்னிடம்‌ நேரே வராமல்‌ 
தங்கள்‌ அன்னையாரிடம்‌ போய்ச்‌ சொல்லியிருக்கறொர்‌ 
பாருங்களேன்‌.” 

“ஆமாம்‌, உடல்நலமில்லாத அம்மாவுக்குக்‌ கவலை 
ஏற்படுத்திவிட்டார்‌ !" 

“அது மட்டுமில்லை. குஹு யோகம்‌ இருக்கிற அந்த 
மூன்று நாடகளுக்கு மட்டும்‌ தாங்கள்‌ பதவியில்‌ இல்லாமல்‌ 
வேறு யாரையேனும்‌ பதவியில்‌ அமர்த்தி விட்டு, பிறகு 
ஆட்சிப்‌ பொறுப்பைத்‌ தாங்கள்‌ திரும்ப ஏற்றுக்‌ 
கொண்டால்‌ எந்த அபத்தும்‌ தங்களை நெருங்காமல்‌ 
பாதுகாத்துக்‌ கொள்ளலாம்‌ என்று பெரிய ராணியிடம்‌ 
இந்த ஜோசியர்‌ சொல்லியிருக்கிறார்‌.” 

“நல்ல யோசனையாகத்தானே தோன்றுகிறது?" 
என்றேன்‌. 

“அபாயமான யோசனை !' என்று உரிமையுடன்‌ 
திருத்தினார்‌ அப்பாஜி. “அப்படியே இருந்தாலும்‌ அதைப்‌ 
பெரிய ராணியிடம்‌ போய்ச்‌ சொல்லலாமா ? அவர்‌ உடனே 
தங்கள்‌ தம்பிகளில்‌ ஒருவரை அழைத்து வந்து முடி 
சூட்டலாம்‌, ஏற்பாடு பண்ணுங்கள்‌ என்கிறார்‌ என்னிடம்‌!” 

'ஐயோ!' என்று வாய்விட்டே நான்‌ சொல்லி 
விட்டேன்‌. பேரரசுக்குப்‌ பகைவர்களாக முளைத்துவிடக்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ . $* 19 


கூடாது என்பதற்காகவே என்‌. தம்பிகள்‌ அச்சுதராயனையும்‌ 
திருமலைராயனையும்‌ சந்திரகிரிக்‌ கோட்டையில்‌ 
வைத்திருக்கிறார்‌ அப்பாஜி. அவர்களுடன்‌ என்‌ 
தமையனார்‌ புஜபல வீர நரசிம்மரின்‌ மகனான சிறுவனும்‌ 
இருக்கிறான்‌. அரச குமாரர்கள்‌ அனுபவிக்ககூடிய எல்லா 
வசதிகளையும்‌ அவர்களுக்குச்‌ செய்து கொடுத்திருக்கிறோம்‌. 
இருந்தாலும்‌, ஏறத்தாழச்‌ சிறைவாசம்‌ மாதிரிதான்‌ அது. 

ராஜீயச்‌ சிக்கல்களை அறியாத என்‌ அன்னையார்‌ 
அவர்களை விடுவித்து விடும்படி அடிக்கடி என்னிடம்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருக்கிறார்‌. இப்போது அவர்களை 
விடுவிக்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பமென்று நினைக்கிறார்‌. 
கொள்ளிக்கடடையை எடுத்துக்கொண்டு தலையைச்‌ 
சொறிந்துகொண்ட கதையாக இது முடியும்‌ என்று இளகிய 
மனம்‌ படைத்த அம்மாவுக்குத்‌ தெரியவில்லை. 

என்‌ மனத்தில்‌ ஓடிய எண்ணங்கள்‌ அப்பாஜிக்குப்‌ 
புரிந்தன. 

“அச்சுதனையோ திருமலையையோ அழைத்து வந்து 
பதவியில்‌ அமர்த்தினால்‌, மூன்று நாட்களுக்குள்‌ எவ்வளவு 
அனர்த்தங்கள்‌ விளைவிக்க முடியுமோ அவ்வளவும்‌ 
செய்துவிடுவார்கள்‌. பிறகு முப்பது வருஷத்துக்கு 
அவர்களைப்‌ பதவியிலிருந்து இறக்க முடியாமலே 
போய்விடும்‌. தலைநகரில்‌ நாம்‌ இல்லாத சமயம்‌ அவர்கள்‌ 
என்ன செய்வார்களோ, எப்படிச்‌ சொல்ல முடியும்‌?" 
என்றார்‌ மகாபிரதானி. 

“உண்மை... வேறு என்னதான்‌ வழி?” என்றேன்‌. 

“எனக்கு எதுவும்‌ தோன்றவில்லை” என்று அப்பாஜி 
சொல்லிக்‌ கொண்டிருந்தபோது, “மன்னிக்க வேண்டும்‌. 
மகா பிரதானி” என்ற குரல்‌ கேட்டது. 


அருகில்‌ வருவதற்கு அனுமதி கேட்கிற மாதிரி 
எட்டத்தில்‌ காயத்ரி நின்றிருந்தாள்‌. 


20 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


அப்பாஜிக்குச்‌ சுருக்கென்று கோபம்‌ வந்தது. 


“இது சக்ரவர்த்தியின்‌ ஆலோசனைக்‌ கூட்டம்‌, 
பெண்ணே. அந்தப்புர விளையாட்டல்ல. நீ போகலாம்‌” 
என்றார்‌ கடுமையாக. 


இம்மாதிரி வேளைகளில்‌ நான்‌ காயத்ரிக்குப்‌ பரிந்து 
பேசினால்‌ அது அப்பாஜியின்‌ மதிப்பைக்‌ குறைப்பதாக 
ஆகிவிடும்‌! அகவே வேறொரு தந்திரத்தைக்‌ கை 
யாண்டேன்‌. 


“இதோ பார்‌ காயத்ரி, நீ செய்வது கொஞ்சம்கூட 
நன்றாயில்லை. என்‌ சொந்த விஷயத்தில்‌ ஏதோ கொஞ்சம்‌ 
உதவி செய்கிறாயென்று உனக்கு இடம்‌ கொடுத்தது தப்பாகி 
விட்டது. மூக்கியமான அரசாங்கப்‌ பிரசினை பற்றிப்‌ பேசிக்‌ 
கொண்டிருக்கும்‌ போது நீ தலையிடுவது சுத்த அதிகப்‌ 
பிரசங்கித்தனம்‌ !” என்று கடுமையாகச்‌ சொல்லி, அவளுக்கு 
மட்டுமே தெரியும்படி கண்சாடை காட்டிப்‌ புன்னகை 
செய்தேன்‌. அப்பாஜி கோபமாக மறுபுறம்‌ திரும்பிக்‌ 
கொண்டு நின்றதால்‌ என்‌ கண்‌ சிமிட்டலைக்‌ 
கவனிக்கவில்லை. 


காயத்ரி புத்திசாலி. புரிந்துகொண்டாள்‌. 


“வந்து... சக்ரவர்த்தி ரொம்பவும்‌ மன்னிக்க 
வேண்டும்‌... அரண்மனைச்‌ சோதிடர்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்ததைக்‌ கேட்டேன்‌. எனக்குத்‌ தெரிந்ததைச்‌ 
சொல்லலாமே என்று வந்தேன்‌... என்றாள்‌. 


“நீ எதுவும்‌ சொல்லத்‌ தேவையில்லை. அறிவாளி, 
தீர்க்க தரிசனம்‌ படைத்தவர்‌, எது சரி எது தப்பு என்பதைத்‌ 
தீர்மானிக்கக்‌ கூடியவர்‌ அப்பேர்ப்பட்ட மகா பிரதானி 
இதோ இருக்கிறார்‌ எனக்கு வழிகாட்ட. உன்னைப்‌ போன்ற 
இரெண்டும்கெட்டான்களின்‌ அறிவுரையைக்‌ கேட்க 
வேண்டிய அளவுக்கு விஜயநகர சாம்ராஜ்யத்தில்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 21 


அறிவுக்குப்‌ பஞ்சம்‌ வந்துவிடவில்லை. நீ போகலாம்‌!" 
என்றேன்‌. 

“இதோ போய்விடுகிறேன்‌, சக்ரவர்த்தி” என்று 
சொல்லித்‌ திரும்புகிற மாதிரி நடித்தாள்‌ அவள்‌. 

இதற்குள்‌, என்‌ புகழ்ச்சியினால்‌, அப்பாஜியின்‌ 
கோபம்‌ தணிந்துவிட்டது. காயத்ரியின்‌ பக்கம்‌ திரும்பி, “சரி, 
சரி... நீ சொல்ல வேண்டியதைச்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லிவிட்டுப்‌ போய்த்‌ தொலை !” என்றார்‌. 


“வேறொன்றுமில்லை, மகா பிரதானி'' என்று 
அவரிடமே பேசத்‌ தொடங்கினாள்‌ காயத்ரி, “குஹு 
யோகம்‌ நடைபெறும்‌ நாட்களில்‌ ஆட்சித்‌ தலைமையில்‌ 
யார்‌ இருக்கிறார்களோ அவர்களுக்குப்‌ பல கஷ்டங்கள்‌ 
நேரும்‌...” 

“அது எங்களுக்குத்‌ தெரியும்‌!” என்றேன்‌ பொய்யான 
எரிச்சலுடன்‌. 

“ஆகவே, அந்த மூன்று நாட்களுக்கு மட்டும்‌ வேறு 
யாரேனும்‌ தற்காலிகமாக விஜயநகர சக்ரவர்த்தியாக 
இருக்க வேண்டும்‌... 

“அதுவும்‌ எங்களுக்குத்‌ தெரியும்‌!” என்றேன்‌. 

“அப்படிப்‌ பதவி ஏற்கிறவர்‌, ராஜ்ய நலனை 
முக்கியமாகக்‌ கருதுபவராயும்‌ சொந்த நலன்‌ எதுவும்‌ 
இல்லாதவராயும்‌ உலக பந்தங்களைத்‌ துறந்தவராகவும்‌ 
இருக்க வேண்டும்‌... 

“உண்மை” என்று அப்பாஜி ஒப்புக்‌ கொண்டார்‌. 


காயத்ரி தொடர்ந்து, “அப்படி ஆட்‌.சியை ஏற்கிறவர்‌ 
எந்த ஆபத்தையும்‌ தாங்கக்‌ கூடிய சக்தியுள்ளவராயும்‌ எந்தக்‌ 
கரகத்தினாலும்‌ எதுவும்‌ செய்யமுடியாத அளவுக்குத்‌ தவ 
வலிமை படைத்தவராகவும்‌ இருக்க வேண்டும்‌...” என்றாள்‌. 


22 $* ரா.கி. ரங்கராஜன்‌ 


அப்பாஜி பரபரப்படைந்தார்‌. “நீ சொல்வதைப்‌ 
பார்த்தால்‌... அப்படிப்படடவர்‌...” 

“அமாம்‌, மகா பிரதானி. ராஜ குருவான வியாஸ 
தீர்த்தரைத்தான்‌ சொல்கிறேன்‌. குஹு யோகம்‌ 
நடைபெறும்‌ அந்த மூன்று நாடகளுக்கு விஜயநகர 
சாம்ராஜ்யத்தின்‌ சக்ரவர்த்தியாகப்‌ பதவியேற்கும்படி அந்த 
மகானை வேண்டிக்‌ கொள்ளலாம்‌ என்று தோன்றுகிறது” 
என்று முடித்தாள்‌. 

நானும்‌ அப்பாஜியும்‌ ஒருவரையொருவர்‌ பார்த்துக்‌ 
கொண்டோம்‌. “அருமையான யோசனை !' என்ற வார்த்தை 
என்‌ உதடுவரை வந்துவிட்டது. ஆனால்‌, அதைச்‌ 
சொல்லாமல்‌ நிறுத்திக்‌ கொண்டு, அப்பாஜியின்‌ வாயினால்‌ 
அது வரட்டும்‌ என்று காத்திருந்தேன்‌. 

“நல்ல திட்டமாகத்தான்‌ படுகிறது.'”' என்றார்‌ 
அப்பாஜி மோவாயைத்‌ தடவியபடி. 

இனிமேலும்‌ வேஷம்‌ போடத்‌ தேவையில்லை என்று 
தீர்மானித்த நான்‌, “அப்படியானால்‌ நாம்‌ உடனே 
தலைநகருக்குத்‌ திரும்ப வேண்டும்‌. இங்குள்ள படைகளை 
என்ன செய்யலாம்‌?” என்றேன்‌ பரபரப்பாக. 

“இவர்கள்‌ இங்கேயே, இப்படியே இருக்கட்டும்‌. 
கலைந்து போகச்‌ சொன்னால்‌ மறுபடி ஒன்று கூட்டுவது 
கஷ்டமாகிவிடும்‌” என்றார்‌ அப்பாஜி. “தங்கள்‌ தேவியாரும்‌ 
அவருக்குத்‌ துணையாகச்‌ சிலரும்‌ வந்தால்‌ போதும்‌. 
முக்கியமான அமைச்சர்களையும்‌ தளபதிகளையும்‌ 
நம்முடன்‌ அழைத்துக்‌ கொள்வோம்‌. வியாச குருவுக்குப்‌ 
பட்டாபிஷேகம்‌ செய்ததும்‌ திரும்பி விடலாம்‌. அதுவரை 
நமது பாசறைகளைக்‌ கலைக்க வேண்டாம்‌” என்று 
அப்பாஜி சொல்ல- 


மறுநாள்‌ துங்கபத்திரையை மீண்டும்‌ கடந்து 
தலைநகருக்குத்‌ திரும்பினோம்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 23 


படகில்‌ நானும்‌ திருமலாதேவியும்‌ மடடும்‌ 
தனித்திருந்தபோது, “முன்பே உன்னை என்னுடன்‌ வர 
வேண்டாமென்று சொன்னேன்‌. நீ கேட்கவில்லை. 
இப்போது இன்னொரு சந்தர்ப்பம்‌ கிடைத்திருக்கிறது. 
வியாச குருவுக்கு மகுடம்‌ சூட்டியதும்‌ நானும்‌ 
மற்றவர்களும்‌ போருக்குத்‌ திரும்புகிறோம்‌. நீ 
தலைநகரிலேயே தங்கிவிடு. காயத்ரி உனக்குத்‌ துணை 
யிருப்பாள்‌”" என்று சொன்னேன்‌. 


இந்த முறையும்‌ திருமலாதேவி கேட்கவில்லை. 
“ராமன்‌ இருக்கும்‌ இடம்‌ அயோத்தி என்பார்கள்‌. 
அதுபோலத்‌ தாங்கள்‌ இருக்கும்‌ இடம்தான்‌ எனக்குத்‌ 
தலைநகர்‌” என்றாள்‌ இனிமையான குரலில்‌. 

எவ்வளவு பெரிய தியாகத்தைச்‌ செய்துவிட்டு 
எவ்வளவு சாதாரணமாக இருக்க முடிகிறது இவளால்‌! 
ஆச்சரியம்தான்‌. உண்மையான தியாகிக்கு, தான்‌ தியாகம்‌ 
செய்திருக்கிறோம்‌ என்ற நினைப்பே இருக்காது போலும்‌. 


விட்டலஸ்வாமியின்‌ கோயிலில்‌ யோக வரத 
நரசிம்ம ஸ்வாமியின்‌ விக்ரகத்தைப்‌ பிரதிஷ்டை 
செய்வதற்காக வியாஸ தீர்த்தர்‌ தலைநகரில்தான்‌ 
தங்கியிருந்தார்‌. நானும்‌ அப்பாஜியும்‌: திருமலாதேவியும்‌ 
நமஸ்காரம்‌ செய்தோம்‌. அம்மாவுக்கு இன்னும்‌ உடல்நலம்‌ 
சரியாகாததால்‌ வரவில்லை. 


“அன்றைக்கே ஆசி பெற்றுப்‌ புறப்பட்டுச்‌ 
சென்றீர்களே? இன்று என்ன இரண்டாவது விஜயம்‌?” 
என்று வினவினார்‌ பரமஹம்ஸ பரிவ்ராஜகாசாரியாரான 
வியாஸ தீர்த்தர்‌. 


சுருக்கமாயும்‌ தெளிவாயும்‌ எங்கள்‌ வேண்டுகோளை 
எடுத்துரைத்தார்‌ அப்பாஜி. 


24 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


வியாஸ தீர்த்தர்‌ கலகலவென்று சிரித்தார்‌. அப்போது 
அவருக்கு அருகே அவருடைய பிரதம சீடரான 
வாதிராஜஸ்வாமி இருந்தார்‌. உடுப்பியில்‌ உள்ள கிருஷ்ணர்‌ 
கோயிலுக்குப்‌ பொன்கூரை வேய வேண்டுமென்று நிதி 
திரட்டுவதற்காக விஜயநகருக்கு வந்திருந்தார்‌ அவர்‌. 
வியாஸ தீர்த்தர்‌ அவரைப்‌ பார்த்து, “சகலத்தையும்‌ 
துறந்துவிட்டதாக நானும்‌ நீயும்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்‌ 
கிறோம்‌. ஆனால்‌, ஒரு சாம்ராஜ்யமே நம்மிடம்‌ வருகிறது 
பார்‌, இதுதான்‌ கிருஷ்ணனின்‌ லீலை!” என்று சொல்லிச்‌ 
சிரித்தவர்‌, அப்பாஜியிடம்‌, “இந்தச்‌ சிறியவனுக்கு நீங்கள்‌ 
நினைக்கிறபடியெல்லாம்‌ சக்தி கிடையாது. இருந்தாலும்‌, 
ராஜ்யத்தின்‌ க்ஷேத்தை முன்னிட்டு நீங்கள்‌ கோருவதால்‌ 
ஒப்புக்‌ கொள்கிறேன்‌" என்றார்‌. 


குஹ யோகம்‌ ஏற்பட்ட தினத்தன்று விடிகாலை 
வியாஸ தீர்த்தர்‌ அரண்மனைக்கு எழுந்தருளினார்‌ 
சக்ரவர்த்தியின்‌ பவனி எவ்வளவு கோலாகலமாக 
இருக்குமோ, அதே போல அவருடைய ஊர்வலம்‌ 
பிரம்மாண்டமாக நடைபெற்றது. 


அரண்மனைச்‌ சோதிடர்‌ குறித்துத்‌ தந்த 
முகூர்த்தத்தில்‌ அவரை என்‌ சிம்மாதனத்தில்‌ அமரச்‌ 
செய்தேன்‌. கொலு மண்டபத்தில்‌ குழுமியிருந்த 
அமைச்சர்களும்‌ தளபதிகளும்‌ “வியாஸ ராஜர்‌' வாழ்க! 
வியாஸ சக்ரவர்த்தி வாழ்க!" என்று கோஷமிட்டார்கள்‌. 
அதுவரை வியாச தீர்த்தர்‌ என்ற பெயருடன்‌ இருந்தவருக்கு, 
அதன்‌ பிறகே வியாச ராயர்‌ என்று பெயர்‌ ஏற்பட்டதாகச்‌ 
சொன்னார்கள்‌. 


ஹோமம்‌ மூட்டி வேள்வி நடத்தினார்கள்‌. முடிசூட்டு 
விழாவின்போது வழக்கமாகச்‌ சொல்லப்படும்‌ தைத்ரீய 
பிராஹ்மணத்தின்‌ ஏழு மந்திரங்களும்‌ சொல்லப்படடன. 
பெரிய பெரிய தங்கப்‌ பாத்திரங்களில்‌ நவரத்தினங்களையும்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 25 


பொற்காசுகளையும்‌ நிறைத்து வைத்துக்‌ கொண்டு 
அப்பாஜியும்‌ மற்ற பிரதானிகளும்‌ அருகில்‌ நின்றிருந்தார்‌ 
கள்‌. அவற்றை மழை போல, அனால்‌ மென்மையாகக்‌ 
கொட்டி வியாஸராயருக்குக்‌ கனகாபிஷேகமும்‌ ரத்னா 
பிஷேகமும்‌ செய்தேன்‌. அவருடைய பாதங்களின்‌ கீழே 
வைர வைடூரிய மாணிக்கங்கள்‌ குவியல்‌ குவியலாகக்‌ 
கொட்டிக்‌ கிடந்தன. 


அவற்றை அவரே இரு கைகளாலும்‌ அள்ளி எடுத்து 
எல்லாருக்கும்‌ வழங்கினார்‌. என்‌ படையில்‌ பல மூசல்மான்‌ 
தளபதிகள்‌ இருந்தார்கள்‌. அவர்களை அருகில்‌ அழைத்து 
முதலில்‌ அவர்களுக்குத்தான்‌ நவரத்தின தானங்களைக்‌ 
கொடுத்தார்‌. பிறகு, மற்றவர்களுக்கு விநியோகித்த்‌ பின்‌, 
மகுடாபிஷேகத்தின்போது சக்ரவர்த்திகள்‌ செய்யவேண்டிய 
வழக்கத்தின்படி பற்பல ஆலயங்களுக்கும்‌ கல்விச்‌ 
சாலைகளுக்கும்‌ அறவோர்‌ இருப்பிடங்களுக்கும்‌ 
மானியங்களை அறிவித்தார்‌. பின்னர்‌ தமது புகழ்பெற்ற 
கீர்த்தனைகளில்‌ ஒன்றை எல்லாரும்‌ கேட்கும்படியாக 
மதுரமாய்ப்‌ பாடினார்‌. “கிருஷ்ணா, பிரபஞ்சங்களைக்‌ 
காப்பவனே! எங்கெல்லாமோ அலைந்துவிட்டு இங்கே 
வந்து பிரார்த்திக்கறேன்‌. ஆனால்‌, இந்தப்‌ பிரார்த்தனை 
எனக்காக அல்ல... கிருஷ்ணா, என்‌ உளமார்ந்த 
பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்‌. எங்களைத்‌ தமைகளி 
லிருந்து காப்பாற்று' என்ற அடிகளுடன்‌ கீர்த்தனையை 
அவர்‌ முடித்த போது எங்கள்‌ கண்களில்‌ நீர்‌ துளித்தது. 


கெட்ட வேளை என்று கருதப்பட்ட அந்த மூன்று 
நாட்களும்‌ அவரே சக்ரவர்த்தியாக, சிம்மாசனத்தில்‌ 
வீற்றிருந்தார்‌. நான்‌ சாதாரணப்‌ பிரஜையாக அவருக்குப்‌ 
பணிவிடைகள்‌ செய்தேன்‌. திருமலாதேவி அவருக்குச்‌ 
சாமரம்‌ வீசினாள்‌. என்‌ அன்னை குருராஜரின்‌ 
காலடியிலேயே உட்கார்ந்திருந்தார்‌. 


26 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


நான்காம்‌ நாள்‌ வியாஸராயர்‌ பதவியிலிருந்து இறங்க, 
நான்‌ மறுபடி சக்ரவர்த்தியாக ஆனேன்‌. என்னை 
அசிர்வதித்துவிட்டுத்‌ தமது மடத்துக்குத்‌ திரும்பிச்‌ சென்றார்‌ 
வியாஸ குரு. அதுவரை நான்‌ கண்டிராத ஒரு 
புத்துணர்ச்சியும்‌ அனுபவித்திராத ஒரு புதுத்தெம்பும்‌ என்‌ 
மனத்தில்‌ ஏற்பட்டிருந்தன. 

இந்த முறை துங்கபத்ராவைக்‌ கடந்த போது 
என்னுடன்‌ தளபதி பெம்மசானி ராமலிங்கம்‌ இருந்தார்‌. 
“ஏதோ ஒரு ரகசியத்‌ திட்டம்‌ வைத்திருப்பதாகச்‌ 
சொன்னீர்களே, அதை நமது முதல்‌ போரின்‌ போதே 
நிறைவேற்ற வேண்டியதுதானே?” என்று கேட்டேன்‌. 

“சக்ரவர்த்தி மன்னிக்க வேண்டும்‌. இந்தப்‌ பகுதிகளில்‌ 
உள்ள சின்னக்‌ கோட்டைகள்‌ நமக்குத்‌ தூசு மாத்திரம்‌. 
வாயால்‌ கதியே வீழ்த்தி விடலாம்‌. கிருஷ்ணா நதிக்‌ 
கரையோரமாகப்‌ பெரும்‌ படைகளுடன்‌ காத்திருக்கிறானே 
நமது பிரதான விரோதி, அவனுடன்‌ மோதும்போது 


சொல்கிறேன்‌” என்றார்‌ ராமலிங்கம்‌. 


அந்த நாளும்‌ வந்தது. 


தளபதி பெம்மசானி ராமலிங்கம்‌ சொன்னது 
நூற்றுக்கு நூறு சரி. முதலில்‌ எதிர்கொண்ட இரண்டு மூன்று 
சிறிய கோட்டைகள்‌, -வாயினால்‌ ஊதினாலே விழுந்து 
விடும்‌ போல்தான்‌ இருந்தன. 

சமுத்திரம்‌ போல விஜயநகரத்துப்‌ படைகள்‌ 
ஆர்ப்பரித்து வருவதைக்‌ கண்டதுமே அந்தக்‌ 
கோட்டைகளின்‌ காவலர்கள்‌ சரணடைந்து விட்டார்கள்‌. 
முற்றுகையிட்டால்‌ தாக்குப்‌ பிடிப்பதற்காக ஏராளமான 
உணவுத்‌ தானியங்கள்‌ சேமித்து வைத்திருந்தார்களே தவிர, 
அவற்றைப்‌ பாதுகாப்பதற்குத்‌ தேவையான படைபலத்தைப்‌ 
பெற்றிருக்கவில்லை. எக்காள வாத்தியத்தைக்‌ கோட்டைக்‌ 
குள்‌ எறிந்த சில விநாடிகளுக்குள்ளேயே கோட்டைக்‌ 
கதவுகளைத்‌ திறந்து கொண்டு தளபதிகளும்‌ நகரத்தின்‌ 
முக்கியப்‌ பிரமுகர்களும்‌ இரு கைகளையும்‌ உயரத்‌ தூக்கிக்‌ 
குவித்தவாறு வெளியே வந்து சரணடைந்தார்கள்‌. உள்ளே 
எறிந்த எக்காளத்தை எடுத்து வரும்‌ நேரத்துக்குள்‌ 
கோட்டை எங்கள்‌ வசமாகிவிட்டது. 

அங்கிருந்த போர்‌ வீரர்களும்‌ குதிரைகளும்‌ 
யானைகளும்‌ மட்டுமல்ல, பொதுமக்களும்கூட 
விஜயநகரத்தின்‌ படையுடன்‌ சேர்ந்து கொண்டார்கள்‌. 
கிருஷ்ணா நதிக்கரையில்‌ உள்ள அதில்‌ ஷாவின்‌ 
பாசறையை நெருங்க நெருங்க எங்கள்‌ சேனையின்‌ பலம்‌ 
பெருகிக்கொண்டே போயிற்று. அதற்குத்‌ தகுந்தபடி. உணவு, 
உடை, தண்ணீர்‌ போன்றவற்றின்‌ கையிருப்பும்‌ கூடின. 


28 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


ஒவ்வொரு கோட்டை வீழ்ந்ததும்‌ அமர்க்களமாக ஒரு 
வெற்றிவிழா கொண்டாடப்படும்‌. அதற்காகவே 
பாடகர்களும்‌ நாட்டியக்காரிகளும்‌ கூட்டம்‌ கூட்டமாக 
வந்திருந்தார்கள்‌. திருமலாதேவி என்னருகே அமர்ந்து 
எல்லாவற்றையும்‌ ரசித்துப்‌ பார்ப்பாள்‌. குழந்தை போல 
அவள்‌ சிரித்து மகிழ்வதைப்‌ பார்க்க வேடிக்கையாக 
இருக்கும்‌ எனக்கு. 

ஆனால்‌, முதுகல்‌ கோட்டை விழுந்த தினத்தன்று 
வெற்றிவிழாவின்போது அவள்‌ வரவில்லை. பதிலாக 
காயத்ரி வந்து, “இதோ வருகிறேன்‌ என்று தேவி சொல்லச்‌ 
சொன்னார்‌” என்று கூறிவிட்டுப்‌ போனாள்‌. அதன்‌ பிறகும்‌ 
சிறிது நேரத்துக்குத்‌ தருமலாதேவி வராதிருக்கவே எனக்குக்‌ 
கவலை ஏற்பட்டது. மெல்லியலாளான அவளுக்கு இந்தக்‌ 
கடும்‌ பயணங்கள்‌ உடல்நலிவை ஏற்படுத்தியிருக்குமோ 
என்ற கவலையுடன்‌ அவளுடைய கூடாரத்துக்குள்‌ சென்று 
பார்த்தேன்‌. 

தீபம்‌ ஏற்றி வைத்துக்கொண்டு அதன்‌ முன்னே 
ஓலைச்சுவடிகளில்‌ ஏதோ படித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 
கிருஷ்ணனைப்‌ பற்றிய சுலோகங்கள்‌ அது என்பது 
அவளுடைய மதுரமான குரலில்‌ தெரிந்தது. 

அவள்‌ கவனத்தைக்‌ கலைக்க வேண்டாமென்று நான்‌ 
ஜாடை காட்டியதால்‌ காயத்ரி வெளியேறிவிட்டாள்‌. 
சிறிதும்‌ ஓசைப்படுத்தாமல்‌ நான்‌ காத்திருந்தேன்‌. காற்றில்‌ 
தீபம்‌ அசையும்போதெல்லாம்‌ அவள்‌ முகத்தில்‌ ஒளியின்‌ 
அலைகள்‌ விளையாடி மறைந்து கொண்டிருந்தன. 

சுவடிகளை மூடி, பட்டுநூல்‌ கொண்டு கட்டும்போது 
தான்‌ திருமலாதேவி என்னைக்‌ கவனித்தாள்‌. பதறிப்‌ 
போனவளாக, “சக்ரவர்த்தி எப்போது வந்தீர்கள்‌ 2 
வெகுநேரமாக நின்றிருக்கும்படி பண்ணிவிட்டேனா?” 
என்றவள்‌ எனக்காக ஆசனத்தை இழுத்துப்போட்டு அமரச்‌ 
சொன்னாள்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 29 


“அவ்வளவு தீவிரமாகப்‌ படித்துக்‌ கொண்டிருந்தாயே, 
என்ன அது?” என்றேன்‌. 

“வியாஸ குரு எனக்காகச்‌ சில தியான சுலோகங்கள்‌ 
இயற்றித்‌ தந்தார்‌. “தினம்‌ படித்து வா. உன்‌ வாழ்க்கை 
நல்லபடி அமையும்‌' என்று ஆசீர்வாதம்‌ செய்திருக்கிறார்‌” 
என்றாள்‌ அவள்‌. 

“அதாவது, இப்போது உன்‌ வாழ்க்கை நல்லபடி 
அமையவில்லை என்று சொல்லாமல்‌ சொல்கிறாய்‌?" 
என்றேன்‌. 

கேலியாகத்தான்‌ அப்படிச்‌ சொன்னேன்‌ என்றாலும்‌ 
திருமலாதேவி அதை உண்மையாக எடுத்துக்கொண்டு, 
“ஐயோ, சக்ரவர்த்தி அப்படியெல்லாம்‌ சொல்லக்கூடாது. 
ஆயிரம்‌ வருடம்‌ தவம்‌ செய்தாலும்‌ இப்படிப்பட்ட 
வாழ்க்கை எனக்குக்‌ கிடைக்காது. இப்படிப்பட்ட கணவர்‌ 
கிடைக்க மாட்டார்‌... என்றவள்‌-- 

“சக்ரவர்த்தியிடம்‌ ஒரு சந்தேகம்‌ கேடக வேண்டும்‌” 
என்றாள்‌. 

“கேள்‌, தேவி” என்றேன்‌. 

“வியாஸ குருவுக்கு எழுபது வயது இருக்கு 
மில்லையா ?”' 

“அதற்கு மேலேயே இருக்கும்‌, ஏன்‌,, அவ்வளவு வயது 
தெரியவில்லையே என்கிறாயா?” 

திருமலாதேவியின்‌ முகத்தில்‌ லஜ்ஜை படர்ந்தது, 
அந்நிய புருஷனைப்‌ பற்றிச்‌ சொல்கிறோமே என்று. ஆனால்‌ 
மனத்தில்‌ எதையும்‌ ஒளிக்கத்‌ தெரியாதவளாகையால்‌ 
“அமாம்‌... பக்கத்திலேயே நின்று சாமரம்‌ வீசிக்‌ 
கொண்டிருந்ததால்‌ கவனித்தேன்‌... அவருடைய வயதுக்கு 
அவ்வளவு சுறுசுறுப்பாயும்‌ திடகாத்திரமாயும்‌ இருப்பது 
ஆச்சரியமாயிருந்தது... என்று தயங்கியவாறு சொன்னாள்‌. 


30 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


“உனக்கு ஒரு விஷயம்‌ தெரியுமா, திருமலா? 
அவரைப்பற்றி ஒரு கதை சொல்வார்கள்‌: ஒரு சமயம்‌ அவர்‌ 
ஸ்ரீரங்கத்துக்கு ரங்கநாதப்‌ பெருமானை வழிபடுவதற்காகப்‌ 
போயிருந்தபோது, சில தீவிரமான சிவ பக்தர்கள்‌ அவருக்கு 
வழி விட மறுத்தார்களாம்‌. “இது ஐம்புலிங்க க்ஷேத்திரம்‌. 
வைஷ்ணவரான நீங்கள்‌ வரக்கூடாது' என்றார்களாம்‌. 
வியாஸ தீர்த்தர்‌, 'இது இருவருக்கும்‌ பொதுவான 
க்ஷேத்திரம்‌. இருந்தாலும்‌ நமக்குள்‌ ஒரு சமரசம்‌ செய்து 
கொள்வோம்‌. இங்கிருந்து நான்‌ மூச்சை இழுத்துப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு ஓடுகிறேன்‌. எங்கே நான்‌ மூச்சைவிட்டு 
நிற்கறேனோ அது வரையில்‌ ஸ்ரீரங்க க்ஷேத்திரம்‌. அதற்குப்‌ 
பிறகு உள்ள இடம்‌ ஜம்புலிங்க க்ஷேத்திரம்‌” என்று 
சொன்னாராம்‌. அதன்படி அவர்‌ மூச்சைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு ஓடிய இடம்‌ வரையில்‌ ரங்கநாதரின்‌ க்ஷேத்திரம்‌ 
என்று ஆயிற்றாம்‌. இது உண்மையோ கடடுக்கதையோ 
எனக்குத்‌ தெரியாது. ஆனால்‌ நான்‌ கேள்விப்பட்டதைச்‌ 
சொன்னேன்‌,” என்றேன்‌. 


திருமலாதேவியின்‌ முகத்தில்‌ எவ்வித அவநம்பிக்கை 
யும்‌ தென்படவில்லை. 


“உண்மையாகவே இருக்கும்‌ சக்ரவர்த்தி. தவவலிமை 
வந்துவிட்டால்‌ தேகவலிமை தானாகவே வரும்‌ என்று 
பெரியவர்கள்‌ சொல்லியிருக்கறோர்கள்‌” என்றாள்‌. 


அன்றோர்களிடம்‌ அவள்‌ வைத்துள்ள அசைக்க 
முடியாத பக்தியைக்‌ கண்டு எனக்கு வெட்கமாக இருந்தது. 
ஏனெனில்‌ சிற்சில சமயங்களில்‌ நான்கூட அப்படி 
இருக்குமா, இது இப்படி நடக்கக்‌ கூடியதா என்று 
குதர்க்கமாகச்‌ சிந்திப்பதுண்டு. இவளைப்‌ போல மறு 
பேச்சில்லாமல்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ மக்கள்‌ இருப்பதால்தான்‌ 
இந்தப்‌ பாரத நாடடில்‌ மதமும்‌ தெய்வ நம்பிக்கையும்‌ 
அழியாமல்‌ நிலைத்திருக்கின்றன போலும்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 31 


“சரி, நீ சற்றுப்‌ பொறுத்து வா. நான்‌ முன்னே 
போகிறேன்‌” என்று சொல்லி விட்டு வெளியே வந்தபோது 
அப்பாஜி நின்றிருந்தார்‌. 

“போஜன நேரம்‌ ஆறைதே, நீங்கள்‌ போகவில்லையா 
அப்பாஜி?” என்று கேட்டேன்‌. 

“இல்லை, கொஞ்ச நாளாக நான்‌ ஒருவேளைநான்‌ 
சாப்பிடுகிறேன்‌. மறுவேளை உபவாசம்‌” என்றார்‌. 

“இதென்ன புது விரதம்‌ அப்பாஜி?” 

“சக்ரவர்த்தி பிரம்மசரிய விரதம்‌ இருக்கும்போது 
இந்த எளியவன்‌ இதுகூட இருக்க வேண்டாமா?” என்றவர்‌ 
மர்மமாகப்‌ புன்னகை செய்தார்‌. 

“என்ன சொல்கிறீர்கள்‌, அப்பாஜி?” 

“தலைநகரிலிருந்து புறப்பட்ட நாள்‌ முதல்‌ நான்‌ 
கவனித்துக்‌ கொண்டுதான்‌ இருக்கிறேன்‌, சக்ரவர்த்தி" 
என்றார்‌ அப்பாஜி. “தேவியார்‌ இருக்கும்‌ கூடாரத்துக்குப்‌ 
போகாமல்‌ தினம்‌ இரவு தங்கள்‌ கூடாரத்திலேயே தனியாக 
உறங்குகிறீகள்‌. ஆதில்‌ ஷாவை வெற்றி கொள்கிற வரையில்‌ 
இல்லற சுகத்தில்‌ ஈடுபடுவதில்லை என்று தாங்கள்‌ 
கொண்டுள்ள விரதம்‌ புரிகிறது. நான்‌ கிழவன்‌. எனக்குத்‌ 
தெரிந்த வகையில்‌ நானும்‌ ஒரு விரதம்‌ இருக்கிறேன்‌.” 

அப்பாஜியின்‌ பேச்சைக்‌ கேட்டுச்‌ சிரிப்பதா, 
மறுப்பதா? விரதம்‌ எடுத்திருப்பவள்‌ திருமலாதேவி. அந்தப்‌ 
பெருமையை எனக்குச்‌ சூட்டுகிறார்‌ இவர்‌! 

மெள்ள பேச்சை மாற்றி, “அப்பாஜி... நம்முடைய 
அடுத்த தாக்குதல்‌ விஜயபுரம்‌ படைகளின்‌ மீதுதான்‌ ! நமது 
சேனைகளில்‌ உள்ள முசல்மான்‌ தளபதிகளையும்‌ 
முசல்மான்‌ வீரர்களையும்‌ முன்னணியில்‌ இருக்கும்படி 
ஏற்பாடு பண்ணுங்கள்‌. எதிரியை முதன்‌ முதல்‌ அவர்கள்‌ 
தாக்கட்டும்‌ !' என்றேன்‌. 


32 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


அப்பாஜி திடுக்கிட்டார்‌. “சக்ரவர்த்தி. நாம்‌ 
தாக்கப்போவது சுல்தானை! ஒரு முசல்மானை! 
அப்படியிருக்க, இங்குள்ள முசல்மான்களை முதலில்‌ 
அனுப்பினால்‌...” 


“வெற்றி திச்சயம்‌. சந்தேகம்‌ வேண்டாம்‌. இரண்டு 
காரணம்‌. முதலாவது, நமது படைகளிலாவது 
இரண்டொருவர்‌ துரோகிகளாக மாறலாம்‌. முசல்மான்‌ 
வீரர்கள்‌ அப்படியில்லை. மனப்பூர்வமான விசுவாசிகள்‌. 
தளபதி பெம்மசானியும்‌ அப்படித்தான்‌ சொல்கிறார்‌” 
என்றேன்‌. 


அப்பாஜி, அரைமனத்துடன்‌ சம்மதித்து, “இரண்டா 
வது காரணம்‌?” என்றார்‌. 


“முசல்மான்களே வருகிறார்கள்‌ என்றதும்‌ சுல்தானின்‌ 
படையில்‌ உள்ளவர்களுக்குக்‌ குழப்பம்‌ வரலாம்‌. தங்கள்‌ 
மதத்தாரைத்‌ தாங்களே கொல்லலாமா, கூடாதா என்று 
அவர்கள்‌ குழம்பிக்‌ கொண்டிருக்கும்‌ சமயம்‌, நமது 
இரண்டாவது அணி முன்னேறித்‌ தாக்கி மொத்தப்‌ 
பேரையும்‌ வீழ்த்தி விடும்‌. ஒருவேளை நாம்‌ தோற்றால்‌ 
பின்வாங்குவதற்கு ஏராளமான - தாராளமான நிலப்பரப்பு 
இருக்கிறது. அவர்கள்‌ தோற்றால்‌ பின்வாங்குவதற்கு 
கிருஷ்ணா நதிதான்‌ இருக்கிறது.” என்றேன்‌. 

இவ்வளவு செர்ல்லியும்‌ அப்பாஜியின்‌ முகத்தில்‌ 
திருப்தி படரவில்லை. முழுக்க முழுக்க முசல்மான்களை 
நம்பக்கூடனது என்று நினைப்பவர்‌ அவர்‌. ஆனால்‌, எனக்கு 
அப்படிப்பட்ட சந்தேகம்‌ தோன்றியதே கிடையாது. 


மகானான குருநானக்கிடம்‌ ஒருமுறை கேட்டார்கள்‌. 
“முசல்மான்கள்‌ சிறந்தவர்களா, நம்மவர்கள்‌ ட 
களா?' என்று. “எவனொருவன்‌ அடுத்தவனுக்கு ௮. 
நல்லது செய்கிறானோ அவனே இறந்தவன்‌" என்று இந்த 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 33 


மகான்‌ பதிலளித்தார்‌. அப்படித்தான்‌ நானும்‌ 
நினைக்கிறேன்‌. 


என்‌ தாய்வழிப்‌ பாட்டனார்‌ இளம்‌ வயதில்‌ பல 
மல்லர்களைத்‌ தோற்கடித்து வெற்றி கண்டவர்‌ என்று 
சொல்வார்கள்‌. ஆனால்‌, எனக்கு நினைவு தெரிந்த 
காலத்தில்‌ தளர்ந்த வயோதிகராக இருந்தார்‌. சாப்பிடுவதும்‌ 
தூங்குவதும்‌ கோயில்களுக்குச்‌ செல்வதும்தான்‌ அவருடைய 
அன்றாட வேலைகள்‌. மீதி நேரத்தில்‌ என்னுடன்‌ சதுரங்கம்‌ 
விளையாடுவதற்கு வருவார்‌. சதுரங்கத்தில்‌ அவர்‌ புலியல்ல; 
அனால்‌, சரித்திர விஷயங்களைச்‌ சொல்வதில்‌ புலி. 


அவர்‌ ஒரு நாள்‌, “கிருஷ்ணா, பாமனி 
சுல்தான்களுக்கும்‌ விஜயநகரத்துக்கும்‌ நடைபெறும்‌ 
போர்கள்‌ மதத்துக்காக ஏற்பட்டது என்று எல்லாரும்‌ 
சொல்கிறார்கள்‌. அதை நான்‌ நம்புவதில்லை. நீயும்‌ 
நம்பாதே” என்று சொல்வார்‌. 

“ஏன்‌ தாத்தா?” என்று கேட்டேன்‌. 

“பாரத நாட்டில்‌ எல்லா மன்னர்களுக்கும்‌ இடையே 
காலம்‌ காலமாகப்‌ போர்கள்‌ எதனால்‌ ஏற்படுகிறதோ 
அதுபோல்தான்‌ இதுவும்‌. பொருளாதாரக்‌ காரணம்‌. 
ராஜ்யத்தை விஸ்தரிக்க வேண்டும்‌, அண்டை அயல்‌ 
அரசர்களின்‌ இடத்தைக்‌ கைப்பற்ற வேண்டும்‌ என்ற 
காரணம்‌. சோழர்களுக்கும்‌ பல்லவர்களுக்கும்‌ கலிங்க 
மன்னர்களுக்கும்‌ நமக்கும்‌ எத்தனையோ போர்கள்‌ 
நடைபெற்றிருக்கின்றன. நூறு வருடத்துக்கு முன்னால்‌ நாம்‌ 
நமது மதத்தினர்‌ வாழும்‌ இலங்கையை வென்று “தட்சிண 
சமுத்திராதிபதி' என்று விருது சூடிக்கொண்டோம்‌. 
அதற்கெல்லாம்‌ மதமா காரணம்‌?'' என்று அந்தப்‌ 
பாடடனார்‌ சொன்னார்‌. 


அவர்‌ சொன்னதில்‌ கொஞ்சம்‌ உண்மை இருக்கிறது. 
ஏனெனில்‌, விஜயநகரப்‌ பேரரசு ஸ்தாபிதமான புதிதில்‌ 


34 + ரா.கி, ரங்கராஜன்‌ 


எங்களுக்கும்‌ பாமனி சுல்தானுக்கும்‌ சண்டை ஏற்பட்டது 
கிடையாது. முகமது பின்‌ துக்ளக்கின்‌ டெல்லி ஆதிக்கத்தி 
லிருந்து விடுபட்டு, சுதந்திர அரசை நிறுவிக்‌ கொண்ட 
பலர்‌, விஜயநகரத்தை ஒரு பொருட்டாக நினைக்காமல்‌, 
வடக்குப்‌ பகுதிகளிலும்‌ கிழக்குப்‌ பகுதிகளிலும்‌ தங்கள்‌ 
ராஜ்யத்தை விஸ்தரிப்பதிலேயே குறியாக இருந்தார்கள்‌. 
விஜய நகரம்‌ ஏதோ ஒரு குட்டி ராஜ்யம்‌ என்பதே அவர்கள்‌ 
நினைப்பு. 

ஜாபர்கான்‌ என்ற முகம்மது ஷா, தெலுங்கானா 
அதிபதியான காப்பய்ய அரசரை வென்றபோது உரசல்‌ 
ஆரம்பமாயிற்று. காப்பய்ய நாயக்கர்‌ முகமது ஷாவுடன்‌ 
சமாதானம்‌ செய்து கொண்டு தனது நீலக்கல்‌ 
சிம்மாதனத்தைப்‌ பரிசாக அளித்தார்‌. இன்றளவும்‌ பாமனி 
சுல்தான்களின்‌ ராஜசிம்மாதனமாக அதுதான்‌ இருந்து 
வருகிறது. 


இந்த உரசலின்‌ வெப்பம்‌ தணியும்‌ முன்பு அடுத்த 
சூடு ஆரம்பமாயிற்று. 


பாமணி சுல்தானாக முகமது ஷா இருந்தபோது, 
அவருடைய பிரதம மந்திரியாக இருந்த சர்புதீன்‌ கோரி 
என்பவரின்‌ மகன்‌ கல்யாணத்துக்கு டெல்லியிலிருந்து 
முந்நாறு பாடகர்களும்‌ நடனக்காரிகளும்‌ வந்திருந்தார்கள்‌. 
அவர்களுடைய செலவுக்காகப்‌ பெரும்‌ பொருள்‌ 
தரவேண்டும்‌ என்று விஜயநகர அரசரை வற்புறுத்தினார்‌ 
மூகமது ஷா. விஜயநகர மன்னர்‌ தர மறுக்க, இதைத்‌ 
தொடர்ந்து பாமனி சுல்தானின்‌ படையெடுப்பு நிகழ்ந்தது. 
அன்றுதொட்டு இன்றுவரை இவர்கள்‌ அவர்களை 
ஜெயிப்பதும்‌ அவர்கள்‌ இவர்களைத்‌ தோற்கடிப்பதும்‌ மாறி 
மாறி நிகழ்ந்து வருகிறது. 

எனவே, “இந்தப்‌ பகைமை மதம்‌ காரணமாக 
அரம்பித்ததல்ல' என்று என்‌ பாட்டனார்‌ சொன்னது 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ 4 35 


சற்றுச்‌ சரிதான்‌. ஆனால்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
நிலைமைகள்‌ மாறிவிட்டதென்றால்‌ அது தெய்வத்தின்‌ 
சித்தம்‌. 

பாமனி ராஜ்யம்‌ சிதறுண்டு ஐந்து வெவ்‌ 
வேறு ராஜ்யங்களாகப்‌ பிரிந்திரா விட்டால்‌ இன்று 
எத்தனையோ உன்னதமாக வளர்ந்திருக்க முடியும்‌. 
ஏனெனில்‌ பல பாமனி சுல்தான்கள்‌ அறிவாளிகளாயும்‌ 
சிறந்த நிர்வாகிகளாயும்‌. பொறுப்பு உணர்ச்சி 
உள்ளவர்களாயும்‌ இருந்து வந்திருக்கிறார்கள்‌. பாமனி 
வம்சத்தைத்‌ தொடங்கிய பாமன்‌ ஷா, பரந்த 
மனப்பான்மை கொண்டவர்‌. முசல்மான்‌ அல்லாதவர்‌ 
களுக்கு விதிக்கப்பட்டு வந்த கொடிய ஜிசியா வரியை 
ஒழித்தவர்‌. அதே வம்சத்தில்‌ வந்த இன்னொரு மன்னர்‌ 
அநாதைக்‌ குழந்தைகளுக்காக விடுதிகள்‌ ஏற்படுத்தி, பஞ்ச 
காலத்தில்‌ உணவுத்‌ தானியங்கள்‌ வரவழைத்து மத 
வித்தியாசமில்லாமல்‌ விநியோகித்தார்‌. 


பிரோன்‌ என்ற மன்னர்‌ ஒப்பற்ற கவிஞர்‌. இவருடைய 
கையெழுத்து அழகாக இருக்குமாம்‌. நான்கு நாட்களுக்கு 
ஒருமுறை திருக்குரானிலிருந்து பதினாறு பக்கங்களைத்‌ தன்‌ 
கைப்படவே எழுதினார்‌ படையெடுப்பின்‌ போது 
முசல்மான்‌ அல்லாத பெண்களைக்‌ கைப்பற்றி வந்தால்‌ 
மரியாதை கொடுத்துத்‌ திருப்பியனுப்பினார்‌. இன்னொரு 
மன்னரான அலாவுதீன்‌ அகமது எல்லா மதத்தினரும்‌ 
சிகிச்சை பெறும்படி பொதுவான மருத்துவ 
மனையொன்றை நிறுவினார்‌. இன்னொரு சமயம்‌, அகமது 
கான்‌ என்ற எட்டு வயதுச்‌ சிறுவன்‌ பட்டத்துக்கு வந்த 
போது, அவன்‌ சார்பில்‌ அவனுடைய அன்னையான 
நார்ஜிஸ்‌ பேகம்‌ ஆட்சி செலுத்தினார்‌. அவரும்‌ அவருடைய 
பிரதம மந்திரியாக இருந்த முகமது கவானும்‌ பரந்த 
மனப்பான்மை கொண்டவர்களாகத்‌ திகழ்ந்தார்கள்‌. 


36 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


இவ்வளவு சீரும்‌ சிறப்புமாக இருந்த போதிலும்‌, 
முசல்மான்‌ தளபதிகளுக்குள்ளேயே போட்டி பொறாமை 
களும்‌ பூசல்களும்‌ ஏற்படடதே பாமனி ராஜ்யத்தின்‌ 
சீரழிவுக்குக்‌ காரணம்‌. 

இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்‌ இங்கே வந்து 
குடியேறி, இந்த நாட்டவர்களாகவே மாறிவிட்ட 
முசல்மான்கள்‌ ஒருபுறம்‌. அரேபியா, ஆப்கானிஸ்தானம்‌, 
பாரசீகம்‌ முதலிய நாடுகளிலிருந்து திடீர்‌ திடீரென்று வந்து 
கொள்ளையடித்த பொருட்களுடன்‌ திரும்பிச்‌ சென்ற 
அந்நியர்கள்‌ இன்னொருபுறம்‌. இவர்களுக்கிடையே 
ஏற்படட உடபூசல்கள்தான்‌ பாமனியின்‌ சீரழிவுக்கு 
முக்கியக்‌ காரணம்‌. 


இப்போது நான்‌ படையெடுத்துச்‌ சென்று 
கொண்டிருக்கும்‌ பீஜப்பூர்‌ சுல்தான்‌ ஆதில்ஷாகூட எல்லா 
மக்களிடமும்‌ நல்ல மதிப்புப்‌ பெற்றவர்தான்‌. பிற 
மதங்களில்‌ உள்ள பெரியவர்களுக்கு மதிப்புத்‌ தருறெவர்‌. 
வைஷ்ணவப்‌ பெரியவரான வெங்கட தாத்தையாவுக்குப்‌ 
பச்சைக்‌ குடை கொடுத்து மரியாதை செய்தார்‌ என்று 
சொன்னார்கள்‌. 'பச்சைக்‌ குடை மரியாதை' பெறுகிறவர்‌ 
சுல்தானின்‌ பெருமதிப்புக்குரியவர்‌ என்று பொருள்‌. 

விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதிகளில்‌ 
இவர்‌ அத்துமீறி நுழைந்தாரென்பதும்‌, குதிரைகள்‌ 
வாங்குவதற்காக நாங்கள்‌ தந்த நாற்பதாயிரம்‌ வராகனுடன்‌ 
ஓடிவிடட ஸித்தி என்பவனுக்கு அடைக்கலம்‌ தந்ததோடு 
அவனை எங்களிடம்‌ ஒப்படைக்க மறுத்தாரென்பதும்‌ இவர்‌ 
மீது படையெடுக்கப்‌ போதுமான காரணம்‌ தான்‌. 
எனினும்கூட நான்‌ இவ்வளவு நாளும்‌ தயங்கிக்‌ 
கொண்டிருந்தேன்‌. ஆனால்‌, என்‌ இன்னுயிர்க்‌ காதலி 
சின்னாதேவியை இவருடைய ஆட்கள்‌ சிறைப்பிடித்துச்‌ 
சென்றிருக்கிறார்கள்‌ என்பதை அறிந்ததும்‌ என்‌ தயக்கம்‌ 
பறந்துவிட்டது. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 37 


எங்கள்‌ படைக்கும்‌ அதில்‌ ஷாவின்‌ படைக்கும்‌ 
இப்போது அரைக்காத தாரம்‌ இடைவெளி இருந்தது. 

வழியில்‌ எதிர்ப்பட்ட கோட்டைகள்‌ ஒவ்வொன்றும்‌ 
ஒவ்வொரு வகையில்‌ விழுந்து விட்டன. 

ஒரு கோட்டை, சுற்றிலும்‌ அழமான அகழியால்‌ 
சூழப்பட்டிருந்தது. சின்னச்‌ சின்ன வாய்க்கால்கள்‌ வெட்டி, 
அந்த நீரை வெளியே பாயும்படி செய்தேன்‌. வற்றிவிட்ட 
அகழியின்‌ வழியே கோட்டைக்குள்‌ சுலபமாகச்‌ செல்ல 
முடிந்தது. 

இன்னொரு கோட்டை, மிக உயரமாக இருந்தது. 
மேலேயிருந்து எதிரி தாக்கும்போது கீழேயிருந்து திருப்பித்‌ 
தாக்குவது பலன்‌ தரவில்லை. கோட்டைச்‌ சுவரின்‌ 
உயரத்துக்குச்‌ சாரங்கள்‌ கட்டி, மரப்பலகைகளைப்‌ 
பொருத்தி, அவற்றின்‌ மீது நின்று நேருக்கு நேர்‌ கணை 
தொடுத்ததும்‌ எதிரி வீழ்ந்தான்‌. என்‌ படையில்‌ சிறந்த 
வில்லாளிகளாக இருந்த முசல்மான்களால்தான்‌ இந்த 
வெற்றி கிடைத்தது. 

இன்னொரு போரின்போது என்‌ சாமர்த்தியம்‌ 
எதுவும்‌ இல்லாமலே வெற்றி கிட்டியது. என்‌ யானைப்‌ 
படையிலிருந்த ஒரு யானைக்கு மதம்‌ பிடித்துத்‌ 
தலைதெறிக்க ஓடிக்கொண்டிருந்தது. அதற்குப்‌ பயந்து 
எதிரிப்‌ படையின்‌ தளபதி தன்‌ குதிரையிலிருந்து இறங்கி 
ஓடிவிட்டான்‌. தளபதி இல்லாமல்‌ அவனுடைய குதிரை 
மட்டும்‌ வருவதைக்‌ கண்ட படையினர்‌, தளபதி இறந்து 
விட்டானென்று நினைத்து நாலாபக்கமும்‌ சிதறிவிட்டார்‌ 
கள்‌. 

அப்பாஜியும்‌ பெம்மசானியும்‌ இதற்காக என்னைப்‌ 
பாராட்டிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 

“ஒன்று, சக்ரவர்த்தியின்‌ யுத்த தந்திரம்‌ பலிக்கிறது, 
அல்லது சக்ரவர்த்தியின்‌ பக்கம்‌ அதிர்ஷ்ட தேவதை 


38 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


இருக்கிறாள்‌. எதிரி தோல்வியடைவதோடு அவர்களுடைய 
படைகளும்‌ கிடைக்கின்றன” என்று தளபதி ராமலிங்கம்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருந்தபோது, காயத்ரி என்னை நோக்கி 
வந்தாள்‌. அவள்‌ கையில்‌ ஒரு துளசிமணி மாலை இருந்தது. 

“தேவியார்‌ இதைத்‌ தெய்வ சந்நிதியில்‌ வைத்துப்‌ 
பூஜை செய்தாராம்‌. சக்ரவர்த்தி யுத்தத்துக்குப்‌ 
புறப்படுகையில்‌ இதை அணிந்து கொள்ளும்படி 
வேண்டிக்கொண்டார்‌” என்று கூறி அதை என்னிடம்‌ 
தந்துவிடடுத்‌ திரும்பிச்‌ சென்றாள்‌. 

அவள்‌ போவதைச்‌ சில விநாடிகள்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்த ராமலிங்கம்‌, “சக்ரவர்த்தி, நமது சேனையில்‌ 
ஒரு மகளிர்‌ பிரிவு தொடங்க வேண்டுமென்று ரொம்ப 
நாளாக நான்‌ எண்ணிக்‌ கொண்டிருக்கிறேன்‌. அப்படி 
ஒன்று அமைத்தால்‌ இந்தப்‌ பெண்‌ காயத்ரியைத்‌ 
தலைவியாக்கலாம்‌" என்றார்‌. 


அப்பாஜி இகழ்ச்சிச்‌ சிரிப்புடன்‌, “வீரதீரமாகப்‌ 
போராடி வெற்றிவாகை சூடுகிற தளபதிகள்‌ கூட, எதிரிலே 
ஒரு பெண்‌ வந்து நின்றால்‌ விழுந்து விடுகிறார்கள்‌" 
என்றார்‌. 

ராமலிங்கம்‌ கோபப்படவில்லை. சாந்தமாக, 
“அப்படியல்ல, மகாபிரதானி. இந்தப்‌ பெண்‌ மிக புத்திசாலி. 
யுத்த தந்திரங்களைத்‌ தெரிந்து வைத்திருக்கிறாள்‌. பல 
சமயங்களில்‌ அவள்‌ எனக்குச்‌ சொன்ன யோசனை 
கள்‌ பலித்திருக்ன்றன” என்றார்‌. 

அப்பாஜி விடாமல்‌, “ஏதோ மர்மமான திட்டம்‌ 
வைத்திருப்பதாகச்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்கிறீர்களே, 
அதுகூட இந்தப்‌ பெண்‌ சொல்லித்‌ தந்ததுதானா ?” என்றார்‌. 

“ஐயையோ, அது இந்த எளியோனின்‌ சின்ன 
மூளையில்‌ உதித்த சொந்தத்‌ திட்டம்‌" என்று சொன்னாரே 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 39 


தவிர, அப்போதும்கூட ராமலிங்கம்‌ அது என்ன திட்டம்‌ 
என்று விளக்கவில்லை ! 


இரவு நீண்டு, நள்ளிரவுக்கும்‌ பின்னிரவுக்கும்‌ 
இடைப்பட்ட கும்மிருட்டு வேளையில்‌ புறப்பட்டார்‌ 
ராமலிங்கம்‌. தன்னுடன்‌ இரண்டாயிரம்‌ போர்வீரர்களை 
அழைத்துக்கொண்டு கிளம்பியவர்‌. என்னிடமும்‌ 
அப்பாஜியிடமும்‌, “எனது படை மெதுவாக ஓசைப்படாமல்‌ 
செல்லும்‌. தீப்பந்தங்களை வானில்‌ விட்டெறிந்து 
ஜெயகோஷம்‌ செய்த்தும்‌ மற்றப்‌ படைகள்‌ வேகமாக 
முன்னேறி எதிரியைத்‌ தாக்க வேண்டும்‌” என்றார்‌. 

நீட்டிப்‌ பிடித்த வாளுடன்‌ அவர்கள்‌ பதுங்கிப்‌ 
பதுங்கி முன்னேற, நானும்‌ அப்பாஜியும்‌ லட்சக்கணக்கான 
போர்வீரர்களும்‌ பரிகளும்‌ கரிகளும்‌ சத்தம்‌ போடாமல்‌ 
பின்தொடர... 

குபீரென்று வானத்தில்‌ தீப்பந்தங்கள்‌ பறக்க, வீர 
முழக்கங்கள்‌ கேட்க... 

ஆதில்‌ ஷாவின்‌ படைமீது நாங்கள்‌ மொத்தப்‌ பேரும்‌ 
பிரளய காலத்து வெள்ளமாகப்‌ பாய்ந்தபோதுதான்‌ 
பெம்மசானி ராமலிங்கத்தின்‌ திட்டம்‌ தெரிந்தது. 

முன்னதாகச்‌ சென்ற இரண்டாயிரம்‌ பேரும்‌ 
எதிரிகளின்‌ கூடாரக்‌ கயிறுகளை ஒரே சமயத்தில்‌ அறுத்து 
விடடார்கள்‌. உள்ளேயிருந்தவர்களின்‌ மீது பொத்பொத்‌ 
தென்று கூடாரங்கள்‌ விழுந்து அமுக்க, அதிலிருந்து 
அவர்கள்‌ மீண்டு வெளிவந்து சமாளிப்பதற்குள்‌ நாங்கள்‌ 
தாக்கியதால்‌ சின்னாபின்னமாகச்‌ சிதறியது அதில்ஷாவின்‌ 
படை. 

பலபலவென்று பொழுது விடிந்தபோது நான்‌ கண்ட 
காட்சி! 

அப்பாஜியிடம்‌ நான்‌ சொன்னது போலவே, 
தோற்றுப்‌ பின்வாங்கியவர்கள்‌ கிருஷ்ணா நதியின்‌ 


40 $* ரா.கி. ரங்கராஜன்‌ 


வெள்ளத்தில்‌ விழுந்து இறந்தார்கள்‌. சிலர்‌ நீந்திக்‌ கரை 
சேர்ந்தார்கள்‌. சிலர்‌ வெள்ளத்தோடு போனார்கள்‌. 
வேடிக்கை என்னவென்றால்‌, தண்ணீரில்‌ இறங்கிய பீஜப்பூர்‌ 
படையின்‌ யானைகள்‌ எழுந்து வெளிவர மறுத்துவிட்டன ! 
கடும்‌ கோடைக்காலமாதலால்‌, ஆனந்தமாக அங்கேயே 
உட்கார்ந்து விட்டன. பாகன்கள்‌ என்ன மிரடடியும்‌, என்ன 
தாண்டியும்‌ எழுந்து கொள்ளவில்லை அவற்றை அப்படியே 
விட்டு விட்டு அவர்கள்‌ ஓடிவிட்டதால்‌, சாவதானமாக 
நாங்கள்‌ கைப்பற்றிக்‌ கொண்டோம்‌. எனது யானைப்‌ 
படையின்‌ எண்ணிக்கை மேலும்‌ நூற்றுக்கணக்கில்‌ 
பெருகியது. அத்துடன்‌ ஆயிரக்கணக்கான குதிரைகளும்‌ 
கிடைத்தன. 

இதெல்லாம்‌ நான்‌ எதிர்பார்த்ததுதான்‌. 

அனால்‌, கொஞ்சமும்‌ எதிர்பாராத ஒன்றும்‌ நடந்தது. 

உயிருக்கு மன்றாடிக்‌ கொண்டு போர்க்களத்தில்‌ 
விழுந்து கடப்பவர்களைப்‌ பார்த்த வண்ணம்‌ ரத்தச்‌ 
சேற்றில்‌ நான்‌ நடந்து கொண்டிருந்தபோது... 

“சக்ரவர்த்தி... என்ற தனமான குரலொன்று என்னை 
அழைத்தது. 

தெரிந்த குரலாகத்‌ தோன்றவே அருகில்‌ சென்று 
குனிந்து நோக்கினேன்‌. 

எதிராஜன்‌ ! சின்னாதேவியின்‌ தமையன்‌ எதிராஜன்‌ ! 


எனக்குள்ளே ஓர்‌ அரக்கன்‌ இருக்கிறான்‌. பெரும்‌ 
பகுதி நேரம்‌ அவன்‌ தூங்கிக்‌ கொண்டிருப்பான்‌. திடீர்‌ 
திடீரென்று விழித்துக்‌ -கொள்வான்‌. அந்தச்‌ சமயங்களில்‌ 
என்‌ நல்லியல்புகள்‌ அப்படி ஏதேனும்‌ சில 
இருக்குமானால்‌ காணாமற்‌ போய்விடும்‌. 

மரண ஓலங்களும்‌ ஜெய கோஷங்களும்‌ கலந்து 
ஒலித்துக்‌ கொண்டிருந்த அந்த யுத்த பூமியில்‌ - 

இப்போது எதிராஜன்‌ காயங்களுடன்‌ கிடப்பதைப்‌ 
பார்த்தபோது அந்த அரக்கன்‌ என்னை நோக்கி 
உறுமினான்‌. “சாகட்டும்‌! விடு இவனை! இவனாலன்றோ 
இன்றளவும்‌ உன்‌ காதல்‌ கைகூடாமல்‌ இருந்து வருகிறது! 
என்றைக்கோ வெகு எளிதாக முடிந்திருக்கக்‌ கூடிய காதலை 
இவனல்லவா வழி மறித்துத்‌ தடுத்து வந்திருக்கிறான்‌ ! வென்‌ 
தானே உனக்கும்‌ சின்னாதேவிக்கும்‌ நடுவில்‌ எழும்பியுள்ள 
சுவர்‌! அது விழுந்து கொண்டிருக்கிறது! விழட்டும்‌! பிறகு 
உன்‌ காதலுக்கு இவன்‌ போட்டுள்ள கை விலங்குகள்‌ 
தானாகவே ஒடிந்து முறிந்து விழுந்து விடும்‌!" 

இந்த அரக்கத்தனமான எண்ணம்‌ முளைத்த 
வினாடியே மடிந்து விட்டது. அதற்கு மூன்று காரணம்‌. 
முதலாவது, கைகுவித்துத்‌ தன்னைக்‌ காப்பாற்றும்படி 
கெஞ்சுநறெவனை அப்படியே விட்டு விட்டுப்‌ போவது 
மனிதத்‌ தன்மையல்ல. 

இரண்டாவது, அங்கே சிங்கப்‌ பிரானிடம்‌ எதுவும்‌ 
தெரிந்து கொள்ள முடியாமற்‌ போன மாதிரி, இவனிடமும்‌ 


42 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


நேர்ந்து விடக்கூடாது. சின்னாதேவி விஜயபுரி ராஜ்யத்தில்‌ 
எங்கேயோ இருக்கிறாள்‌ என்பது மட்டும்‌ தான்‌ தெரிந்ததே 
தவிர, அவ்வளவு பரந்த ராஜ்யத்தில்‌ அவள்‌ எந்தக்‌ 
குறிப்பிட்ட ஊரில்‌ இருக்கிறாள்‌ என்பது எனக்குத்‌ தெரிய 
வில்லை. படையெடுத்துப்‌ போனால்‌ விசாரித்துக்‌ 
கொள்ளலாம்‌ என்ற தைரியத்தில்‌ இத்தனை தூரம்‌ வந்து 
விட்டேன்‌. ஆனால்‌ இதோ எதிராஜனே இருக்கிறான்‌! 
அவனுக்குச்‌ சகலமும்‌ தெரிந்திருக்கும்‌. விவரம்‌ சொல்வான்‌. 

மூன்றாவது காரணம்‌, “சக்ரவர்த்தி என்று என்னை 
நாத்தழுக்க அழைத்ததால்‌ பழைய வன்மம்‌ இப்போது 
இல்லை என்றே தோன்றுகிறது. 

இவ்வளவு நீளமாய்‌ எழுதுகிறேனே தவிர, அத்தனை 
எண்ணங்களும்‌ மின்னலென ஒரே நொடியில்‌ என்னுள்‌ 
தோன்றி மறைந்தன. 

குனிந்து நோக்கினேன்‌. வலது மார்பில்‌ ஒன்றும்‌ 
இடது விலாப்புறத்தில்‌ ஒன்றுமாக இரண்டு அம்புகள்‌ 
சதையில்‌ புதைந்து குத்திட்டு நின்றிருந்தன. அவற்றின்‌ 
வழியே பெருகிய ரத்தம்‌ ஓரளவு கட்டி தட்டியிருந்தது. 
கணைகளை வெளியே எடுத்தாக வேண்டும்‌. ஆனால்‌, 
மெதுவாக ஆட்டி ஆட்டி எடுத்தால்‌ அந்த வலியிலேயே 
பாதிப்‌ பிராணன்‌ போய்விடும்‌. அம்பை எடுத்தவுடனே 
குருதி மீண்டும்‌ பீரிட்டுக்‌ கிளம்பும்‌. அதை உடனே சிகிச்சை 
செய்து நிறுத்தாவிட்டால்‌ மரணம்‌ நிச்சயம்‌. 

“நகருங்கள்‌, சக்ரவர்த்தி. நான்‌ கவனித்துக்‌ 
கொள்கிறேன்‌” என்ற குரல்‌ என்‌ பின்னாலிருந்து கேட்டது. 

பழக்கமான குரலாக இருக்கவே திகைத்துத்‌ 
திரும்பினேன்‌. அந்த இத்தாலிய வைத்தியன்‌ நிக்கோலஸ்‌ 
நின்றிருந்தான்‌. அவனருகே ஒரு குதிரை இருந்தது. 
நிக்கோலஸின்‌ உதவியாள்‌ ஒருவன்‌ அதன்‌ கடிவாளத்தைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டிருந்தான்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 43 


“நீ..நீ எப்போது இங்கே வந்தாய்‌?” என்றேன்‌. 

“தாங்கள்‌ வியாஸ தீர்த்தருக்கு மகுடம்‌ சூட்டி 
விட்டுத்‌ திரும்பியபோது நானும்‌ இங்கே வைத்திய உதவிகள்‌ 
தேவை இருக்கும்‌ என்பதால்‌ வந்துவிட்டேன்‌” என்றவன்‌, 
மேற்கொண்டு என்னிடம்‌ பேசிக்‌ கொண்டிருக்கவில்லை. 
கிடுகிடுவென்று செயலில்‌ இறங்கினான்‌. 


எதிராஜனை நோக்கி அவன்‌ குனிந்தபோது, 
அவனைக்‌ குதிரை மீது ஏற்றி எடுத்துச்‌ செல்லப்‌ போகிறான்‌ 
என்று முதலில்‌ நினைத்தேன்‌. அப்படிச்‌ செய்யவில்லை. 

உதவியாளன்‌ கொண்டு வந்திருந்த ஒரு நீளமான 
கயிற்றின்‌ ஒரு முனையை அந்த இரண்டு அம்புகளின்‌ 
தலைப்பகுதியில்‌ கட்டினான்‌. அவனுடன்‌ வந்திருந்த 
ஒருவன்‌, குதிரையின்‌ தலையைத்‌ தாழ்த்தி அமுக்கிக்‌ 
கொண்டிருக்க, கயிற்றின்‌ மற்ற முனையைக்‌ குதிரையின்‌ 
வாய்ப்புறமிருந்த கடிவாளத்துடன்‌ கட்டினான்‌ நிக்கோலஸ்‌. 

ஆச்சரியத்துடன்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்த 
என்னிடம்‌, “அம்புகளைச்‌ சடேரென்று பறித்து எடுத்துவிட 
வேண்டும்‌. அது மனிதக்‌ கைகளால்‌ முடியாது” என்று 
சொல்லிவிட்டு. “பிடியை விடு!" என்றான்‌ தன்‌ 
உதவியாளனிடம்‌. 


குதிரையின்‌ தலையை அழுத்தியிருந்த கையை அந்த 
ஆள்‌ எடுத்ததும்‌ குதிரை வெடுக்கென்று தலையை 
நிமிர்த்தியது. 

நிமிர்த்திய விநாடியே அம்புகள்‌ இரண்டும்‌ பறித்து 
எறியப்பட்டு, குருதி பீய்ச்சியது. நிக்கோலஸ்‌ 
கண்ணிமைக்கும்‌ நேரம்கூடத்‌ தாமதிக்கவில்லை. ரத்தம்‌ 
வழியும்‌ இடங்களில்‌ பச்சிலைகளையும்‌ இன்னும்‌ ஏதோ சில 
விழுதுகளையும்‌ அழுத்தினான்‌. இம்மாதிரி சந்தர்ப்பத்துக்‌ 
காகவே பையில்‌ எல்லாம்‌ எடுத்து வந்திருப்பான்‌ போலும்‌. 
மின்னல்‌ வேகத்தில்‌ கட்டுப்‌ போட்டான்‌. 


44 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


அந்தப்‌ பச்சிலைகளும்‌ மருந்தும்‌ ரணத்தில்‌ பட்ட 
போது பயங்கர எரிச்சல்‌ ஏற்பட்டிருக்கும்‌. ஆனால்‌ 
எதிராஜன்‌ ஆய்‌ ஊய்‌ என்று கத்தவில்லை. பொறுத்துக்‌ 
கொண்டான்‌. போர்‌ வீரன்‌ மல்லண்ணாவின்‌ பரம்பரை 
யில்‌ வந்தவனாயிற்றே ! 


இதற்குள்‌ இரண்டு மூன்று தளபதிகளும்‌ போர்‌ 
வீரர்களும்‌ எங்களை நோக்கி விரைந்து வந்தார்கள்‌. 
“இவரை என்னுடைய மருத்துவக்‌ கூடாரத்துக்கு எடுத்துப்‌ 
போங்கள்‌” என்றான்‌ நிக்கோலஸ்‌. நாலு பேர்‌ கைத்‌ 
தாங்கலாக எதிராஜனைத்‌ தூக்கிச்‌ சென்றார்கள்‌. 


“உடம்பில்‌ தைத்திருக்கும்‌ அம்புகளை வெடுக்கென்று 
வெளியெடுக்க இது ஒரு வழி” என்றான்‌ நிக்கோலஸ்‌ 
என்னிடம்‌. “இன்னொரு வழி, மரக்கிளையை வளைத்துத்‌ 
தாழ்த்தி, அதில்‌ கயிற்றைக்‌ கட்டிப்‌ பிறகு விட்டுவிட 
வேண்டியது. கிளை நிமிரும்போது அம்பு வெளிவந்துவிடும்‌. 
ஆனால்‌, அருகிலே மரம்‌ எதுவும்‌ இல்லை.” 


“கெட்டிக்காரத்தனமான சிகிச்சை முறைகளை 
யெல்லாம்‌ கற்றுக்‌ கொண்டிருக்கிறாய்‌” என்று பாராட்டி 
விட்டு, “சிங்கப்பிரானை மட்டும்‌ அப்படியே விட்டு 
விட்டாய்‌ போலிருக்கிறது?” என்றேன்‌. 


“இல்லை, சக்ரவர்த்தி, நிறையத்‌ தைலம்‌ 
தயார்பண்ணித்‌ தந்துவிட்டேன்‌. தினம்‌ இரண்டு முறை 
அவனை நீர்வீழ்ச்சியில்‌ குளிப்பாட்ட வேண்டும்‌. 
திருப்பதிக்குப்‌ பக்கத்தில்‌ ஒரு நீர்வீழ்ச்சி இருப்பதாகச்‌ 
சொன்னார்கள்‌. அங்கே அவனை அனுப்பி வைத்திருக்‌ 
கிறேன்‌. இன்னும்‌ ஒரு மாதத்தில்‌ அவனுடைய 
சித்தப்பிரமை சரியாகிவிடும்‌. ஆனால்‌, அதற்கு 
அவசியமில்லாமல்‌, காயத்ரியே பல விஷயங்களைத்‌ 
தெரிந்து கொண்டு வந்து தங்களிடம்‌ சொல்லியிருக்‌ 
கிறாளே ?” என்றான்‌ அவன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 45 


“ஆமாம்‌. உன்னைக்‌ காட்டிலும்‌ காயத்ரிக்குச்‌ 
சுறுசுறுப்பு அதிகம்‌” என்றேன்‌, கேலியாக. 


காயத்ரி என்ற பெயரைக்‌ கேட்கும்போதே அவன்‌ 
முகம்‌ மலர்வதையும்‌ கவனித்தேன்‌. “சரி, நீ போ. எதிராஜன்‌ 
நன்றாகப்‌ பேசக்கூடிய நிலைமைக்கு வந்ததும்‌ எனக்குச்‌ 
சொல்லியனுப்பு” என்று கூறி நிக்கோலஸுக்கு விடை 
கொடுத்தேன்‌. 


அன்று முழுவதும்‌ எனது படையினரைச்‌ 
சீரமைப்பதிலும்‌, எதிரியிடமிருந்து கைப்பற்றிய சேனையை 
ஒழுங்கு படுத்துவதிலும்‌ நேரம்‌ சென்று விடடத, 

எதிராஜனைப்‌ போய்ப்‌ பார்க்க வேண்டுமென்று 
ஒருபுறம்‌ என்‌ உள்ளம்‌ துடித்துக்‌ கொண்டேயிருந்தது. 
அவன்‌ மனம்‌ இப்போது மாறியிருக்குமா? என்‌ மீது 
கொண்டிருந்த குரோதம்‌ நீங்கியிருக்குமா 2... 


அது ஒருபுறமிருக்க, அதில்‌ ஷாவின்‌ படையில்‌ இவன்‌ 
சேர வேண்டிய கட்டாயம்‌ என்ன நேர்ந்தது? 
விளங்கவில்லை. இவனுக்கே இப்படியொரு நிர்ப்பந்தம்‌ 
என்றால்‌, சின்னாதேவி என்னவாகியிருப்பாளோ என்ற 
கலக்கமும்‌ ஏற்பட்டது. 


என்‌ கூடாரத்தின்‌ வாசலில்‌ தளபதிகளும்‌ சர்வ 
சைன்யாதிகாரிகளும்‌ கூடி வெற்றிவிழா கொண்டாடிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. சாதாரண வெற்றியா இது? பீஜப்பூர்‌, 
கோல்கொண்டா, அகமது நகர்‌ அகிய மூன்று 
ராஜ்யங்களின்‌ மாபெரும்‌ படையை அல்லவா 
முறியடித்திருக்கிறோம்‌ ! 

சிரிப்பும்‌ ஆட்டமும்‌ பாட்டமும்‌ என்‌ சொந்தக்‌ 
கவலைகளைக்‌ கூடக்‌ கொஞ்ச நேரம்‌ மறக்கடிக்கச்‌ 
செய்தன. கவிஞர்கள்‌ பலர்‌ தங்கள்‌ வாழ்த்துக்களைக்‌ 
கவிதையாகப்‌ படித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. தெனாலி 


46 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


ராமகிருஷ்ண கவி தான்‌ இயற்றிய நூலை என்‌ பெயரில்‌ 
சமர்ப்பணம்‌ செய்வதற்காக எடுத்து வந்திருந்தார்‌. 
அவருடைய நூலைப்‌ பெற்றுக்‌ கொண்டிருந்தபோது 
இன்னொரு சிறந்த கவிஞரான துர்ஜதி தனது வாழ்த்துப்‌ 
பாவைப்‌ படித்தார்‌. “கிருஷ்ணா நதியில்‌ இறங்கிய 
சுல்தான்களின்‌ யானைகள்‌ தண்ணீரை விட்டு எழுந்து 
போருக்கு வரவில்லை. ஏன்‌ தெரியுமா? முன்னொரு 
காலத்தில்‌ “ஆதிமூலமே” என்றழைத்ததும்‌ பகவான்‌ ஓடிவந்து 
கஜேந்திரனை முதலையிடமிருந்து காப்பாற்றினார்‌ 
அல்லவா? தங்கள்‌ குலத்தைக்‌ காப்பாற்றிய விஷ்ணுவின்‌ 
அவதாரம்தான்‌ கிருஷ்ணதேவராய சக்ரவர்த்தி என்பதை 
அறிந்து, எதிரிக்கு உதவிபுரிய மறுத்துவிட்டன” என்று அவர்‌ 
பாட, 

நான்‌ சிரித்தேன்‌. “என்னை மகாவிஷ்ணுவின்‌ 
அவதாரமாகவே பண்ணிவிட்டீர்களே ?'' என்றேன்‌. 
ஆனால்‌, உண்மையிலேயே நான்‌ அடைந்து வரும்‌ 
வெற்றிகள்‌ எனக்குள்‌ ஒர்‌ அகங்காரத்தை ஏற்படுத்திக்‌ 
கொண்டுதான்‌ இருந்தன. “இந்த அகந்தையை வளர 
விடாமல்‌ என்னைக்‌ காப்பாற்று, இறைவா” என்று தினம்‌ 
தினம்‌ வெங்கடாசலபதியிடம்‌ வேண்டிக்‌ கொண்டுதான்‌ 
இருக்கிறேன்‌. 

தளபதி பெம்மசானி ராமலிங்கத்துக்குப்‌ 
பொன்னாடை போர்த்தினேன்‌. பிரதம தளபதியான 
அப்பாஜிக்கு மனவருத்தம்‌ ஏற்படக்‌ கூடாதென்பதற்காக 
அவர்‌ கையாலேயே அதைப்‌ போர்த்தச்‌ செய்தேன்‌. 
திருமலாதேவியின்‌ தந்தையும்‌ என்‌ மாமனாருமான 
குமாரவீரய்யா நானூறு குதிரைகள்‌, இருபது யானைகள்‌, 
எண்ணாயிரம்‌ காலாட்படையினர்‌ கொண்ட ஒரு 
பிரிவுக்குத்‌ தலைமை தாங்கி அபாரமாக வெற்ற 
ஈட்டியிருந்தார்‌. அவருக்கும்‌ மற்றத்‌ தளபதிகளுக்கும்‌ போர்‌ 
வீரர்களுக்கும்‌ தக்கபடி வெகுமதிகள்‌ வழங்கிய பின்‌ 
சொன்னேன்‌: 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 47 


“இந்தப்‌ பொன்னான சந்தர்ப்பம்‌ கை நழுவும்படி 
நாம்‌ விடக்கூடாது. கிருஷ்ணா நதியைக்‌ கடந்து, 
விஜயபுரத்தை நோக்கி முன்னேறுவோம்‌! அதற்கான 
ஏற்பாடுகளைத்‌ தொடங்குங்கள்‌ !" 


அப்பாஜி குறுக்கிட்டு, “கிருஷ்ணா நதியில்‌ இன்று 
காலையிலிருந்து வெள்ளம்‌ அதிகமாக இருந்துவருகிறது. சில 
யானைகள்கூட அடித்துச்‌ செல்லப்படுவதை என்‌ 
கண்ணால்‌ பார்த்தேன்‌. வெள்ளம்‌ சிறிது வடியும்‌ வரை 
காத்திருக்க வேண்டும்‌. ஒரு வாரமோ ஒரு மாதமோ 
ஆனாலும்‌ பரவாயில்லை” என்றார்‌. 


“என்‌ சின்னாதேவிக்காக உடனே விஜயபுரத்தை 
நோக்கி முன்னேற வேண்டும்‌' என்று அவரிடம்‌ எப்படிச்‌ 
சொல்வது? 


“அதில்‌ ஷா என்ன அனார்‌? பீஜப்பூருக்குத்‌ 
திரும்பிவிட்டாரா? அல்லது போரில்‌ இறந்துவிட்டாரா?” 
என்று கேட்டேன்‌. 


“நதியைக்‌ கட்ந்து போயிருக்க முடியாது. இறந்து 
போனவர்களின்‌ சடலங்களிலும்‌ அவர்‌ காணப்படவில்லை. 
குதிரையில்‌ ஏறிக்‌ கிழக்குத்‌ திசையில்‌ சென்றாரென்று சிலர்‌ 
சொல்கிறார்கள்‌. அவருடன்‌ சேர்ந்திருந்த மற்ற இரண்டு 
சுல்தான்களும்‌ கூடத்‌ தங்கள்‌ தங்கள்‌ ராஜ்யத்துக்கு 
ஓடிவிட்டதாகத்‌ தெரிறெது” என்றார்‌ அமைச்சர்‌ 
கொண்டமராசு. 


தளபதி ராமலிங்கம்‌, “என்‌ ஊகம்‌, அதில்‌ ஷா தனது 
மிஞ்சிய படைகளுடன்‌ ராயசூர்‌ கோட்டைக்குப்‌ 
போயிருப்பார்‌ என்பதுதான்‌. நமது எல்லாப்‌ படைகளும்‌ 
இங்கே வந்துவிட்டதால்‌ ராயசூர்‌ தற்சமயம்‌ பாதுகாப்பற்று 
இருக்கிறது. அதை அவர்‌ பிடித்துக்‌ கொள்வது சுலபம்‌” 
என்றதும்‌ அப்பாஜி சிலிர்த்தெழுந்தார்‌. 


48 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


“தலைமுறை தலைமுறையாக ராயசூர்‌ விஜய 
நகரத்துக்குச்‌ சொந்தமாக இருந்து வருகிறது. எந்தச்‌ 
சுல்தானும்‌ அங்கே கால்‌ வைக்க நாம்‌ விடமாட்டோம்‌! 
விடக்கூடாது”: என்று தோள்‌ தட்டினார்‌. 

“பீஜப்பூரை நாம்‌ முதலில்‌ கைப்பற்றி விடுவோம்‌. 
அதன்பிறகு, எல்லா எதிர்ப்புகளும்‌ தானாகவே 
செத்துவிடும்‌! கருஷ்ணாவில்‌ வெள்ளம்‌ வடியும்‌ வரையில்‌ 
காத்திருப்பதுதான்‌ நாம்‌ செய்யக்கூடிய முதல்‌ வேலை" 
என்று நான்‌ சொன்னேன்‌. 

எல்லா அமரநாயகர்களும்‌ ஒரே குரலில்‌, “ஆம்‌! 
சக்ரவர்த்தி சொல்வதுதான்‌ சரி'' என்று ஒப்புக்‌ 
கொண்டார்கள்‌. 

அவர்கள்‌ கலைந்து போகும்வரை நான்‌ 
அமைதியாகக்‌ காத்திருந்தேன்‌. அதாவது அமைதியாகக்‌ 
காத்திருப்பது போல்‌ நடித்தேன்‌. எதிராஜனைப்‌ பார்க்க 
வேண்டும்‌, பார்க்கவேண்டும்‌ என்று என்‌ மனம்‌ துடித்துக்‌ 
கொண்டிருந்தது எவருக்குத்‌ தெரியும்‌? 

போர்‌ வீரர்கள்‌ சிகிச்சை பெற்று வரும்‌ கூடாரங்களை 
நோக்கி நான்‌ நடந்தபோது, திருமலாதேவியின்‌ 
கூடாரத்தைக்‌ கடந்துதான்‌ செல்ல வேண்டியிருந்தது. 
தூரத்தில்‌ நான்‌ வரும்போதே அவள்‌ என்னைப்‌ 
பார்த்துவிட்டாள்‌ போலிருக்றெது. வெள்ளிப்‌ பூக்கூடை 
நிறைய ரோஜாப்‌ பூக்களுடனும்‌ பன்னீர்‌ செம்புடனும்‌ 
வெளிப்படடவள்‌... 

“வெற்றி வீரர்‌ வாழ்க!” என்று மென்மையான 
குரலில்‌ சொல்லி, என்‌ மீது பன்னீர்‌ தெளித்து, ரோஜாப்‌ 
பூக்களை என்‌ காலடியில்‌ தூவினாள்‌. 

அவளுடைய குழந்தைத்தனமான அன்பு என்‌ 
கால்களைக்‌ கடடிப்‌ போட்டது. “கொஞ்சம்‌ முன்னால்‌ ஒரு 
கவிஞர்‌ என்னை ஆண்டவனின்‌ அவதாரம்‌ என்று 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 49 


வர்ணித்தார்‌. நீ எனக்கு அர்ச்சனையே பண்ணுகிறாய்‌!” 
என்று சிரித்தேன்‌. 

“எனக்குத்‌ தாங்கள்தான்‌ தெய்வம்‌'' என்று 
தலைகுனிந்தவாறே பதிலளித்தவள்‌, பதறிய குரலில்‌, 
“சக்ரவர்த்தி, தங்கள்‌ தோளில்‌ ஒரு காயம்‌ இருக்கிறது” 
என்றாள்‌. 

“அது சிறிய காயம்தான்‌. அதற்கு மருந்து போட்டுக்‌ 
கொள்ளத்தான்‌ போய்க்கொண்டிருக்கிறேன்‌. நீ உள்ளே 
போய்ச்‌ சிறிது இளைப்பாறு'' என்று அவளுக்குச்‌ 
சமாதானம்‌ சொல்லிவிட்டு நடந்தேன்‌. 

தோளைத்‌ தொட்டுப்‌ பார்த்துக்‌ கொண்டபோது 
திருமலாதேவி சொன்னமாதிரியே ஒரு சிறு காயம்‌ 
தட்டுப்பட்டது. அப்போதுதான்‌ தெய்வத்தின்‌ மகத்தான 
கருணை புலப்பட்டது. கடுமையாக நடந்த போரில்‌, புரவி 
மீதேறி வாளெடுத்து என்ன சுழற்றுச்‌ சுழற்றியிருக்கிறேன்‌ ! 
ஆனால்‌, எனக்கு இந்த ஒரு சிறுகாயத்தைத்‌ தவிர எதுவும்‌ 
ஏற்படவில்லையே ! 


ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனை போல 
இருந்தது அந்தக்‌ கூடாரம்‌. நூற்றுக்‌ கணக்கான 
போர்வீரர்கள்‌ கையிலும்‌ காலிலும்‌ தலையிலும்‌ கட்டுப்‌ 
போடப்‌ பட்டுத்‌ தரையில்‌ கிடத்தப்பட்டிருந்தார்கள்‌. அரை 
நினைவில்‌ இருந்த சிலர்‌ மட்டும்‌ என்னை அடையாளம்‌ 
கண்டு கொண்டு கைகுவித்து வணக்கம்‌ செலுத்தினார்கள்‌. 
பலருக்கு “ஐயோ... அம்மா' என்று அரற்றவே 
சரியாயிருந்தது. எல்லாருக்கும்‌ அறுதல்‌ சொன்னபடி, 
கடைசியில்‌ படுத்திருந்த எதிராஜனை அடைந்தேன்‌. 

“இப்போது நன்றாகத்‌ தேவலை. இனிமேல்‌ 
பிழைத்துவிடுவார்‌” என்று சொல்லிவிட்டு நிக்கோலஸ 


மற்றவர்களைக்‌ கவனிக்கச்‌ சென்று விட்டான்‌. 


50 $* ரா.கி. ரங்கராஜன்‌ 


ஏராளமான ரத்த இழப்பினால்‌ எதிராஜனின்‌ உடல்‌ 
வெளிறியிருந்தது. பாதி எழுந்த மாதிரி உட்கார்ந்தான்‌. 
“பரவாயில்லை. படுத்திரு” என்றேன்‌. 

எங்கள்‌ இருவர்‌ கண்களும்‌ ஒன்றையொன்று 
பார்த்தபடி அசைவற்று நின்றன. 

என்‌ மனத்துக்குள்ளே ஓராயிரம்‌ நினைவுகள்‌ ஒரே 
சமயத்தில்‌ முட்டி மோதிக்கொண்டு நின்றன. 

காளஹஸ்திக்கு அருகேயுள்ள கிராமத்தில்‌, 
பாகவதமேளா நாடகத்தின்‌ போது, நானும்‌ இவனும்‌ 
இவனுடைய தங்கை சின்னாதேவியும்‌ சந்தித்துக்‌ 
கொண்டதும்‌... நான்‌ விஜயநகர சாம்ராஜ்யத்தின்‌ 
இளவரசன்‌ என்பதை மறைத்து, வைத்தியர்‌ போல்‌ நடித்துக்‌ 
கொண்டு இவன்‌ வீட்டில்‌ தங்கியிருந்ததும்‌... இவன்‌ எனக்கு 
நாட்டியக்‌ கலையைப்‌ பயிற்றுவித்ததும்‌... எனக்கும்‌ 
சின்னாதேவிக்கும்‌ ஏற்பட்ட காதலை அநேகமாய்‌ 
அங்கீகரித்திருந்த நிலையில்‌ நான்‌ ராஜகுமாரன்‌ என்ற 
ரகசியம்‌ வெளிப்பட, தங்கையுடன்‌ இவன்‌ குதிரை மீதேறிப்‌ 
பறந்ததும்‌... அந்தக்‌ கிராமமும்‌ அந்த வீடும்‌ அந்தப்‌ 
பூந்தோட்டமும்‌ அது சுமந்து வந்த சுகந்தத்‌ தென்றலும்‌... 

உணர்ச்சிகள்‌ அடைத்த தொண்டையைக்‌ கனைத்துச்‌ 
சரிப்ப்டுத்திக்‌ கொண்டு, “எப்படி இருக்கிறாய்‌, எதிராஜா ?” 
என்று கேட்டேன்‌. 

“நீங்கள்தான்‌ காப்பாற்றி விட்டீர்களே, நன்றாக 
இருக்கிறேன்‌” என்று வலியைப்‌ பொறுத்துக்கொண்டு 
கூறியவன்‌, என்‌ மனசைப்‌ படித்தவன்‌ போல, 
“சின்னாதேவியும்‌ நன்றாக இருக்கிறாள்‌, பத்திரமாக 
இருக்கிறாள்‌” என்றான்‌. 

என்னால்‌ பிரமிப்பை அடக்க முடியவில்லை. 
“பீஜப்பூர்‌ சுல்தானின்‌ ஆட்கள்‌ உன்னையும்‌ உன்‌ 
தங்கையையும்‌ கடத்திப்‌ போனதாகக்‌ கேள்விப்பட்டேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 51 


பிறகு எப்படி... நன்றாக... பத்திரமாக இருக்க முடியும்‌...?” 
என்று கேட்டேன்‌. 


நிறுத்தி நிறுத்தி அவன்‌ சொன்னான்‌: 


“அதில்‌ ஷா நாடாளும்‌ வெறி பிடித்தவர்‌. எதிரி 
களைக்‌ குரூரமாகத்‌ தண்டிககிறவர்‌. சர்வாதிகாரி, ஆடசிக்கு 
வாரிசாக வரவிருந்த பலரைக்‌ கொலை செய்து, சிலரைச்‌ 
சிறையிலும்‌ வைத்திருக்கிறார்‌. எல்லாம்‌ உண்மைதான்‌... 
அனால்‌, பெண்களிடம்‌ மட்டும்‌ மரியாதையாக நடந்து 
கொள்கிறவர்‌. அது எதனால்‌ என்று தெரியவில்லை. 
என்னையும்‌ என்‌ தங்கையையும்‌ தர்பாரில்‌ அவர்‌ முன்னே 
கொண்டுபோய்‌ நிறுத்தினார்கள்‌. சுல்தான்‌ மிகவும்‌ 
சந்தோஷப்பட்டு வெகுமானங்கள்‌ தரப்போகிறார்‌ என்று 
எதிர்பார்த்த ஆட்களுக்குத்‌ தண்டனைதான்‌ கிடைத்தது...” 
என்றான்‌ எதிராஜன்‌. 

இப்போதும்‌ என்‌ முகத்தில்‌ திகைப்புப்‌ படர்ந்‌ 
திருப்பதைக்‌ கண்டு, “அதற்கு ஒரு முக்கிய காரணம்‌, 
வைஷ்ணவ ஆசாரியாரான வெங்கட தாத்தையா...” 
என்றான்‌. 


இப்போது எனக்கு ஒரளவு நம்பிக்கை வந்தது. “அவர்‌ 
உங்களுக்காகச்‌ சுல்தானிடம்‌ சிபாரிசு செய்தாரா என்ன... ?” 
என்றேன்‌. 


“அவர்‌ சொல்லாமலே சுல்தான்‌ செய்து விடடார்‌. 
நாங்கள்‌ விஜயபுரத்துக்குக்‌ கொண்டு போகப்பட்ட சமயம்‌, 
ஆசாரியர்‌ அங்கே வந்திருந்தார்‌. எங்கள்‌ பாகவத மேளா 
நாடகக்‌ குழுவைச்‌ சேர்ந்த மொத்தப்‌ பேரையும்‌ ஆசாரிய 
வெங்கட தாத்தையாவின்‌ மடத்துக்கு அனுப்பி வைத்து 
விட்டார்‌ அதில்‌ ஷா. நாங்கள்‌ வழக்கம்‌ போல நாடகங்கள்‌ 
நடத்தி வருகிறோம்‌. சின்னாதேவி, மடத்தின்‌ அன்றாட 
அலுவல்களை நிர்வாகம்‌ செய்து வருகிறாள்‌... 


52 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


என்‌ கண்களில்‌ நீர்‌ சுரந்தது, இறைவனின்‌ 
கருணையை எண்ணி, வெட்கமில்லாமல்‌ கண்களைத்‌ 
துடைத்துக்‌ கொண்டு, “சின்னாதேவி இப்போது 
விஜயபுரத்திலா இருக்கிறாள்‌...?”” என்று கேட்டேன்‌. 


“அவ்வளவு தொலைவில்‌ இல்லை. இதோ, கிருஷ்ணா 
நதியின்‌ மறுபுறம்‌ உள்ள நாகரவேடு கிராமத்தில்‌ 
ஆசாரியரின்‌ மடம்‌ இருக்கிறது. அங்கே தங்கியிருக்கிறோம்‌, 
நாங்கள்‌ எல்லோரும்‌...” 


'சின்னாதேவியா... இவ்வளவு அருகிலா...?!' என்‌ 
உள்ளம்‌ படபடத்தது. 


“நீ எப்படி இந்த யுத்தத்துக்கு வந்து சேர்ந்தாய்‌...?” 
என்றேன்‌. 

“போர்‌ தொடங்கியதும்‌ ஊர்‌ ஊராக வந்து 
பறையறிவித்தார்கள்‌ - “இருபது வயதுக்கு மேற்பட்ட எல்லா 
ஆண்களும்‌ கட்டாயமாகச்‌ சுல்தானின்‌ சேனையில்‌ சேர 
வேண்டும்‌' என்று. பெண்களும்‌ குழந்தைகளும்‌ வயோதிகர்‌ 
களும்‌ தவிர, மற்ற எல்லாரையும்‌ பலவந்தமாகச்‌ சேர்த்து 
விட்டார்கள்‌. மடத்தில்‌ இருந்த வாலிபர்கள்‌ வேண்டா 
வெறுப்பாகச்‌ சேர்ந்து கொண்டோம்‌. நான்‌ ஒருத்தன்‌ 
உயிரோடு இருக்கிறேன்‌. மற்றவர்கள்‌ என்ன அனார்களோ, 
தெரியவில்லை...” என்று சொல்கையில்‌, எதிராஜனின்‌ குரல்‌ 
வருத்தத்தினால்‌ மங்கியது. 


கேடக வேண்டும்‌ என்று எண்ணியிருந்த கேள்வியைக்‌ 
கேட்டே விட்டேன்‌, கடைசியில்‌. 


“எதிராஜா, என்னிடம்‌ நீ கொண்டிருந்த விரோதம்‌ - 
விரோதம்‌ இல்லை... தப்பெண்ணம்‌ - நீங்கிவிட்டதென்று 
நினைக்கிறேன்‌. நீ ராஜ வம்சத்தின்மீது ரொம்பக்‌ கோபமாக 
இருப்பது ஏன்‌ என்று கவிஞர்‌ அல்லஸானி சொன்னார்‌... 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ 4 53 


எதிராஜன்‌ தலையைக்‌ குனிந்து கொண்டு, “தாங்கள்‌ 
சொன்னது போல்‌, அது ஒரு தப்பெண்ணம்தான்‌ 
சக்ரவர்த்தி... என்றான்‌. “எங்கள்‌ நாடகக்‌ குழுவின்‌ 
தலைவராக இருந்தாரே ஒரு பெரியவர்‌, நினைவிருக்‌ 
கிறதா... ?” 


“அமாம்‌... அவர்‌ இப்போது... 


“உயிருடன்‌ இல்லை... ஒரு நாள்‌ அவரிடம்‌ என்‌ 
கதையைச்‌ சொன்னேன்‌. அவர்தான்‌ எனக்கு விளக்கினார்‌. 
“என்‌ பாட்டனாரின்‌ பாட்டனாரான மல்லண்ணா 
அநியாயமாகக்‌ கொலை செய்யப்பட்டது சங்கமர்களின்‌ 
ஆட்சிக்‌ காலத்தில்‌. அந்த வம்சத்தின்‌ கடைசி மன்னர்களாக 
இருந்தவர்கள்‌ மல்லிகார்ஜுனரும்‌ விரூபாட்சரும்‌. 
அவர்களோடு அந்த வம்சம்‌ முடிந்து விட்டது. பிறகு, 
அப்போது தளபதியாக இருந்த நரசிம்மர்‌ என்பவர்‌ 
ஆட்சியைக்‌ கைப்பற்றி, சாளுவ வம்சத்தை நிறுவி, 
சக்ரவர்த்தியாக ஆனார்‌. அவர்தான்‌ கிருஷ்ண 
தேவராயரின்‌ தந்‌ைத. ஆகவே, நீ பகைமை பாராட்டும்‌ 
வம்சத்துக்கும்‌ இருஷ்ண தேவராயருக்கும்‌ இம்மியளவும்‌ 
சம்பந்தம்‌ கிடையாது என்று அவர்‌ சொன்னார்‌. 
அப்போதுகூட என்‌ மனசில்‌ கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ தயக்கம்‌ 


இருந்தது. ஆனால்‌...” 


“அனால்‌... ?” 


“தாங்கள்‌ என்‌ தங்கையை: மீட்பதற்காகவே 
விஜயபுரத்தின்‌ மீது படையெடுத்து வருவதாகச்‌ 
சுல்தானின்‌ தளபதிகள்‌ சொன்னார்கள்‌. தாங்கள்‌ 
அவளிடம்‌ கொண்டுள்ள காதல்‌ எப்படிப்பட்டது என்பதை 
உணர்ந்து, சிறிது மனம்‌ மாறினேன்‌. இன்று போர்க்களத்தில்‌ 
முற்றிலும்‌ மாறிவிட்டேன்‌. ஏனெனில்‌, தங்களுடைய 
காதலுக்குத்‌ தடையாக இருந்த என்னை வெகு சுலபமாக 


54 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


வெடடிக்‌ கொன்றுவிட்டுத்‌ தாங்கள்‌ போயிருக்கமுடியும்‌. 
அப்படிச்‌ செய்யாமல்‌, எனக்குச்‌ சிகிச்சையளித்துக்‌ 
காப்பாற்றியிருக்கிறீர்கள்‌...” 


“எல்லாம்‌ இறைவன்‌ செயல்‌... உடம்பு சரியில்லாமல்‌ 
நீ... அதிகம்‌ பேசவேண்டாம்‌. ஓய்வெடுத்துக்‌ கொள்‌... என்று 
சொல்லி விட்டு வெளியே வந்தேன்‌. 


கதம்பமான பல எண்ணங்கள்‌ மனதில்‌ அலை மோத, 
என்‌ கால்‌ போன போக்கில்‌ நடந்து கொண்டிருந்த போது, 
ஒரு தளபதி வந்து “சக்ரவர்த்தி தனியே போகவேண்டாம்‌. 
இன்னும்‌ கூட எதிரிகள்‌ எங்காவது ஒளிந்திருப்பார்கள்‌. 
யாராவது சிலரைத்‌ துணைக்கு அனுப்புகிறேன்‌.” என்றார்‌. 


“வேண்டாம்‌. நான்‌ எச்சரிக்கையாக இருக்கிறேன்‌” 
என்று சொல்லிவிட்டு மேலே நடந்தேன்‌. 


இருட்டிக்‌ கொண்டிருந்தது. இடியும்‌ மின்னலும்‌ 
ஓசைப்படுத்துவது வானத்திலா அல்லது என்‌ மனத்திலா 
என்று தெரியவில்லை. வடடமிட்ட வல்லூறுகளின்‌ 
எண்ணிக்கையும்‌ பச்சைப்‌ பிணங்களின்‌ முடை நாற்றமும்‌ 
வரவரக்‌ குறைந்தன. நான்‌ போய்க்‌ கொண்டிருப்பது 
கிருஷ்ணா நதியின்‌ கரையோரம்‌ என்பதையே வெகுநேரம்‌ 
கழித்துத்தான்‌ உணர்ந்தேன்‌. சீற்றத்துடன்‌ ஓடிய கிருஷ்ணா 
நதி நீரில்‌, பிறைநிலாவின்‌ பிரதிபிம்பம்‌ அலைந்து ஆடியது. 


மறுகரை கண்ணுக்குத்‌ தெரியவில்லை. இருந்தாலும்‌, 
அங்குள்ள நாகரவேடு கிராமம்‌ தெரிவது போலவும்‌, 
ஆசாரிய வெங்கட தாத்தையாவின்‌ மடம்‌ புலப்படுவது 
போலவும்‌, மடத்தின்‌ வாசலில்‌ சின்னாதேவி 
நின்றுகொண்டு மாயப்‌ புன்சிரிப்புடன்‌ என்னை நோக்கி 
இரு கைகளையும்‌ நீட்டி “வா... வா,” என்று அழைப்பது 
போலவும்‌ ஒரு பிரமை தோன்றியது. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ 4 55 


என்ன உன்மத்தம்‌ என்னைப்‌ பிடித்து அந்தக்‌ 
கணத்தில்‌ ஆட்டியதோ... எனக்கே தெரியாது. அரச 
உடைகளையும்‌ ஆபரணங்களையும்‌ களைந்து, குப்பலாக 
ஒரு பாறையின்‌ ஓரத்தில்‌ வைத்தேன்‌. இடுப்பில்‌ வேட்டியும்‌ 
அதைச்‌ சுற்றி இறுக்கமாக ஒரு துண்டும்‌ கட்டிக்கொண்டு 
நீரில்‌ இறங்கினேன்‌. 


நீங்கள்‌ என்ன வேண்டுமானாலும்‌ நினைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. எப்படி வேண்டுமானாலும்‌ நினைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. “பாராளும்‌ மன்னனுக்கு இப்படியும்‌ புத்தி 
போகலாமா...” என்று திட்டுங்கள்‌. (போர்‌ முனையில்‌ 
காட்ட வேண்டிய தீரத்தையும்‌ வீரத்தையும்‌ இப்படிக்‌ 
காதல்‌ முனையில்‌ சிதறடிக்கலாமா...?' என்று இகழுங்கள்‌. 
“கிருஷ்ணா தீரத்திலிருந்து தாமிரபரணி தீரம்‌ வரை பரந்த 
சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியான ஒரு சக்ரவர்த்தி இப்படிப்‌ 
பித்துப்‌ பிடித்து அலைகிறானே...' என்று சிரியுங்கள்‌. 

பரவாயில்லை... கிருஷ்ணா நதியில்‌ இறங்கிய அந்தக்‌ 
கணம்‌ ஒரே ஒரு வெறிதான்‌ என்னைப்‌ பிடித்து ஆட்டியது. 
மறுகரையில்‌ இருக்கும்‌ சின்னா தேவியை எப்படியும்‌ 
பார்த்தாக வேண்டும்‌ என்ற ஒரே நினைப்புதான்‌ என்‌ 
சிந்தனையில்‌ நிரம்பியிருந்தது. 

தெய்வம்‌ எனக்குத்‌ துணை வந்த மாதிரி, நதியின்‌ 
வேகம்‌ சற்று மட்டுப்பட்டிருந்தது. முழங்கால்‌ அளவுக்கு 
நீரில்‌ இறங்கியபோது, ஒரு பரிசலும்‌ துடுப்பும்‌ கைக்குத்‌ 
தட்டுப்பட்டன. “இவ்வளவு தூரத்தையும்‌ நீந்திக்‌ கடக்க 
முடியுமா...?' என்று கொஞ்ச நஞ்சமிருந்த அச்சமும்‌ 
என்னை விட்டகன்றது. தாவியேறி உட்கார்ந்து துடுப்புப்‌ 
போட்டேன்‌. 

சிறிது சிறிதாக எதிர்க்‌ கரை கண்ணில்‌ படலாயிற்று. 
ஆழமும்‌ குறைந்து வருகிறதென்று தோன்றியதால்‌, ஆற்றின்‌ 
முக்கால்‌ பகுதியைக்‌ கடந்து விட்டேனெனறு 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 57 


கண்டுகொண்டேன்‌. பரிசலை விட்டுத்‌ தண்ணீரில்‌ தாவிக்‌ 
குதித்து, மீதி தூரத்தை நீந்தியே கடந்தேன்‌. ஆனால்‌, 
பதிசலை விட்டுவிடாமல்‌ ஒரு கையால்‌ பிடித்தபடி நீந்திய 
வண்ணமே சென்றேன்‌. 

கரையை அடைந்ததும்‌ பரிசலை இழுத்து மணல்‌ 
பரப்பின்மீது போட்டுவிட்டு, ஊரை நோக்கி ஓடினேன்‌. 
இது எந்த ஊர்‌...? எதிராஜன்‌ சொன்ன நாகரவேடு கிராமம்‌ 
இதுதானா...? வைஷ்ணவப்‌ பெரியவர்‌ வெங்கட 
தாத்தையாவின்‌ மடம்‌ இங்கேதான்‌ இருக்கிறதா...? 


நாவல்‌ மரம்‌ ஒன்றின்‌ கீழே யாரோ படுத்து இருப்பது 
தெரிந்தது. அருகில்‌ சென்று பார்த்தேன்‌. ஆட்டுக்காரப்‌ 
பையனொருவன்‌ இடுப்பில்‌ கட்டியிருந்த வேட்டியைச்‌ 
சுருட்டித்‌ தலைக்கு வைத்துக்‌ கொண்டு, வெறும்‌ 
கோவணத்துடன்‌ உறங்கிக்‌ கொண்டிருந்தான்‌. அவனை 
எழுப்பி, மடம்‌ எங்கே இருக்கிறதென்று கேட்டேன்‌. 

“சாமியார்‌ மடமா...?” என்று முணுமுணுத்தவன்‌, 
“இந்தப்‌ பக்கமாகப்‌ போ... என்று கையைக்‌ காட்டிவிட்டு, 
மறுபுறம்‌ திரும்பிப்‌ படுத்துக்‌ கொண்டான்‌. “ரொம்ப நன்றி 
தம்பி...” என்று நான்‌ சொன்னதைக்‌ கூடக்‌ காதில்‌ வாங்கிக்‌ 
கொள்ளாமல்‌ உறக்கத்தில்‌ அழ்ந்தான்‌. 

அவன்‌ காட்டிய திசையில்‌ நடந்தேன்‌. “இன்னும்‌ 
எவ்வளவு வீட்டுக்‌ கதவுகளைத்‌ தட்டி விசாரிக்க 
வேண்டியிருக்குமோ...?' என்று நினைத்ததற்கு மாறாக, 
வீதியின்‌ தொடக்கத்திலேயே மடம்‌ இருந்தது. பழைய 
காலத்துக்‌ கட்டடம்‌. சுவரில்‌ வெள்ளையும்‌ சிவப்பும்‌ கலந்த 
திருநாமம்‌ மட்டும்‌ பளிச்செனத்‌ துலங்கி, அது வைஷ்ணவ 
மடம்‌ என்பதைத்‌ தெரிவித்தது. 

கதவைத்‌ தட்டினேன்‌. 

கூப்பிடுவதற்காக வாயைத்‌ திறந்தேன்‌. ஆனால்‌ 
என்னவென்று கூப்பிடுவது? சின்னாதேவி என்றா? 


58 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


பெரியவரே என்றா? தாத்தையா ஸ்வாமி என்றா? எதுவும்‌ 
தோன்றாததால்‌ வெறுமே கதவைத்‌ தட்டினேன்‌. முதலில்‌ 
மெதுவாக. பிறகு பலன்‌ கிடைக்காததால்‌ பலமாக, 
புராதனமான கதவு அதற்கு மேல்‌ தட்டினால்‌ விழுந்து 
விடும்‌ என்று எண்ணிய சமயம்‌... 

யாரோ எழுந்து வரும்‌ ஓசை கேட்டது. கதவின்‌ 
இடுக்குகளின்‌ வழியே தீபத்தின்‌ வெளிச்சம்‌ கோடு 
கோடாகத்‌ தென்பட்டது. யார்‌ வந்து கதவைத்‌ திறக்கப்‌ 
போகிறார்கள்‌, திறககிறவரிடம்‌ என்ன பேசப்போகிறேன்‌ 
என்பது எதுவும்‌ புரியாமல்‌ பித்தன்போல்‌ காத்திருந்தேன்‌. 


கதவு திறந்தது. 
கையில்‌ விளக்குடன்‌ சின்னாதேவி! 


மடத்தின்‌ ஆதரவில்‌ இருந்து வந்ததால்‌, அதற்கேற்ற 
படி அநாவசிய அணிகள்‌ இல்லாமல்‌ வெகுசாதாரணமான 
தோற்றத்தில்‌ இருந்தாள்‌. எனினும்‌, ஜொலிக்கும்‌ 
ஆபரணங்களைக்‌ காலோடு தலை பூட்டிக்‌ கொண் 
டிருந்தால்கூட ஏற்பட்டிருக்க முடியாத பிரகாசம்‌ அவள்‌ 
மேனியில்‌ தவழ்ந்தது. 


“யார்‌ யார்‌ நீங்கள்‌...?”' என்று வினவியவள்‌, 
கண்ணிமைக்கும்‌ நேரத்தில்‌ என்னை அடையாளம்‌ கண்டு 
கொண்டாள்‌. சொட்டச்‌ சொட்ட நனைந்துகொண்டு, 
வேட்டியும்‌ மேல்துண்டுமாக நான்‌ நின்றிருந்தபோதிலும்‌, 
அவளுடைய இதயத்தின்‌ ஆழத்தில்‌ பதிந்திருக்கும்‌ 
உருவத்தை எப்படி அவளால்‌ மறக்க இயலும்‌... ? 

“சின்னா... சின்னாதேவி... என்று ஓரடி முன்னே 
வைத்ததும்‌... 

அவள்‌ கைகள்‌ நடுங்கின. பிடித்திருந்த தீபத்தைக்‌ 
கீழே போடடுவிடுவாள்‌ போலிஈ*.ந இடதுகையில்‌ 
பிடித்திருந்த அதை வலது கைக்கு ;:ப3ிக்‌ கொண்டு, 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 59 


இறுக்கமாகப்‌ பிடித்துக்‌ கொண்டாள்‌. நள்ளிரவு நேரத்தில்‌ 
எழுந்து வந்ததால்‌, தான்‌ காணுவதெல்லாம்‌ சொப்பனமா, 
அசலா என்பது தெரியாதவளாகப்‌ பிரமை பிடித்துச்‌ 
சிலையாக நின்றாள்‌. 


ஏன்‌ என்னை ஓடி வந்து அணைத்துக்‌ கொள்ள 
வில்லை...? ஏன்‌ என்‌ மார்பில்‌ முகம்‌ புதைத்து 
விம்மவில்லை...? ஏன்‌ அவள்‌ கண்களிலிருந்து அனந்தக்‌ 
கண்ணீர்‌ பெருக, என்‌ தோள்களை நனைக்கவில்லை... ? 


“சின்னாதேவி..” என்று மறுபடியும்‌ அவளை நோக்கி 
முன்னேறியதும்‌.. 


பாம்பைத்‌ தீண்டியவன்‌ போல அவள்‌ பதறிப்‌ பின்‌ 
வாங்கி, “நில்லுங்கள்‌ ! நில்லுங்கள்‌! உள்ளே வராதீர்கள்‌ !” 
என்றாள்‌. 


என்‌ பதற்றத்துக்கும்‌ குறைச்சலில்லை. 


சின்னாதேவி... என்னை யாரென்று தெரிய 
வில்லையா....?”” என்றேன்‌. 


“இது என்ன இடம்‌ என்று தங்களுக்குத்‌ 
தெரியவில்லையா....?” என்று திருப்பிக்‌ கேட்டாள்‌. 


“தெரியும்‌... வைஷ்ணவ ஆசாரியரின்‌ மடம்‌. இங்கே 
நீ இருப்பதை உன்‌ அண்ணன்‌ இன்று காலைதான்‌ 
சொன்னான்‌. அதனால்தான்‌ தண்ணீரைத்‌ துச்சமாக 
மதித்து, இருட்டை ஒரு பொருடடாக நினைக்காமல்‌ 
நீந்தியே வந்திருக்கிறேன்‌ என்னைப்‌ பார்‌... என்‌ 
கோலத்தைப்‌ பார்‌! புரியும்‌... என்றவன்‌, அவளுடைய 
குழப்பத்தை நீக்கவேண்டும்‌ என்பதற்காக, “சின்னாதேவி... 
உன்‌ தமையன்‌ எதிராஜனைப்‌ பார்த்தேன்‌. போரில்‌ 
காயமடைந்திருந்த அவனைக்‌ காப்பாற்றினேன்‌... 
என்றேன்‌. 


60 € ரா.கி. ரங்கராஜன்‌ 


அப்போதும்கூட உணர்ச்சி எதுவும்‌ வெளிப்படாத 
குரலில்‌, “அப்படியா... ரொம்ப நன்றி...” என்றாள்‌ அவள்‌. 


“உனக்குத்‌ தெரியுமா சின்னாதேவி! எதிராஜன்‌ நம்‌ 
காதலுக்கு அங்கோரம்‌ கொடுத்துவிடடான்‌. என்னிடம்‌ 
பகைமை கொண்டது தவறு என்று புரிந்துகொண்டு 
விட்டான்‌." என்றேன்‌. 

பிறகும்‌ அவள்‌, “மிக்க மகிழ்ச்சி சக்ரவர்த்தி... 
என்றாளே தவிர, நான்‌ உள்ளே நுழைவதற்கு 
அனுமதியாதவள்‌ போல, வாசற்படியிலேயே வழிமறித்தபடி 
நின்றிருந்தாள்‌. 

இனிமேலும்‌ பொறுப்பதில்லை என்று தீர்மானித்‌ 
தவனாக, அவளை ஒதுக்கிக்‌ கொண்டு உள்ளே புக 
முயன்றேன்‌. 

“வராதீர்கள்‌ சக்ரவர்த்தி! தங்கள்‌ தாய்மீது ஆணை... 
இது துறவிகளின்‌ புனிதமான மடம்‌! சக்ரவர்த்தியே 
ஆனாலும்‌, சாட்சாத்‌ எம்பிரானாகவே இருந்தாலும்‌ 
அத்துமீறி வரக்கூடாது!'' என்றாள்‌ சின்னாதேவி, 
நம்பமுடியாத கண்டிப்புடன்‌. 

“ஏன்‌ சின்னாதேவி, ஏன்‌...? எந்தப்‌ புனிதமான 
மடத்தைக்‌ காட்டிலும்‌ புனிதமானதல்லவா நம்‌ காதல்‌! 
அதைத்‌ தடுக்கும்‌ சக்தி உலகத்தில்‌ எதற்கு உண்டு... ?” 

“இதற்கு உண்டு...” என்றவள்‌, தன்‌ மேலாடையைச்‌ 
சற்று: ஒதுக்கி, விளக்கைத்‌ தூக்கிப்‌ பிடித்துத்‌ தன்‌ வலது 
புஜத்தைக்‌ காட்டினாள்‌. பிறகு, இடது புஜத்தைக்‌ 
காட்டினாள்‌. 

அங்கே சங்கும்‌ சக்கரமும்‌ பொறிக்கப்‌ பட்டிருந்தன. 
ஆனால்‌, எனக்கு அது அதிர்ச்சியைத்‌ தரவில்லை. முதல்‌ 
முறையாகத்‌ தலைநகரில்‌ காயத்ரி இவளைப்‌ பார்த்துவிட்டு 
வந்தபோதே தெரிவித்த தகவல்தானே * 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 61 


சின்னாதேவி இப்போது சாந்தமான குரலில்‌ 
பேசினாள்‌: 

“சக்ரவர்த்தி, இப்போது நான்‌ தேவரின்‌ அடியாள்‌. 
.ஸ்ரீவில்லிபுத்தார்‌ வடபத்ரசாயி கோயிலில்‌, ரங்கமன்னார்‌ 
ஆலயத்தில்‌ தேவதாசியாக ஊழியம்‌ செய்பவள்‌. 
மனிதர்களைக்‌ காதலிக்கும்‌ உரிமையை என்றைக்கோ 
இழந்துவிட்டவள்‌ !” 

“இல்லை! அந்த்‌ உரிமையை நான்‌ உனக்கு மீட்டுக்‌ 
கொடுப்பேன்‌...” 

“சர்வ வல்லமை படைத்த பேரரசரே அனாலும்‌ 
அந்த அதிகாரம்‌ தங்களுக்குக்‌ கிடையாது. ஒரே 
ஒருவருக்குத்தான்‌ உண்டு!” 

“யார்‌ அவர்‌... ?” 

“ஆசாரியர்‌ வெங்கட தாத்தையா !" 

நான்‌ சிரித்தேன்‌. “பூ... இவ்வளவுதானா...? நானே 
அவரைக்‌ கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. எங்கே அவர்‌... ?” 

“வடபாரதத்தில்‌ க்ஷேத்ராடனம்‌ செய்து கொண்டிருக்‌ 
கிறார்‌...” 

“எந்த ஊரில்‌... ?” 

“சொல்வதற்கில்லை... நிலையாக ஒரே ஊரில்‌ 
தங்கக்கூடாதென்பது சந்நியாசிகளின்‌ தர்மம்‌. என்றைக்கு, 
எந்த ஊரில்‌ இருப்பார்‌ என்று சொல்ல முடியாது!” 


“எப்போது திரும்பி வருவார்‌... 


“அதுவும்‌ சொல்ல முடியாது... ஒரு வருஷமோ, 
இரண்டு வருஷமோகூட ஆகலாம்‌..." 

“சின்னாதேவி! இது கொடுமை... இது சித்ரவதை... 
இது நரகம்‌!” என்று இரைந்தே கூறிவிட்டேன்‌. 


62 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


“உஷ்‌! மடத்தின்‌ ஊழியர்களும்‌ மற்றத்‌ துறவிகளும்‌ 
நித்திரை செய்கிறார்கள்‌. ஆசார்யர்‌ திரும்பி வந்ததும்‌ 
தங்களுக்குச்‌ சொல்லியனுப்புகிறேன்‌. அவரிடம்‌ வந்து 
பேசிக்கொள்ளுங்கள்‌... என்று கூறிக்‌ கதவைச்‌ சாத்தப்‌ 
போனவள்‌, சற்றே முகமலர்ந்து புன்னகை செய்தாள்‌. 


“மறந்தே போனேன்‌ சக்ரவர்த்தி... என்றாள்‌. 
“எதை...?" என்றேன்‌. 


“தங்களுக்கு வாழ்த்துச்‌ சொல்ல! ஸ்ரீரங்கப்பட்டணம்‌ 
ராஜகுமாரி திருமலா தேவியைத்‌ தாங்கள்‌ மணந்து 
கொண்டீர்கள்‌ என்று கேள்விப்பட்டேன்‌. தாங்களும்‌ 
ராணியும்‌ சகல செளபாக்கியங்களுடன்‌ நீடூழி வாழ, 
எல்லாம்‌ வல்ல வெங்கடாசலபதி பெருமாள்‌ அருள்புரிய 
வேண்டும்‌!” 


சுரீரென்று சாட்டையால்‌ அடித்தமாதிரி என்‌ 
எண்ணங்கள்‌ ஸ்தம்பித்து நின்றன. 'இவளுடைய 
பிடிவாதமும்‌ முறைப்பும்‌ இப்போதல்லவா புரிகிறது ! 
இவளை விட்டுவிட்டு வேறொருத்தியை மணந்துவிட்டேன்‌ 
என்பதால்‌ ஏற்பட்ட வெறுப்பிலும்‌ கோபத்திலும்தான்‌ 
இவள்‌ இப்படிப்‌ பேசுகிறாள்‌! முட்டாள்தனமாக அதை 
உணராமல்‌ போய்விட்டேனே!' என்று நினைத்து- 


“சின்னாதேவி! நீ நினைக்கிற மாதிரி நான்‌ அவளை 
விரும்பி மணக்கவில்லை... அது ராஜீயக்‌ காரணங்களுக்காக 
நடைபெற்ற கட்டாயத்‌ திருமணம்‌. போலிக்‌ கல்யாணம்‌... 
இன்றுவரை நான்‌ திருமலாதேவியைத்‌ தொடக்கூட 
இல்லை! உன்னைக்‌ கைபிடித்த பிறகே, தன்னை நெருங்க 
வேண்டும்‌ என்று அவளே தீர்மானமாகச்‌ சொல்லி 
விட்டாள்‌. வெளியுலகத்துக்குத்தான்‌ நானும்‌ அவளும்‌ 
கணவன்‌ மனைவியாக வாழ்கிறோம்‌! எங்களுக்குள்‌ 
எந்தவிதமான தாம்பத்திய உறவும்‌ கிடையாது!” என்றேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 63 


இதைக்‌ கேட்டவுடன்‌, சின்னாதேவி “அப்படியா 
சக்ரவர்த்தி! என்று ஆனந்தக்‌ கூச்சலிட்டு என்னைக்‌ 
கடடித்‌ தழுவிக்‌ கொள்வாள்‌ என்று எதிர்பார்த்தது 
என்னுடைய இரண்டாவது முட்டாள்தனம்‌! 


அவள்‌ சோகமாகப்‌ புன்னகை செய்தாள்‌. 


“வேண்டாம்‌, சக்ரவர்த்தி, திருமலா தேவியை 
அப்படியெல்லாம்‌ கொடுமைப்‌ படுத்தாதீர்கள்‌ !” 


“அது கொடுமையல்ல! அவளாக இஷ்டப்பட்டுத்‌ 
தேர்ந்தெடுத்துக்‌ கொண்ட வாழ்க்கை!" 


“எதுவானாலும்‌ அதற்கு நானல்லவா காரணம்‌?” 
என்றாள்‌ சின்னாதேவி. “சக்ரவர்த்தி! அழகும்‌ இளமையும்‌ 
படைத்த ஒரு ராஜகுமாரி நமக்காக -- இல்லை, எனக்காக 
- தன்‌ வாழ்க்கையைப்‌ பலியிட்டுக்‌ கொள்ள வேண்டாம்‌! 
தயவுபண்ணி அவருக்கு வாழ்க்கை கொடுங்கள்‌ ! என்னைக்‌ 
காட்டிலும்‌ எவ்வளவோ மடங்கு உயர்ந்தவர்‌ அவர்‌! 
தங்களுடைய குலத்துக்கும்‌ அந்தஸ்துக்கும்‌ ஏற்றவர்‌: 
அவரைக்‌ கைவிடாதீர்கள்‌ !” 

இப்போது அவள்‌ கதவை முக்கால்வாசிக்கு 
மூடிக்கொண்டு விட்டாள்‌. விர்ரென்று வீசிய ஒரு திடீர்க்‌ 
காற்றில்‌ அவள்‌ கையிலிருந்த தீபம்‌ அணைந்தது. 


“இந்த தீபத்தைப்‌ போல்தான்‌ நம்‌ காதல்‌ தீபமும்‌! 
இல்லையா சின்னாதேவி...?'' என்று வெறுப்புடன்‌ 
சிரித்தேன்‌. 


“இல்லை சக்ரவர்த்தி... அந்தக்‌ காதல்‌ தீபம்‌ 
பத்திரமாக இங்கே இந்தச்‌ சிறைக்குள்‌ இருக்கிறது!" என்று 
கூறித்‌ தன்‌ இதயத்தைத்‌ தொட்டுக்‌ காட்டினாள்‌ அவள்‌. 
“இது என்றைக்குமே அணையாது. எவராலும்‌ அணைக்க 
முடியாது. ஆசாரியர்‌ வெங்கட தாத்தையா வந்து, எனக்கு 


64 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


விடுதலை கொடுக்கும்வரையில்‌ இதை அணையாமல்‌ 
பத்திரமாகக்‌ காப்பாற்றி வருவேன்‌.” 
“அவர்‌ விடுதலை கொடுக்காவிட்டால்‌?” 


“கொடுக்காவிட்டால்‌, இந்த நாலுவருஷமாக என்ன 
வாழ்க்கை வாழ்ந்து வருகறேனோ, அதையே தொடர்ந்து 
வாழ்வேன்‌! ஏன்‌, இந்த மடத்திலேயே தங்கி, துறவு 
வாழ்க்கையை மேற்கொள்கிறேன்‌ ! பெண்கள்‌ சந்நியாசம்‌ 
கொள்வது சமணர்களுக்கு மட்டும்தானா என்ன?” 


வினாடிக்கு வினாடி ஆத்திரமும்‌ ஆவேசமும்‌ 
கோபமும்‌ எனக்குள்ளே குமுறி எழுந்து கொண்டிருந்தன. 

“நல்லது, சக்ரவர்த்தி, இதற்கு மேலும்‌ நாம்‌ பேசிக்‌ 
கொண்டிருப்பது முறையல்ல. மடத்தின்‌ ஊழியர்கள்‌ 
பார்த்தால்‌ தப்பாக நினைத்துக்‌ கொள்வார்கள்‌” என்றவள்‌... 

நிலைப்படிக்கு மறுபுறம்‌ இருந்தவாறே குனிந்து, 
எனக்கு நமஸ்காரம்‌ செய்தாள்‌. 

அடுத்த விநாடி, முழுக்‌ கதவும்‌ சாத்திக்கொண்டு 
விட்டது. அனால்‌, அவள்‌ கதவின்மீது சாய்ந்துகொண்டு 
நின்றப்டி விம்மி அழுவது கேட்டது. பின்னர்‌ 
காலடியோசை தேய்ந்தது. 

மெதுவே திரும்பி நடந்தேன்‌. 

நதிக்கரையை எப்படி அடைந்தேன்‌, எப்படிப்‌ 
பரிசலைக்‌ கண்டுபிடித்தேன்‌, எப்படித்‌ துடுப்பைப்‌ 
பிடித்தேன்‌, எப்படி நழுவிவிடாமல்‌ துடுப்புப்‌ போட்டேன்‌, 
எப்படி ஆற்றின்‌ ஓட்டத்தோடு போய்‌ விடாமல்‌ பரிசலை 
நதியின்‌ குறுக்காகச்‌ செலுத்தினேன்‌, எப்படி மறுகரையில்‌ 
திரும்ப இறங்கினேன்‌- 

எதுவுமே எனக்குத்‌ தெரியாது. எனக்குள்‌ இருந்த ஓர்‌ 
அசுர வெறி எனது ஐம்புலன்களையும்‌ அஸ்தமிக்கப்‌ 
பண்ணிவிட்டது. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 65 


எந்தத்‌ திசையில்‌ நடக்க வேண்டும்‌ என்பது 
தெரியாமல்‌, என்‌ கால்கள்‌ தயங்கி நின்றிருந்தபோது... 

இருட்டில்‌ என்னை நோக்கி ஓர்‌ உருவம்‌ வருவது 
தெரிந்தது. அருகில்‌ வந்ததும்‌ நான்‌ திடுக்கிட்டுப்‌ போனேன்‌. 

திருமலாதேவி! 

எனக்குப்‌ பேச்சே வரவில்லை. 

“எதற்காக... நீ... இங்கே வந்தாய்‌?" 

தயங்கித்‌ தயங்கி அவள்‌ சொன்னாள்‌: “தினம்‌ இரவு 
நான்‌ படுக்கப்‌ போவதற்கு முன்‌ தங்களுக்கு எல்லா 
வசதிகளும்‌ செய்யப்படடிருக்கிறதா என்று பார்த்து 
விட்டுத்தான்‌ போவேன்‌. அந்த வழக்கப்படி போனேன்‌. 
தங்களைக்‌ காணவில்லை. விசாரித்தபோது, தாங்கள்‌ இந்தப்‌ 
பக்கம்‌ சென்றதாகச்‌ சொன்னார்கள்‌. அதனால்‌... 

“இவ்வளவு நேரம்‌ இங்கேயா உட்கார்ந்திருந்தாய்‌ ?” 

“அதிக நேரமில்லை. பரிசல்‌ துறையில்‌ பரிசலைக்‌ 
காணாததால்‌, தாங்கள்‌ அக்கரைக்குப்‌ போயிருக்கிறீர்கள்‌ 
என்று ஊகித்தேன்‌... 

“எதற்காகப்‌ போனேனென்று தெரியுமா?” 

“தாங்கள்‌ எது செய்தாலும்‌ சரியாகத்தான்‌ இருக்கும்‌ 
சக்ரவர்த்தி... என்றாள்‌ திருமலாதேவி. 

இமை கொடடாமல்‌ அவளைப்‌ பார்த்தேன்‌. 

அவளுடைய சாந்தமான பேச்சு, கள்ளங்கப்பட 
மில்லாத உள்ளம்‌, என்னிடம்‌ அவளுக்குள்ள அசைக்க 
முடியாத விசுவாசம்‌ 

“திருமலா!'' என்று பாய்ந்து அணைத்துக்‌ 
கொண்டேன்‌. 

அந்த இருட்டும்‌ தனிமையும்‌ மட்டுமல்ல; சற்று முன்‌ 
சின்னாதேவியிடம்‌ கிடைத்த ஏமாற்றம்‌, ராஜ்யத்துக்கு மேல்‌ 


66 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


ராஜ்யமாக வெற்றி கண்டு விரிந்து பரந்த விஜயநகர 
சாம்ராஜ்யத்தின்‌ சக்ரவர்த்தியாக விளங்கும்‌ நான்‌, கேவலம்‌ 
ஒரு பெண்ணை வெற்றிகொள்ள முடியாமல்‌ திரும்பி வந்த 
அவமானம்‌, அவளிடம்‌ பிச்சை கேட்டு வெறும்‌ கையுடன்‌ 
திரும்பிய அவலம்‌, அவளுக்காக வேண்டி இந்த அப்பாவிப்‌ 
பெண்‌ தற்கொலையை மேற்கொண்டுள்ள பரிதாபம்‌... 
அண்மகனான நான்‌, என்னை நானே பட்டினி போடடுக்‌ 
கொண்டிருக்கும்‌ கேவலம்‌... 


எல்லாமாகச்‌ சேர்ந்து என்னை வெறிகொள்ள 
வைத்தன. 

“வேண்டாம்‌ சக்ரவர்த்தி, வேண்டாம்‌... என்று 
திருமலாதேவி என்னைத்‌ தடுக்கப்‌ பார்த்தாள்‌. அனால்‌, 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக அவள்‌ எதிர்ப்பு வலுவிழந்து, 
முற்றிலும்‌ என்‌ வசமானாள்‌. 

பிற்பாடு நினைத்துப்‌ பார்த்தபோது எனக்கே 
வெட்கமாக இருந்தது. சின்னா தேவியைப்‌ பழிவாங்கி 
விடடதாக என்னை நானே ஏமாற்றிக்‌ கொண்டது என்ன 
பைத்தியக்காரத்தனம்‌ ! இந்த ஓர்‌ இரவினால்‌ அந்தக்‌ காதல்‌ 
மறையப்‌ போகிறதா? ஒருநாளும்‌ இல்லை... 


அடுத்த நாள்‌ மாலை அமைச்சர்‌ கொண்டமராசு, 
“சக்ரவர்த்திக்கு ஒரு நல்ல செய்தி... என்று கூறியபடி 
என்னிடம்‌ வந்தார்‌... “இருஷ்ணாவில்‌ வெள்ளம்‌ வடிந்து 
கொண்டு வருகிறதாம்‌... ஆட்கள்‌ வந்து தெரிவித்தார்கள்‌...” 
என்றார்‌. 

“நாம்‌ ராயசூருக்குப்‌ படையெடுப்பதாக ஏற்பாடு... 
என்று அப்பாஜி குறுக்கிட்டார்‌. 

“அதை எப்போது வேண்டுமானாலும்‌ கைப்பற்ற 
முடியும்‌. தற்சமயம்‌ அடிமேல்‌ அடியாக பீஜப்பூரை 
நோக்கிச்‌ செல்வது நல்லது. கிருஷ்ணாவைத்‌ தாண்டி 
விடடோமானால்‌ எல்லா சுல்தரன்களையும்‌ அடிபணியும்‌ 


நான்‌, கிருஷணதேவராயன்‌ $ 67 


படி செய்யமுடியும்‌. இது ஏற்ற தருணம்‌... என்றார்‌ 
கொண்டமராசு. 

“எனக்கும்‌ அதுதான்‌ சரியென்று தோன்றுகிறது...” 
என்று நான்‌ சொல்லவே, “தளபதிக்குத்‌ தெரிவிக்கிறேன்‌... 
என்று சொல்லிவிட்டு, அவர்‌ புறப்படடுச்‌ சென்றார்‌. 

“நான்‌ இரவு போஜனம்‌ முடித்துக்‌ கொண்டு 
வருகிறேன்‌. மற்றத்‌ திடடங்களை அஆலோசிப்போம்‌...'' 
என்‌, :ர்‌ அப்பாஜி... 

“தினம்‌ ஒருவேளை மட்டுமே சாப்பிடுவதாகச்‌ 
சொன்னீர்களே ?” என்றேன்‌. 

அப்பாஜி பதில்‌ சொல்லாமல்‌ மர்மமாகப்‌ புன்னகை 
செய்தார்‌. 

“என்ன சிரிக்கிறீர்கள்‌ ?” என்று கேடடேன்‌. 


“ஒன்றுமில்லை... சக்ரவர்த்தி பிரம்மச்சரிய விரதத்தை 
முடித்துக்கொண்டு விடடதால்‌, நானும்‌ இன்றிலிருந்து என்‌ 
விரதத்தை முடித்துக்கொள்ள நினைத்திருக்கிறேன்‌ 
என்றார்‌ அப்பாஜி. 

“என்ன சொல்கிறீர்கள்‌ ?” 


“இன்று விடிகாலை தாங்களும்‌ தேவியாரும்‌ சேர்ந்து 


திரும்பி வருவதைக்‌ கண்டேன்‌. இருவரும்‌ 
இரவு நதிக்கரையில்‌ தங்கிவிட்டுக்‌ காலைதான்‌ 
திரும்பியதாகச்‌ சேவகர்கள்‌ சொன்னார்கள்‌ - மறுபடியும்‌ 


அப்பாஜி சிரித்தார்‌. 

அவருடைய சிரிப்பில்‌ நான்‌ பங்கு கொள்ளவில்லை. 
“என்‌ விரதம்‌ ஒரு நாள்‌ தவறிவிடடது உண்மைதான்‌. இனி 
மறுபடி தொடரும்‌. அனால்‌, அதற்காகத்‌ தாங்களும்‌ விரதம்‌ 
இருக்கவேண்டிய அவசியமில்லை... என்றேன்‌ கடுமையாக. 


அப்பாஜி புறப்படடார்‌. 


68 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


“இருங்கள்‌ மகாபிரதானி... நாளைய தினம்‌ நாம்‌ 
விஜயநகரத்தை நோக்கிப்‌ புறப்படும்போது, ராஜ 
குடும்பத்தார்‌ நம்மோடு வரத்‌ தேவையில்லை. 
எல்லாரையும்‌ தலைநகருக்குத்‌ திருப்பியனுப்பி விடுங்கள்‌... 
என்றேன்‌. 

“ராணி திருமலாதேவி?” என்றார்‌ அப்பாஜி. 

“அவளுக்கும்‌ சேர்த்துத்தான்‌ சொல்கிறேன்‌... 
என்றேன்‌. 


பீஜபூர்‌ என்ற விஜயபுரத்தை நோக்கிப்‌ படை 
யெடுப்பதற்கான தினம்‌ நெருங்க நெருங்க, பல நிகழ்ச்சிகள்‌ 
பரபரப்பாக நடந்தன. 


முதலாவது, திருமலாதேவியைப்‌ பற்றியது. 
தலைகுனிந்த வண்ணம்‌ என்‌ கூடாரத்துக்குள்‌ வந்தவளை 
ஏறிட்டுப்‌ பார்க்கவே எனக்கு வெட்கமாக இருந்தது. 

அவள்‌ மெல்லிய குரலில்‌, “நான்‌ தப்புப்‌ பண்ணியது 
உண்மைதான்‌. பெண்களுக்கே உரிய பலவீனத்தினால்‌ 
அப்படி நடந்து கொண்டுவிட்டேன்‌. இனிமேல்‌ அப்படி 
எதுவும்‌ நடக்காது. நான்‌ கண்டிப்பாகவும்‌ ஜாக்கிரதை 
யாகவும்‌ இருந்து கொள்கிறேன்‌” என்றாள்‌. 

“நீ எந்தத்‌ தப்பும்‌ செய்யவில்லை தேவி. நான்தான்‌ 
ஆண்களுக்கே உரிய திமிரினால்‌ அப்படி நடந்து கொண்டு 
விட்டேன்‌” என்றேன்‌. 

“பின்னே ஏன்‌ என்னைத்‌ தண்டிக்கிறீர்கள்‌, 
சக்ரவர்த்தி? எதற்காக என்னைத்‌ தங்களுடன்‌ 
வரவேண்டாமென்று சொன்னீர்கள்‌ ?" என்று கேட்டபோது 
திருமலாதேவியின்‌ குரலில்‌ துயரம்‌ தொனித்தது. 

“வருத்தப்படாதே. மிக முக்கியமான போர்களைச்‌ 
சந்திக்க வேண்டிய கட்டத்தில்‌ நான்‌ இருக்கிறேன்‌. ஆகவே, 
மனசை வேறு விஷயங்களில்‌ திசை தவறும்படி 
விடக்கூடாது என்று நினைக்கிறேன்‌. அவ்வளவுதான்‌" 
என்றேன்‌. 


70 € ரா.கி. ரங்கராஜன்‌ 


கைகுவித்து வடையேற்றுத்‌ திரும்பியவள்‌, ஒரு கணம்‌ 
நின்று, “சின்னாதேவி சீக்கிரமே தங்களுக்குக்‌ கிடைக்க 
வேண்டும்‌ எனறு தினம்‌ தினம்‌ ரங்கனாதப்‌ பெருமானிடம்‌ 
பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன்‌. சின்னாதேவி 
வந்துவிட்டால்‌ அஷ்டலட்சுமிகளும்‌ சக்ரவர்த்தியிடம்‌ 
வந்துவிடுவார்கள்‌” என்றாள்‌ 


ச 


“அது கிட்டத்தட்ட ஒரு கனவாக ஆகிவிட்டது தேவி 
என்று மட்டுமே சொன்னேன்‌. அதற்கு மேல்‌ 
விளக்கவில்லை. 


அவள்‌ புறப்படடுச்‌ சென்று வெகு நேரமான 
பின்னரும்‌ நான்‌ குறுக்கும்‌ நெடுக்குமாகக்‌ கூடாரத்தினுள்‌ 
நடந்து கொண்டிருந்தேன்‌. என்‌ மனம்‌ குழம்பித்‌ தவித்தது. 
எதிர்வரும்‌ யுத்தங்களுக்கு வியூகம்‌ வகுக்கவேண்டிய நான்‌, 
என்‌ சொந்தப்‌ போராடடங்களுக்கு வியூகம்‌ வகுக்கத்‌ 
தெரியாமல்‌ விழித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. 


அன்று பிற்பகல்‌ முரசுகளும்‌ பேரிகைகளும்‌ காது 
செவிடுபட முழங்கிக்‌ கொண்டிருந்த சமயம்‌ இத்தாலிய 
வைத்தியன்‌ நிக்கோலஸ்‌ வந்தான்‌. இப்போதெல்லாம்‌ 
அவன்‌ அந்நிய தேசத்தவனாகவே தெரிவதில்லை. உடையும்‌ 
பேச்சும்‌ - ஏன்‌, உணவுகூட அவனை நம்‌ நாடடவனாகவே 
மாற்றி விட்டிருந்தன. 

இவனைப்‌ பார்க்கும்போது, சந்திரகிரி கோட்டையில்‌ 
சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும்‌ என்‌ தம்பிகள்‌ 
அச்சுதனையும்‌ ரங்கனையும்‌ நினைத்துக்‌ கொள்வேன்‌. 
சிறை இருக்கிற சாக்கில்‌, ராஜ்யத்தைக்‌ குறித்த கவலை 
எதுவும்‌ இல்லாமல்‌, ராஜ்யத்துக்காக நடக்கும்‌ எந்தப்‌ 
போரிலும்‌ கலந்துகொள்ளாமல்‌, உடம்பிலே ஒரு 
சிராய்ப்புக்‌ காயம்கூட இல்லாமல்‌, அனந்த வாழ்க்கை 
வாழ்ந்து வருகிறார்கள்‌ அவர்கள்‌. உடன்பிறவாச்‌: 
சகோதரனான இந்த இத்தாலியனோ, எங்கிருந்தோ வந்து 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 71 


இந்தத்‌ தேசத்து மக்களுக்காக உயிரைத்‌ துரும்பாக மதித்துப்‌ 
போராடி. வருகிறான்‌. 

“என்ன நிக்கோலஸ்‌, நாங்கள்‌ பீஜப்பூர்‌ திசையில்‌ 
கிளம்பப்‌ போகிறோம்‌. நீ விஜயநகரம்‌ திசையில்‌ திரும்பப்‌ 
போகிறாயாக்கும்‌?'' என்று பரிகாசம்‌ செய்தேன்‌. 
அப்படியொரு எண்ணம்‌ அவனுக்கு லவலேசமும்‌ 
கிடையாது என்று எனக்குத்‌ தெரியும்‌. 

“சக்ரவர்த்தி அப்படி நினைக்கலாமா? ஐரோப்பிய 
நாடுகளிலிருந்து டாக்டர்கள்‌ சிலர்‌ வந்திருக்கிறார்கள்‌. நமது 
வைத்தியர்களும்‌ இருக்கிறார்கள்‌. எல்லாரையும்‌ சேர்த்து 
ஒரு வைத்திய முகாம்‌ அமைத்திருக்கிறேன்‌. உதவிக்குத்‌ 
தேவையான ஆட்களும்‌ ஏராளமாய்‌ அமர்த்திக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. சக்ரவர்த்தியின்‌ படையுடன்‌ கூடவே 
எங்கள்‌ மருத்துவப்‌ பிரிவும்‌ வரும்‌” என்றான்‌ நிக்கோலஸ்‌. 

அவனுடைய பேச்சைக்‌ கேட்டு எனக்குத்‌ 
தொண்டை. அடைத்தது. மிடறு விழுங்கிக்‌ கொண்டேன்‌. 
“ரொம்ப நல்ல காரியம்‌ செய்திருக்கிறாய்‌ நிக்கோலஸ்‌” 
என்று சொல்வதைத்‌ தவிர வேறு எதுவும்‌ பேச வரவில்லை. 
என்‌ குரலின்‌ தழுதழுப்பை மறைத்துக்‌ கொள்வதற்காக 
மீண்டும்‌ கேலியில்‌ இறங்கினேன்‌. “காயத்ரி நம்முடன்‌ வரப்‌ 
போவதில்லை, தெரியுமில்லையா ? மற்ற ராஜகுடும்பத்துப்‌ 
பெண்களுடன்‌ அவளும்‌ விஜய நகரத்துக்குத்‌ திரும்பப்‌ 
போகிறாள்‌” என்றேன்‌. 

“ஆம்‌ சக்ரவர்த்தி” என்று சொன்னபடி வாசலில்‌ 
நின்றிருந்த காயத்ரி உள்ளே வந்தாள்‌ “தங்களிடம்‌ 
விடைபெற்றுக்‌ கொள்ளத்தான்‌ வந்தேன்‌” என்றாள்‌. 

காயத்ரி விஜயநகரத்துக்குத்‌ திரும்பிப்‌ போகிறாள்‌ 
என்று சொன்னேனேயொழிய, உண்மையில்‌ அவள்‌ 
என்னுடன்‌ வர வேண்டுமென்றுதான்‌ விரும்பினேன்‌. 
சோர்வான வேளைகளில்‌ உற்சாகமூட்டவும்‌, குழப்பமான 


நேரங்களில்‌ யோசனை சொல்லவும்‌ அவள்‌ இருந்தால்‌ 
நல்லது என்று விரும்பினேன்‌. ஆனால்‌, அதை 
வெளிப்படையாகச்‌ சொல்லத்‌ தயக்கமாக இருந்தது. 

என்‌ ஏமாற்றத்தை வெளிக்காட்டாமல்‌, “நல்ல 
முடிவுதான்‌, காயத்ரி. நீ அங்கே இருந்தால்‌ 
திருமலாதேவிக்கும்‌ பெரிய ராணிக்கும்‌ உதவியாக 
இருக்கும்‌” என்றேன்‌. 

“கொஞ்ச நாளைக்குத்தான்‌, சக்ரவர்த்தி. தலைநகரில்‌ 
டாக்டர்‌ எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார்‌. அது 
முடிந்ததும்‌ இங்கே திரும்பி விடுவேன்‌” என்றாள்‌ காயத்ரி, 

“என்ன வேலை? பச்சிலை பறிக்கச்‌ சொல்லியிருக்‌ 
கிறானா ?” என்று சிரித்தேன்‌. 

“நிஜமாகவே அப்படித்தான்‌” என்றவள்‌ கையை 
விரித்துக்‌ காட்டினாள்‌. சில மூலிகைகளும்‌ வேர்களும்‌ 
அவள்‌ கையில்‌ வைத்திருப்பதை அப்போதுதான்‌ 
பார்த்தேன்‌. 

“மாதங்க பர்வதத்தில்‌ இந்த மூலிகை வகைகளைத்‌ 
தேடச்‌ சொல்லியிருக்றொர்‌" என்று அவள்‌ சொன்னதும்‌, 
நான்‌ மறுபடி சிரித்து விட்டேன்‌. 

“மாதங்க பர்வதத்திலா? அதைக்‌ காட்டிலும்‌ 
வடக்கே எங்கேயோ சஹாரா என்று ஒரு பாலைவனம்‌ 
இருக்கிறதாமே, அங்கே போய்‌ மூலிகை தேடலாம்‌” 
என்றவன்‌, நிக்கோலஸைப்‌ பார்த்து, “மாதங்க பர்வதம்‌ 
முழுக்க முழுக்க வெறும்‌ பாறைகள்தான்‌. பச்சையாக 
எந்தப்‌ புல்‌ பூண்டும்‌ பார்க்க முடியாது. நீ ஏதாவது கோயில்‌ 
கட்டுவதாக இருந்தால்‌ அந்தப்‌ பாறைகளை 
வெட்டியெடுத்து வரலாம்‌” என்றேன்‌. 

“என்னவோ இவள்தான்‌ சொன்னாள்‌, இதெல்லாம்‌ 
கிடைக்குமென்று" என்று கூறிவிடடு மற்ற வேலைகளைக்‌ 
கவனிப்பதற்காக நிக்கோலஸ்‌ போய்விட்டான்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 73 


“உனக்கு விஜயநகரத்துக்குப்‌ போக வேண்டுமென்று 
அசையாக இருந்தால்‌ அதைச்‌ சொல்லிவிட்டுப்‌ போயேன்‌. 
மாதங்க பர்வதத்தில்‌ பச்சிலை தேடுவதாகச்‌ சொல்லி 
அப்பாவி நிக்கோலஸை ஏன்‌ வீணாக ஏமாற்றுகிறாய?” 
என்றேன்‌ காயத்ரியிடம்‌. 


“உண்மையிலேயே எனக்கு மாதங்க பர்வதத்தில்‌ 
வேறொரு வேலை இருக்கிறது, சக்ரவர்த்தி. மூலிகை அல்ல, 
இன்னொன்று தேடப்‌ போகிறேன்‌" என்றாள்‌ அவள்‌. 

“புதையலா ?' என்று நகைத்தேன்‌. 


“அப்படித்தான்‌ வைத்துக்கொள்ளுங்களேன்‌”' 
என்றாள்‌. அவள்‌ உதட்டில்‌ மர்மமான புன்னகையொன்று 
தவழ்ந்தது. 

“உன்‌ நடவடிக்கைகளைப்‌ பற்றி எதுவுமே கேட்க 
முடியவில்லை!" என்று ஒரு பெருமூச்சுடன்‌ கூறினேன்‌. 
“ஏதாவது கேட்டால்‌, உடனே உன்‌ வழக்கமான பல்லவியை 
ஆரம்பித்துவிடுகிறாய்‌. “சக்ரவர்த்தி, நீங்கள்‌ வெற்றிவீரராக 
இருக்க வேண்டும்‌. சந்தோஷமாக இருக்க வேண்டும்‌. 
ஏனென்றால்‌, தங்களை வைத்து எனக்கு ஒரு காரியம்‌ 
இருக்றெது' என்று சொல்கிறாய்‌...'' என்று நான்‌ 
சொல்லிக்கொண்டிருந்தபோதே 

“இப்போதும்‌ அதையேதான்‌ சொல்கிறேன்‌” என்று 
கூறிவிட்டு எனக்கு வணக்கம்‌ தெரிவித்த பின்‌ 
விடை பெற்றாள்‌. 

மாதங்க பர்வதம்‌ பற்றி முன்பே நான்‌ உங்களுக்குச்‌ 
சொல்லியிருக்கிறேன்‌. 

கிஷ்கிந்தா நகரம்‌ இதன்‌ அருகிலேதான்‌ 
இருந்ததென்றும்‌ ராவணன்‌ ஆகாய மார்க்கமாகச்‌ சீதா 
தேவியைத்‌ தூக்கிச்‌ சென்றபோது அவள்‌ கழற்றி எறிந்த 
அபரணங்கள்‌ இங்கேதான்‌ விழுந்தன என்றும்‌, சுக்ரீவனும்‌, 


74 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


ஸ்ரீராமரும்‌ சினேகம்‌ செய்து கொண்டது இங்கேதான்‌ 
என்றும்‌ சொல்வார்கள்‌. அருகிலேயே சுக்ரீவன்‌ குகை என்ற 
இடமும்‌, வாலியைத்‌ தகனம்‌ செய்த சாம்பல்‌ மேடும்‌ 
இருக்கின்றன. 

சீதாப்பிராட்டி எறிந்த அபரணங்களைத்‌ தவிர வேறு 
பல புதையல்‌ குவியல்கள்‌ மாதங்க பர்வதத்தின்‌ 
குகைகளிலும்‌ இண்டு இடுக்குகளிலும்‌ இருப்பதாகக்‌ கர்ண 
பரம்பரைக்‌ கதைகள்‌ உண்டு. எப்போதேனும்‌ சில 
பைத்தியக்காரர்கள்‌ அந்தக்‌ கதைகளை நம்பி, இந்த 
மலையில்‌ அலைவதுண்டு. ஆனால்‌ சுக்ரீவனுக்கும்‌, 
வாலிக்கும்‌ சந்ததியினரான வானரங்கள்தான்‌ இங்கு 
எங்கெங்கும்‌ தாவியோடுமேயொழிய எந்தப்‌ புதையலையும்‌ 
யாரும்‌ எடுத்ததாகத்‌ தெரியவில்லை. 

இருப்பினும்‌, காயத்ரியின்‌ குரலில்‌ தென்பட்ட 
தீர்மானம்‌, அந்த மர்மமான புன்னகை, அவள்‌ 
மெய்யாலுமே புதையலைத்‌ தேடித்தான்‌ போகிறாள்‌ என்று 
எண்ண வைத்தது. 

என்ன தேடினாலும்‌ இவளுக்கு எதுவும்‌ கிடைக்கப்‌ 
போவதில்லை. அப்படியே கிடைத்தாலும்‌ அந்த 
ஐசுவர்யத்தை வைத்துக்கொண்டு இவள்‌ என்ன செய்யப்‌ 
போகிறாள்‌ ? எதற்காக இவளுக்கு இந்தப்‌ புதையல்‌ தேவை? 

காயத்ரியைப்‌ பற்றிய பல மர்மங்களில்‌ 
இன்னொன்றும்‌ இப்போது சேர்ந்து கொண்டது. 

என்‌ எண்ணங்களைத்‌ தடை செய்கிற மாதிரி 
அப்பாஜி வந்து, “நல்ல சகுனம்‌ கிடைத்து விட்டது... 
என்றார்‌. 

“என்ன...?”” என்று கேடடேன்‌. 


“படைபெடுப்புக்குப்‌ புறப்படுவதற்கு மூன்‌ வெளியே 
போய்‌, நல்ல வார்த்தை ஏதேனும்‌ காதில்‌ விழுகிறதா என்று 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 75 


கவனிப்பது என்‌ வழக்கம்‌. அதன்படி, சற்று முன்னால்‌ 
கொஞ்ச தூரம்‌ போனேன்‌. ஒரு சலவைத்‌ தொழிலாளி, 
துணிகளைத்‌ துவைத்தபடி பாடிக்‌ கொண்டிருந்தான்‌. 
அருமையான பாட்டு..." என்றார்‌ மகாபிரதானி. 


“என்ன பாட்டு... 


“இந்தச்‌ சீமையும்‌ நம்மதுதான்‌. அடுத்த சீமையும்‌ 
நம்மதுதான்‌. யாராவது எதிர்த்துப்‌ பேசினால்‌ டெல்லிச்‌ 
சீமையும்‌ நம்மதுதான்‌ !' என்று சலவைத்‌ தொழிலாளி 
பாடியது போலவே நீளமாக ராகம்‌ போடடுப்‌ 
பாடிக்காட்டினார்‌ அப்பாஜி. கிழவருக்கு உற்சாகம்‌ வந்து 
விட்டால்‌, பாட்டென்ன... நாடடியம்கூட ஆடுவார்‌! 

“சுபமான பாட்டுதான்‌... என்று ஆமோதித்தேன்‌. 
அனால்‌, என்‌ மனம்‌ அந்தப்‌ பாட்டில்‌ இருக்கவில்லை. 
'டெல்லி' என்ற சொல்லைக்‌ கேட்டதும்‌ பாரத தேசத்தின்‌ 
வடபகுதி மொத்தமும்‌ நினைவுக்கு வந்தது. சின்னா 
தேவியை விடுவிக்க வேண்டிய ஆசாரியர்‌ வெங்கட 
தாத்தையா, அந்தப்‌ பரந்த பூமியில்‌ எந்த இடத்தில்‌ 
இருக்கிறாரோ...” யாரால்‌ சொல்ல முடியும்‌...? 

டெல்லியில்‌ “முகலாயர்கள்‌' எனச்‌ சொல்லப்பட்ட 
ஒரு புதிய வம்சம்‌ முளைத்திருந்தது. 

அதைத்‌ தொடங்கிவைத்த ஒரு சிற்றரசர்‌, முறையான 
படிப்பு இல்லாவிட்டாலும்‌ “படிக்காத மேதை என்று 
பெயர்‌ பெற்றிருந்தார்‌. துருக்கி மொழியிலும்‌ அரபு, பாரசீக 
மொழிகளிலும்‌ தேர்ச்சிபெற்றவர்‌ என்று மட்டும்‌ கேள்விப்‌ 
படடிருக்கிறேன்‌. இந்த ஒன்றைத்‌ தவிர, எந்தெந்த 
ராஜ்யங்களில்‌ எந்தெந்தக்‌ குடடி மன்னர்கள்‌ ஆடசி 
செலுத்தி வருகிறார்கள்‌ என்ற விவரம்‌ எனக்குக்‌ 
கொஞ்சமும்‌ தெரியாது... அப்படியிருக்க, வெங்கட 
தாத்தையா என்ற வைணவப்‌ பெரியவர்‌ எங்கே வசிக்கிறார்‌ 
என்பதை எப்படி அறியப்‌ போகிறேன்‌... ? 


76 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


அறியாமலே போகடடும்‌. இன்னும்‌ சிறிது 
காலத்துக்குச்‌ சின்னாதேவியைப்‌ பற்றி நினைக்காமல்‌, 
சாம்ராஜ்யத்தைப்‌ பற்றியே நினைப்போம்‌ என்று தீர்மானம்‌ 
செய்து கொண்டேன்‌. கிருஷ்ணதேவராயன்‌ என்ற 
தனிமனிதனின்‌ காதல்‌ குப்பைகள்‌, யுத்தம்‌ என்ற தீயினில்‌ 
தூசாகட்டும்‌... 


கூடாரத்துக்கு வெளியே நின்றிருந்தேன்‌. சாரி 
சாரியான பல்லக்குகளில்‌ ராஜ குடும்பத்துப்‌ பெண்களும்‌ 
அவர்களுக்குத்‌ துணையாகக்‌ குதிரை வீரர்களும்‌ என்னைக்‌ 
கடந்து சென்று கொண்டிருந்தார்கள்‌. ஒரு சிவிகையில்‌ 
திருமலாதேவி அமர்ந்திருந்தாள்‌. என்னைக்‌ கண்டதும்‌ இரு 
கைகளையும்‌ கூப்பி விடை பெற்றாள்‌. 'போய்‌ வா, தேவி. 
உனக்குச்‌ சகல மங்களங்களும்‌ உண்டாகட்டும்‌... என்று 
நானும்‌ கையை உயர்த்தி ஆசி கூறினேன்‌. 


என்‌ பார்வையிலிருந்து மறையும்வரை தலையை 
நீட்டித்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ பார்த்துக்கொண்டே போனாள்‌ 
அவள்‌. மனசுக்குக்‌ கஷ்டமாக இருந்தது. ஆனால்‌, 
துன்பத்தைத்‌ தாங்கிக்‌ கொள்பவனுக்குத்‌ தான்‌ இன்பத்தை 
வரவேற்கிற தகுதி உண்டு. (யோ ஹி ந அஆச்வாதயேத்‌ 
அம்லம்‌ ஸ மிஷ்டமபி ந அர்ஹதி' என்ற சம்ஸ்கிருதப்‌ 
பழமொழியை ஞாபகப்படுத்திக்‌ கொண்டேன்‌. அதாவது, 
எவனொருவன்‌ புளிப்பைச்‌ சாப்பிட மாட்டேனென்று 
சொல்கிறானோ, அவனுக்கு இனிப்பைச்‌ சாப்பிட 
அருகதை கிடையாது. 


இறைவனின்‌ கருணையினாலும்‌ அப்பாஜியின்‌ 
ஒப்பற்ற தலைமையினாலும்‌ பீஜபூரை வெற்றிகொண்டேன்‌. 
அத்தங்கி, வினுகொண்டா, பெல்லம்கொண்டா, 
ராஜுகொண்டா, தேவரகொண்டா, முதுகல்‌, நாகார்ஜுன 
கொண்டா, தங்கேடு, கேத்தாவரம்‌ முதலிய பல 
கோடடைகளை .வீழ்த்தனோம்‌. கோல்கொண்டாவையும்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ 6 77 


அகமது நகரையும்‌ பிதாரையும்‌ பேராரையும்‌ கைப்‌ 
பற்றினோம்‌. 

சிதறுண்டுபோன இந்தச்‌ சின்னச்‌ சின்ன முஸல்மான்‌ 
ராஜ்யங்களுக்கெல்லாம்‌ தாய்வீடாக விளங்கியது பாமனி 
அரசு. அந்த வம்சத்தின்‌ அசல்‌ வாரிசுகளான மூன்று 
சகோதரர்கள்‌, குல்பர்கா கோட்டையில்‌ சிறை 
வைக்கப்பட்டிருந்தார்கள்‌. அவர்களை விடுவித்து, 
மூத்தவரான முகமது ஷாவை மீண்டும்‌ பாமனி 
சுல்தானாகச்‌ சிம்மாசனத்தில்‌ அமர்த்தி முடிசூடடினேன்‌. 


“பகைவர்களிடையே ஒற்றுமை ஏற்பட்டுவிடாமல்‌ 
தடுக்க வேண்டும்‌. அதற்காகவே இந்த ஒருவருக்கு மட்டும்‌ 
முடிசூட்டல்‌...” என்றார்‌ அப்பாஜி. அனால்‌, இது ஒரு 
பெருந்தன்மையான காரியம்‌ என்பதால்‌, நான்‌ 
ஒப்புக்கொண்டேன்‌. 'யவன ராஜ்ய ஸ்தாபனாச்சாரியர்‌' 
என்று மக்கள்‌ எனக்கு விருது அளித்துப்‌ பாராடடினார்கள்‌ 
(யவனர்‌ என்பது முஸல்மான்களைக்‌ குறிக்கும்‌.) 


எந்தத்‌ திசையில்‌ சென்றாலும்‌ ஜெயகோஷம்தான்‌ 
என்‌ காதில்‌ விழுந்தது. அனால்‌, நான்‌ தோல்வியைத்‌ 
தழுவிய சந்தர்ப்பங்களும்‌ உண்டு. வினுகொண்டா 
போரின்போது, எதிரியின்‌ தாக்குதலைத்‌ தாளமுடியாமல்‌ 
என்‌ தளபதிகளும்‌ வீரர்களும்‌ புறமுதுகிட்டு ஒவெதை என்‌ 
கண்ணாலேயே பார்த்தேன்‌. அவர்களிடையே புகுந்து, 
திரும்பி ஓடும்‌ என்‌ வீரர்களைக்‌ கண்டதுண்டமாக 
வெட்டிப்‌ போட்டேன்‌. 

“எந்தத்‌ துரோகியாவது பின்வாங்கினால்‌ இதுதான்‌ 
கதி! இருப்பது ஓர்‌ உயிர்‌! அது விஜயநகர சாம்ராஜ்யத்துக்‌ 
காகத்தான்‌ போக வேண்டுமே தவிர, கோழைத்தனமாக 
ஓட்டம்‌ பிடித்துச்‌ சாகக்கூடாது!'' என்று நான்‌ 
கர்ஜித்ததைக்‌ கேட்டதும்‌, ஓடியவர்கள்‌ திரும்ப வந்து 
சேர்ந்து கொண்டார்கள்‌. 


78 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


அதன்பின்னர்‌, எந்தப்‌ போரிலும்‌ தோல்வி 
ஏற்படவில்லை. போகுமிடங்களிலெல்லாம்‌ வெற்றித்‌ 
தூண்கள்‌ நிறுவி, ஆலயங்களுக்கு மானியங்கள்‌ வழங்கி, 
சாமானிய மக்களான முஸல்மான்களுக்குப்‌ பாதுகாப்பும்‌ 
சலுகைகளும்‌ தந்து, பாஸ்கரய்யா, வீரபத்ரய்யா, 
அய்யாவய்யா, சென்னம்மா நாயுடு முதலிய நம்பிக்கைக்‌ 
குரிய தளபதிகளை அங்காங்கே என்‌ பிரதிநிதிகளாக 
நியமித்தேன்‌. கடைசியாக, ராயசூருக்கு வந்து சேர்ந்தேன்‌. 


பீஜபூர்‌ சுல்தானான அதில்‌ ஷா அங்கே 
தங்கியிருப்பதாகச்‌ செய்தி கிடைத்திருந்தது. 


ராயசூரில்‌ நடந்ததுதான்‌ மிகக்‌ கடுமையான யுத்தம்‌. 
இங்கே மிகமிகப்‌ பலமாகக்‌ கோட்டை அமைக்கப்‌ 
பட்டிருந்தது. ஐந்தாண்டு காலம்‌ முற்றுகையிட்டாலும்‌ 
சமாளிக்கக்கூடிய வகையில்‌ உணவும்‌ தண்ணீரும்‌ சேமித்து 
வைத்திருந்தார்கள்‌. எனினும்‌, எங்கள்‌ வசம்‌ ஏழு லட்சம்‌ 
காலாடபடை, முப்பத்திரண்டாயிரம்‌ குதிரைகள்‌, 
ஐந்நூற்றைம்பது யானைகள்‌ இருந்தன. 

அந்தப்‌ போரின்போதுதான்‌ “மஸ்கெட்‌' என்று 
சொல்லப்பட்ட துப்பாக்கியை நான்‌ முதன்முதலாகப்‌ 
பார்த்தேன்‌. கோவாவிலிருந்து கிறிஸ்டவேோ என்ற 
தளபதியின்‌ தலைமையில்‌ வந்திருந்த போர்த்துக்சியர்கள்‌ 
அதைக்‌ கொண்டு வந்திருந்தார்கள்‌. 

கோவாவில்‌ தங்கள்‌ வர்த்தகத்தையும்‌ ஆட்சியையும்‌ 
முஸல்மான்களிடமிருந்து காப்பாற்றிக்‌ கொள்ள்‌ 
வேண்டுமென்பது அவர்கள்‌ நோக்கம்‌. அதனால்‌ நான்‌ 
கோராமலே, எனக்குத்‌ துணைசெய்ய வந்திருந்தார்கள்‌. 
சிறுபடைதான்‌ என்றாலும்‌, அவர்கள்‌ வைத்திருந்த 
துப்பாக்கி எனப்பட்ட அந்தப்‌ புதுவகைக்‌ கருவி, எதிரி 
அணியில்‌ பயங்கர சேதத்தை விளைவித்தது. 
கோடடையின்மீது எந்தத்‌ தலை தெரிந்தாலும்‌ மறுவிநாடி 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 79 


சீறிப்‌ பாய்ந்தது துப்பாக்கியில்‌ இருந்த தோட்டா. 
கவணிலிருந்து புறப்படுகிற கல்லைக்‌ காடடிலும்‌ ஆயிரம்‌ 
மடங்கு வேகமாக, குறிபார்த்துத்‌ தாக்கின இந்த 
“மஸ்கெட்‌'டுகள்‌. 

ராயசூர்‌ கோட்டையின்‌ உயரமான மதில்சுவர்களில்‌ 
ஆதில்‌ ஷாவின்‌ பீரங்கிகள்‌ வைக்கப்பட்டிருந்தன. அனால்‌, 
அவை எறியும்‌ குண்டுகள்‌ வெகுதூரத்தில்‌ உள்ளவர்‌ 
களையே தாக்கும்‌. நாங்கள்‌ கோட்டைச்‌ சுவரின்‌ கீழேயே 
குவிந்து விடடதால்‌, எங்களைத்‌ தாக்க முடியவில்லை. 
கடப்பாரைகளைக்‌ கொண்டு கோட்டையைப்‌ பிளந்தோம்‌. 


பீஜபூர்‌ ஆதில்‌ ஷாவை அழைத்துச்‌ சமாதானம்‌ பேச, 
ராஜ்யத்தை அவருக்கே திரும்பக்‌ கொடுக்கத்தான்‌ நான்‌ 
எண்ணி இருந்தேன்‌. தூதர்களை அனுப்பி, அவருடைய 
வருகைக்காகக்‌ காத்துக்‌ கொண்டும்‌ இருந்தேன்‌. அனால்‌, 
அவர்‌ வரவேயில்லை. 


அப்பாஜி சொன்னார்‌: “அதில்‌ ஷா வரமாடடார்‌. 
காரணம்‌, அவருக்கு உடபகை நிறைய இருக்கிறது. அவரைச்‌ 
சுற்றியிருப்பவர்கள்‌ அனைவரும்‌ மித்திரத்‌ துரோகிகள்‌. 
தங்களுடன்‌ சமரசம்‌ பேசுவதற்கு முன்னால்‌ 
சக்ரவர்த்தியின்‌ காலை அவர்‌ முத்தமிட வேண்டும்‌ என்று 
நாம்‌ சொன்னதாக அவரிடம்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌ ! 
அதனால்‌ அதில்‌ ஷா ஆத்திரப்பட்டு இங்கே வராமல்‌ 
இருந்து விட்டாராம்‌! ஒற்றர்கள்‌ தெரிவித்த தகவல்‌ இது... 


அப்பாஜி சொன்னது உண்மை. அதில்‌ ஷா 
கடைசிவரை வரவில்லை. போர்த்துகீசியரின்‌ 
£மஸ்கெட'டுக்குப்‌ பலியாகி, ஆயிரக்கணக்கான உருத்‌ 
தெரியாத பிணங்களின்‌ குவியலில்‌ அவரும்‌ ஒருவராக 
மறைந்தே போய்விடடார்‌. ராயசூர்‌ திரும்பவும்‌ 
விஜயநகரத்துக்குச்‌ சொந்தமாயிற்று. 


80 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


6]றத்தாழ இரண்டு வருட இடைவெளிக்குப்‌ பின்னர்‌ 
தலைநகருக்குத்‌ திரும்பினேன்‌. அதுவரை 'அரண்மனையில்‌ 
எல்லாரும்‌ செளக்கியம்‌' என்று அவ்வப்போது தகவல்‌ 
மட்டும்‌ வந்து கொண்டிருந்தது. தகவல்‌ வராவிட்டாலும்‌ 
நான்‌ அதுபற்றிக்‌ கவலைப்படுவதில்லை. போர்‌, போர்‌, 
போர்‌ என்று வெற்றியிலேயே குறியாக இருந்தேன்‌. 

யார்‌ யார்‌ எப்படி இருக்கிறார்களோ என்ற சிந்தனை 
இப்போதுதான்‌ ஏற்பட்டது. 

கோட்டையின்‌ முதல்‌ வாசலிலிருந்து அரண்மனை 
வாசல்‌ வரையில்‌ திரள்‌ திரளாக மக்கள்‌ நின்று என்னைச்‌ 
சந்தோஷமாக வரவேற்று ஜெயகோஷம்‌ செய்தார்கள்‌. 
வெற்றியுடன்‌ திரும்பும்போதெல்லாம்‌ இது வழக்கமான 
காட்சிதான்‌. அனால்‌, இம்முறை அவர்களுடைய மகிழ்ச்சி 
வழக்கத்தைக்‌ காட்டிலும்‌ அதிகமாகவே இருப்பது போல்‌ 
படடது. பல பேர்‌ என்னைச்‌ சுட்டிக்காட்டி, பக்கத்தில்‌ 
இருப்பவர்களிடம்‌ ஏதோ சொல்வதையும்‌ அவர்கள்‌ 
சந்தோஷமாகச்‌ சிரிப்பதையும்‌ கண்டேன்‌. 

அதற்கு என்ன அர்த்தம்‌ என்பது அரண்மனையை 
அடைந்தபோது விளங்கியது. 

அன்னையார்‌ என்னை எதிர்கொண்டு வரவேற்றார்‌. 
அவருடைய தோளில்‌ சாய்ந்துகொண்டு ஒரு குழந்தை 
இருந்தது. தங்கமும்‌ வைரமும்‌ பட்டாடையும்‌ அதன்‌ 
மேனியை அலங்கரித்தன. 

“உன்‌ குமாரன்‌, கிருஷ்ணா! திருமலாம்பா பெற்றுத்‌ 
தந்துள்ள பட்டத்து இளவரசன்‌. திருமலை என்று பெயர்‌ 
வைத்திருக்கிறேன்‌...” என்று கூறிக்‌ குழந்தையை என்னிடம்‌ 
நீட்டினார்‌. 


என்‌ குழந்தையை அன்னையாரிடமிருந்து வாங்கி 
மார்போடு அணைத்துக்கொண்டு அதன்‌ முகத்தைப்‌ 
பர்ர்த்தேன்‌. சிரிக்கும்‌ தாமரையைச்‌ சொர்ணத்தில்‌ 
செதுக்கிய மாதிரி, சகல செளந்தர்யத்துடன்‌ விளங்கிய 
செல்வன்‌ தன்‌ பிஞ்சுக்‌ கரங்களால்‌ என்‌ மீசையை 
இழுத்தான்‌. 

அம்மா சிரித்தார்‌. “அடேய்‌ போக்கிரிப்‌ பையா! 
என்னதான்‌ உன்‌ தகப்பனாரானாலும்‌ அவன்‌ என்‌ 
பிள்ளைடா! மீசையை அப்படி இழுக்காதே, வலிக்கும்‌!” 
என்றார்‌. 

என்‌ உணர்ச்சிகள்‌ கதம்பமாகக்‌ குழம்பி நின்றன. 

விஜயநகர சக்ரவர்த்தி என்ற முறையில்‌, சாம்ராஜ்‌ 
யத்துக்கு ஒரு வாரிசைப்‌ பெற்றுத்‌ தந்துவிட்டோமென்று 
இறுமாப்புக்கொண்டு நிமிர்ந்து நிற்பதா? 

அல்லது கிருஷ்ண தேவராயன்‌ என்றெ தனி மனிதன்‌ 
அன்று கிருஷ்ணா நதிக்‌ கரையில்‌, திருமலா தேவியிடம்‌, 
ஒரே ஓர்‌ இரவு பலவீனப்பட்டுப்‌ போனதை நினைத்துத்‌ 
தலைகுனிந்து நிற்பதா ? 

“அம்மா, எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை 
எனக்குத்‌ தெரிவிக்காமலே இருந்தீர்கள்‌ ? இது உங்களுக்கே 
நியாயமா?” என்று கேட்டேன்‌. 

அன்னை பரிகாசமாகப்‌ புன்னகை செய்து, “நான்‌ 
என்னப்பா பண்ண முடியும்‌? பதவி இல்லாமல்‌, ஓய்ந்து 
மூலையில்‌ உட்கார்ந்துவிட்ட பழைய ராணி நான்‌. என்‌ 


நா.கி.2-8 


82 $ ரா.கி. ரங்கராஜன்‌ 


பேச்சை யார்‌ கேட்கிறார்கள்‌ ? எல்லாம்‌ பட்டத்து ராணி 
இடும்‌ கடடளைதான்‌. அதோ நிற்கிறாள்‌. அவளையே 
கேள்‌... என்றார்‌. 

எட்டத்தில்‌ அந்தப்புர வாசலில்‌ திருமலாதேவி 
நாணத்துடன்‌ நின்றிருப்பதைக்‌ கண்டேன்‌. 

திருமலையைக்‌ கீழே இறக்கினேன்‌. என்‌ விரலை 
அவனுடைய விரல்கள்‌ பிடித்துக்கொண்டன. என்‌ விரலில்‌ 
இருந்த மோதிரங்கள்‌ அவனுடைய பட்டு விரலுக்கு 
உறுத்தலாக இருக்கும்‌ என்று தோன்றியது. கழற்றி மறு 
கைக்கு மாற்றிக்‌ கொண்டேன்‌. 

தந்தையிடமிருந்து குழந்தைக்கு ஆதரவு கிடைப்பது 
தான்‌ உலக வழக்கம்‌, அனால்‌ அந்தச்‌ சில விநாடிகளில்‌, 
அவனிடமிருந்து எனக்குத்தான்‌ பலமும்‌ ஜீவ சக்தியும்‌ 
கிடைப்பது போல்‌ தோன்றியது. சில அடி தூரம்தான்‌ 
இருந்தது எனக்கும்‌ திருமலா தேவிக்கும்‌. அனால்‌, இந்த 
நடை நீண்டு நீண்டு, பல யோசனை தூரத்துக்கு என்‌ 
குழந்தையுடன்‌ இப்படியே நடந்து கொண்டிருக்க 
மாட்டோமா என்று ஏக்கம்‌ ஏற்பட்டது. 

திருமலாதேவியின்‌ முன்னே நின்று, செல்வனின்‌ 
கையாலேயே அவள்‌ முகத்தை நிமிர்த்தினேன்‌. 

“தேவி, இங்கிருந்து போர்முனைக்குத்‌ தினம்‌ தினம்‌ 
சேவகர்கள்‌ வந்து கொண்டுதானே இருந்தார்கள்‌ ? நமக்குச்‌ 
செல்வன்‌ பிறந்திருப்பதை ஏன்‌ சொல்லாமலேயே 
இருந்தாய்‌?” என்றேன்‌. 

திருமலாதேவி மெல்லிய குரலில்‌, “வெற்றி ஒன்றே 
குறிக்கோளாகக்‌ கொண்டு சக்ரவர்த்தி கடுமையான 
போரில்‌ ஈடுபட்டிருந்தர்கள்‌. அப்போது தங்கள்‌ 
கவனத்தைச்‌ சிதறடிக்கும்‌ எந்த விஷயத்தையும்‌ தெரிவிக்க 
வேண்டாமென்றுதான்‌ சொல்லவில்லை. மன்னிக்க 
வேண்டும்‌” என்றாள்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 83 


அனால்‌, உண்மை அதுவல்ல என்று ஊகித்தேன்‌. 
கிருஷ்ணா நதிக்கரையில்‌ அன்று இரவு நான்‌ அசை 
வெறிக்கு அளானதைச்‌ சுட்டிக்காட்டி, அதை நினைவு 
படுத்தி, என்னை வருத்தப்படுத்தக்கூடாது என்றுதான்‌ 
குழந்தை பிறந்ததைச்‌ சொல்லாமல்‌ இருந்திருக்கிறாள்‌. அந்த 
மென்மையான உள்ளம்‌ என்னுள்‌ நெகிழ்ச்சி உண்டாக்கவே, 
“திருமலாதேவி... என்றபடி அவளை நோக்கி ஓரடி 
முன்னே வைத்தேன்‌. 


அவள்‌ நாசூக்காக இரண்டடி பின்னுக்கு நகர்ந்து 
கொண்டாள்‌. ஒருமுறை ஏற்பட்ட 'தவறு' இன்னொரு 
முறையும்‌ ஏற்பட்டுவிடக்‌ கூடாதென்று, அவள்‌ 
வைராக்கியத்துடன்‌ இருப்பதை அறிந்து கொண்டேன்‌. 


“அக்காவைத்‌ தாங்கள்‌ அழைத்து வருவீர்கள்‌ என்று 
எதிராஜன்‌ என்னிடமும்‌ அம்மாவிடமும்‌ ரொம்ப 
நிச்சயமாகச்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தாரே? அழைத்து 
வரவில்லையா?” என்றாள்‌ அவள்‌. 


“அக்காவா?” என்றேன்‌. 


“சன்னாதேவியைச்‌ சொல்கிறாள்‌” என்றார்‌ என்‌ 
பின்னாலேயே வந்து நின்ற அம்மா. திரும்பிப்‌ 
பார்த்தபோது, அவருடன்‌ எதிராஜனும்‌ இருப்பதைக்‌ 
கண்டேன்‌. 

பீஜபூர்‌ போரின்போது பார்த்ததுதான்‌ எதிராஜனை, 
பிறகு பார்க்கவில்லை. சிகிச்சை கொடுத்த பிறகு அவனைத்‌ 
தலைநகருக்கு அனுப்பி வைத்துவிடும்படி. நிக்கோலஸிடம்‌ 
சொல்லியிருந்தேன்‌. இங்கே என்‌ அரண்மனையிலேயே 
தங்கியிருப்பான்‌ என்றோ, என்‌ அன்னையாருக்கும்‌ 
பத்தினிக்கும்‌ நெருக்கமானவனாக மாறி, எல்லா 
விஷயங்களையும்‌ சொல்லியிருப்பான்‌ என்றோ 
எதிர்பார்க்கவில்லை ! 


84 6 ரா.கி. ரங்கராஜன்‌ 


“செளக்கியமாக இருக்கிறாயா எதிராஜா?” என்று 
நலம்‌ விசாரித்தேன்‌. 

“தங்கள்‌ கிருபையில்‌ நன்றாகவே இருக்கிறேன்‌” என்ற 
எதிராஜன்‌, “யுத்த களத்திலிருந்து இங்கே வருபவர்களிட 
மெல்லாம்‌ விசாரித்துக்கொண்டு இருந்தேன்‌. சின்னாதேவி 
என்று யாரும்‌ தங்களுடன்‌ இல்லை என்று சொன்னார்கள்‌. 
ஏன்‌? நான்‌ சொன்ன இடத்தில்‌ என்‌ தங்கையைக்‌ 
கண்டுபிடிக்க முடியவில்லையா ?” 

நான்‌ பெருமூச்சு விட்டேன்‌. 

“கண்டுபிடிக்கவும்‌ முடிந்தது; பார்த்துப்‌ பேசவும்‌ 
முடிந்தது. ஆனால்‌, ஆசாரிய வெங்கட தாத்தையாவின்‌ 
அனுமதி இல்லாமல்‌ வர முடியாதென்று சொல்லி 
விட்டாள்‌ உன்‌ தங்கை. ஆசாரியர்‌ வடதேசத்தில்‌ 
எங்கேயோ ஊர்‌ ஊராகப்‌ போய்க்‌ கொண்டிருக்கிறார்‌” 
என்றேன்‌. 

“ஆசாரியரின்‌ அனுமதி முக்கியம்தான்‌” என்று 
எதிராஜன்‌ வருத்தத்துடன்‌ ஒப்புக்கொண்டான்‌. “நானும்‌ 
என்‌ தங்கையும்‌ ரொம்ப நெருக்கடியான இக்கட்டில்‌ 
மாட்டிக்‌ கொண்டிருந்தபோது எங்களைக்‌ காப்பாற்றியவர்‌ 
அவர்தான்‌. என்னைக்‌ காட்டிலும்‌ என்‌ தங்கை 
அதிகமாகவே அவரிடம்‌ கடமைப்பட்டிருக்கிறாள்‌. 
அனுமதி கொடுங்கள்‌ சக்ரவர்த்தி, நான்‌ வடக்கே ஒரு 
கிராமம்‌ விடாமல்‌ அவரைத்‌ தேடி அழைத்து வருகிறேன்‌” 
என்றான்‌. 

“அவசரப்பட வேண்டாம்‌'' என்று அம்மா 
சொன்னார்‌. “கொஞ்ச நாள்‌ பொறு. ஸ்ரீ வைஷ்ணவர்‌ 
களுக்கும்‌ சமண மதத்தவருக்கும்‌ இங்கே ஒரு விவாதம்‌ 
நடக்க ஏற்பாடாகியிருக்கிறது. அதற்குத்‌ தலைமை தாங்க 
வெங்கட தாத்தையா வரப்போகிறார்‌. அப்போது பேசிக்‌ 
கொள்ளலாம்‌”' என்று எதிராஜனிடம்‌ கூறிவிட்டு, 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 85 


என்னிடம்‌, “அதுவரை சின்னாதேவியை பத்திரமாக 
இருக்கும்படி பார்த்துக்‌ கொள்‌” என்றார்‌. 

நான்‌ மேற்கொண்டு பேசுமுன்‌ அரண்மனைக்கு 
வெளியே பெரும்‌ ஆரவாரம்‌ கேட்டது. “சக்ரவர்த்தி 
வாழ்க!" என்ற கோஷங்கள்‌ எனக்குப்‌ பழக்கம்தான்‌. 
ஆனால்‌ 

“இளவரசர்‌ வாழ்க !' என்ற கோஷத்தைக்‌ கேட்டு ஒரு 
விநாடி தகைத்து, மறுவிநாடி புரிந்து, குழந்தை 
திருமலையை அணைத்துக்கொண்டேன்‌. 

அமைச்சர்‌ கொண்டமராசு வந்து, “ஜனங்கள்‌ 
சக்ரவர்த்தியையும்‌ தேவியாரையும்‌ இளவரசரையும்‌ சேர்ந்து 
பார்க்கப்‌ பெரிதும்‌ ஆசைப்படுகிறார்கள்‌. இளவரசர்‌ 
பிறந்தது எல்லாருக்கும்‌ தெரியும்‌. ஆனால்‌, யாரும்‌ இன்னும்‌ 
அவரைப்‌ பார்க்கவில்லை !” என்றார்‌. 

ஒன்றரை வயதுக்‌ குழந்தையை “அவர்‌ இவர்‌' என்று 
அமைச்சர்‌ குறிப்பிட்டது வேடிக்கையாக இருந்தது. 
குடிசையில்‌ பிறந்தால்‌ குப்பனின்‌ மகன்‌ சுப்பன்‌. 'அவன்‌ 
இவன்‌.' அரண்மனையில்‌ பிறந்தால்‌ மன்னன்‌ மகன்‌ 
மன்னன்‌. “அவர்‌ இவர்‌." 

உப்பரிகைக்குச்‌ சென்று மக்களை நோக்கிக்‌ கையை 
வீசி அவர்களுடைய வாழ்த்தொலியை ஏற்றுக்‌ 
கொண்டேன்‌. குழந்தை திருமலையின்‌ கைகளைச்‌ சேர்த்துக்‌ 
குவித்து வணக்கம்‌ சொல்லும்படி சொன்னதும்‌ 
ஜனங்களின்‌ ஆனந்தத்‌ தாண்டவம்‌ உச்சநிலையை 
அடைந்தது. அந்த ஆனந்தத்தைக்‌ கண்டு குழந்தையின்‌ 
முகத்திலும்‌ மகிழ்ச்சி கூத்தாடியது. 

ஜனங்களின்‌ ஆசிகளையும்‌ வாழ்த்தையும்‌ பெற்றுக்‌ 
கொண்டு திரும்பியபோது, தர்பாரில்‌ ஏராளமான 
அமைச்சர்களும்‌ தளபதிகளும்‌ சிற்றரசர்களும்‌ 
அமரநாயகர்களும்‌ கூடியிருந்தார்கள்‌. என்னையும்‌ 


86 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


திருமலாதேவியையும்‌ வாழ்த்தி வணங்கி அவர்கள்‌ அளித்த 
பரிசுகள்‌ மலை மலையாக என்னருகே குவிந்தன. 
சட்டென்று என்‌ பார்வை நின்றது. 

விசுவநாதன்‌ ! 

அவனுடைய உடலில்‌ தென்பட்ட வீரத்தழும்புகளே 
அவனுக்குக்‌ கட்டியம்‌ கூறப்‌ போதுமானதாக இருந்தன. 
“என்ன ஆயிற்று, விசுவநாதா ?” என்று கேட்டேன்‌. 

“தங்கள்‌ அருளினால்‌ மதுரையில்‌ கடுமையான 
போருக்குப்‌ பிறகு நாகம நாயக்கரை வென்றேன்‌. 
சிறைப்படுத்தி அழைத்து வந்து காவல்‌ வைத்திருக்கிறேன்‌. 
அவருக்கு என்ன தண்டனை தரவேண்டும்‌ என்பதைத்‌ 
தங்களிடம்‌ தெரிந்து கொள்ளவே வந்திருக்கிறேன்‌”'' 
என்றான்‌ அந்த இளம்‌ தளபதி பணிவு நிறைந்த குரலில்‌. 

பிரமிப்பில்‌ நான்‌ பேச்சற்றுப்‌ போனேன்‌. 

“என்‌ தந்‌ைத' என்று அவன்‌ குறிப்பிடவேயில்லை. 
யாரோ ஒரு மூன்றாவது மனிதனை அன்னியனை 
எதிரியைக்‌ குறிப்பிடுவதுபோல, “நாகம நாயக்கர்‌' என்று 
சொன்னான்‌. மதுரையில்‌ தந்தையின்‌ கலகத்தை அடக்கிச்‌ 
சிறைப்பிடித்து வருவதாகச்‌ சொல்லி அவன்‌ புறப்பட்ட 
போது எனக்கு அவ்வளவாக நம்பிக்கை ஏற்படவில்லை. 
இப்போது உண்மையிலேயே அப்படியொரு சாதனையைச்‌ 
செய்திருக்றொன்‌ ! சாதனை அல்ல, தியாகம்‌! 

நான்‌ சக்ரவர்த்தி என்பதையும்‌ அவன்‌ ஒரு 
சிறுபடையின்‌ தளபதி என்பதையும்‌ மறந்து, “விசுவநாதா ! 
எப்பேர்ப்பட்ட வீரன்‌ நீ!” என்று கூறி அவனை மார்போடு 
தழுவிக்‌ கொண்டேன்‌. 

பின்னாலேயே வந்து நின்ற அமைச்சர்‌ மங்கராசய்யா, 
“சக்ரவர்த்தியிடம்‌ ஒரு விண்ணப்பம்‌” என்றார்‌. 


“சொல்லுங்கள்‌ !” என்றேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 87 


“சிறையில்‌ நாகம நாயக்கரைப்‌ பார்த்தேன்‌. தான்‌ 
சக்ரவர்த்திக்கு எதிராகக்‌ கலகம்‌ செய்யவேயில்லை 
என்கிறார்‌. புத்திரன்‌ விசுவநாதனிடம்‌ மதுரைச்‌ சமையை 
ஒப்படைக்க வேண்டுமென்றுதான்‌ அவர்‌ ஆசைப்பட்டார்‌ 
என்று தெரிகிறது. எப்படியானாலும்‌ சக்ரவர்த்தியிடம்‌ 
மன்னிப்புக்‌ கேட்பதாகச்‌ சொல்லச்‌ சொன்னார்‌” என்றார்‌. 

விசுவநாதனை உற்று நோக்கினேன்‌. தகப்பனுக்காக 
எந்தச்‌ சிபாரிசும்‌ செய்யாமல்‌ மெளனமாக நிற்கும்‌ 
அவனுடைய மனஉறுதி, விசுவாசம்‌ அதற்கு என்ன 
வெகுமதி அளிக்க வேண்டும்‌ என்று அந்த விநாடியே முடிவு 
செய்துவிடடேன்‌. 

“விசுவநாதா, உன்‌ தந்தையை விடுவித்து, மதுரைக்கு 
அழைத்துப்போய்‌ அவருடைய ஆசையை நிறைவேற்று!” 
என்றேன்‌. 

அவன்‌ திடுக்கிட்டான்‌. 

“என்ன சொல்கிறீர்கள்‌... சக்ரவர்த்தி?” 

“இன்று முதல்‌ மதுரைச்‌ சீமை உனக்கும்‌ உன்‌ 
சந்ததியாருக்கும்‌ சொந்தம்‌!” என்று அறிவித்தேன்‌. 
“விஜயநகர அரசின்‌ பிரதிநிதியாக - அனால்‌, சுதந்திரமாக 
நீ அங்கே ஆட்சி செய்யலாம்‌... 


“சக்ரவர்த்தி... நான்‌... நான்‌... 

“இதற்கு முற்றிலும்‌ தகுதியானவன்‌ தான்‌” என்று கூறி, 
என்‌ உடைவாளை எடுத்து அவன்‌ தலையின்‌ மீது வைத்து 
ஆசீர்வதித்தேன்‌. 

மங்கராசய்யாவை நோக்க, “அப்பாஜியிடம்‌ சொல்லி 
இதற்கான சாசனங்களைத்‌ தயாரித்துக்‌ கொடுக்கச்‌ 
சொல்லுங்கள்‌'' என்று கூறிவிடடு, இன்னமும்‌ 
தயங்கியபடியே நின்றிருந்த விசுவநூாதனைத்‌ தோளில்‌ 
தட்டித்‌ தைரியம்‌ கூறினேன்‌. “மதுரையை இன்னொரு 


88 + ரா.கி. ரங்கராஜன்‌ 

விஜயநகரமாகப்‌ பண்ணவேண்டியது உன்‌ பொறுப்பு. 
மண்ணுக்கு மழை மாதிரி, உனது நாயக்கர்‌ குலம்‌ 
தழைத்தோங்க உன்னுடைய ராஜ விசுவாசமே உரம்‌ 
கொடுக்கும்‌. போய்‌ வா” என்றேன்‌. 


சந்தோஷ அதிர்ச்சியுடன்‌ திரும்பியவனை, 
“கொஞ்சம்‌ இரு” என்று கூறி, சேவகனை அழைத்தேன்‌. 
“அதிகாரியிடம்‌ சொல்லி, மிக உயர்ந்ததாக ஓர்‌ உடை 
எடுத்து வரச்‌ சொல்லு” என்றேன்‌. 

ஒரு நாள்‌ அணிந்த உடையை மறுநாள்‌ 
அணியக்கூடாது என்பது விஜயநகர சக்ரவர்த்திகளின்‌ 
சம்பிரதாயம்‌. அன்றாடம்‌ புது ஆடைகள்‌ உடுத்த வேண்டும்‌. 
களைந்த ஆடைகளைப்‌ பெற்றுக்‌ கொள்வதற்காகவே ஓர்‌ 
அதிகாரி உண்டு. அவற்றைக்‌ குறித்துக்கொண்டு 
பத்திரமாகப்‌ பாதுகாத்து வைத்துக்கொள்வார்‌. 
வெளிதேசங்களிலிருந்து தூதர்களோ, வர்த்தகர்களோ, 
பண்டிதர்களோ விஜயநகரத்துக்கு வந்தால்‌ அவர்களுக்கு 
அந்த உடைகளைக்‌ கொடுப்போம்‌. மிக விலையுயர்ந்த 
உடைகள்‌ என்பதாலும்‌, சக்ரவர்த்தியே ஒருமுறை 
அணிந்தது என்பதாலும்‌ அவற்றைப்‌ பெருமையுடன்‌ வாங்கி 
அணிந்து கொள்வார்கள்‌. 


அந்த வழக்கப்படி அதிகாரி எடுத்து வந்து தந்த 
அங்கியை விசுவநாதனுக்குப்‌ போர்த்தினேன்‌. தங்க 
வெள்ளிச்‌ சரிகைகளுடன்‌, வெண்‌ முத்துக்கள்‌ பதித்த அங்கி, 
பயபக்தியுடன்‌ என்னை வணங்கிவிடடு விசுவநாதன்‌ 
திரும்பிச்‌ சென்றான்‌. 

நான்‌ உயிருடன்‌ இருந்து பார்க்கப்‌ போகிறேனோ 
இல்லையோ, இவனுடைய ஆட்சியில்‌, பழம்‌: பெருமை 
பெற்ற மதுரைச்‌ சீமை, கீர்த்திமிக்க ஒரு புதிய குலத்தை 
ஆரம்பிக்கப்‌ போகிறது என்பது மட்டும்‌ நிச்சயமாகத்‌ 
தெரிந்தது. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 89 


அம்மா ஒவ்வொரு பணிப்பெண்ணுக்கும்‌ ஏதாவது 
பரிசு கொடுத்துக்‌ கொண்டே வந்தார்‌. 


காயத்ரியை வெகுநேரமாகக்‌ காணவில்லை என்று 
என்பது அப்போதுதான்‌ ஞாபகம்‌ வந்தது. “அம்மா, காயத்ரி 
எங்கே?” என்று கேடடேன்‌. 


“இப்போதெல்லாம்‌ அவள்‌ பாதி நேரம்‌ மாதங்க 
பர்வதத்தில்‌ திரிந்து கொண்டிருக்கிறாள்‌” என்றார்‌ அம்மா. 


“மூலிகை தேடுகிறாள்‌ போலிருக்கிறது” என்றேன்‌. 


“அங்கே ஏது மூலிகை? குகை இடுக்குகளில்‌ புதையல்‌ 
இருப்பதாகச்‌ சில கிறுக்கர்கள்‌ அலைவதுண்டு. இவளும்‌ 
அப்படித்தானோ என்னவோ... 


“சரி, பாதி நேரம்‌ அங்கே; மீதி நேரம்‌?" என்றேன்‌. 


“அரண்மனை நூலகத்தில்‌ பழைய ஓலைச்சுவடிகளை 
ஆராய்ந்து கொண்டிருக்கிறாள்‌. குமார கம்பணரின்‌ பத்தினி 
கங்காதேவி “மதுரா விஜயம்‌' எழுதிய மாதிரி இவளும்‌ 
ஏதாவது காவியம்‌ இயற்றப்‌ போகிறாளோ என்னவோ? 
மொத்தத்தில்‌ மர்மமான பெண்‌ !” என்றார்‌ அம்மா. 


காயத்ரியை மர்மமான பெண்‌ என்று நான்‌ 
ஒருவன்தான்‌ இதுவரை சொல்லிக்‌ கொண்டிருந்தேன்‌. 
இப்போது அம்மா! 


“பாலகிருஷ்ணர்‌ கோயிலில்‌ அபிஷேக ஆராதனை 
களுக்கு வருவதாக வேண்டிக்‌ கொண்டிருக்கிறேன்‌. 
அதையும்‌ முடித்து விடடால்‌, பிறகு காலை 
நீட்டிக்கொண்டு படுத்துக்‌ கொள்வேன்‌'' என்றார்‌ 
அன்னையார்‌. 


“அப்படியானால்‌ இப்போதே புறப்படலாம்‌” 
என்றார்‌ அப்பாஜி. 


90 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


சிற்பச்‌ சிறப்பும்‌ பக்தர்‌ கூடடமும்‌ கொண்ட பல 
புதிய ஆலயங்கள்‌ விஜயநகரத்தில்‌ இருக்க, அவ்வளவாகப்‌ 
பிரபலமில்லாத இந்தப்‌ பழைய கோயிலை ஏன்‌ அம்மா 
தேர்ந்தெடுத்தார்‌ என்று எனக்குப்‌ புரியவில்லை. 

சந்நிதியில்‌, மடியில்‌ குழந்தையுடன்‌ தரையில்‌ நான்‌ 
அமர்ந்திருந்தேன்‌. அருகில்‌ என்‌ அன்னையும்‌ பின்னால்‌ 
இருமலாதேவியும்‌ உட்கார்ந்திருந்தார்கள்‌. இன்னொரு 
வரிசையில்‌ பிரதானிகள்‌ அமர்ந்திருந்தனர்‌. 

பாலகிருஷ்ண விக்ரைகத்துக்குப்‌ பால்‌ அபிஷேகமும்‌ 
தேன்‌ அபிஷேகமும்‌ பன்னீர்‌ அபிஷேகமும்‌ குடம்‌ 
குடமாகச்‌ செய்யப்பட்டன. மலர்களின்‌ மணமும்‌, 
மணிகளின்‌ நாதமும்‌, அர்ச்சகர்களின்‌ மந்திரகோஷமும்‌ 
கலந்து ஒரு விநோதமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. 

அம்மா என்னிடம்‌ தாழ்ந்த குரலில்‌, “கிருஷ்ணா, 
அபிஷேகம்‌ செய்யப்படுகிற விக்ரெகத்தைப்‌ பார்த்தாயா?” 
என்றார்‌. 

பார்த்தேன்‌. ஒரு விசேஷமும்‌ தெரியவில்லை. 
“என்னம்மா அதிலே?” 

“அது அசல்‌ விக்கிரகமல்ல... என்றார்‌ அம்மா. 

“என்னது!” என்று திடுக்கிட்டேன்‌. 


“ஒரு காலத்தில்‌ சீரும்‌ சிறப்புமாக இருந்த கோயில்‌ 
இது. கலிங்கத்துக்‌ கஜபதிகள்‌ படையெடுத்து நமது 
ராஜ்யத்தைத்‌ தோற்கடித்தபோது, இந்தக்‌ கோயிலில்‌ இருந்த 
அழகான பாலகிருஷ்ணர்‌ விக்கிரகத்தை எடுத்துப்‌ 
போய்விட்டார்கள்‌. கர்ப்பக்கிருஹம்‌ மூளியாக இருக்கக்‌ 
கூடாதென்பதால்‌ இங்கே வேறொரு விக்கிரகத்தைப்‌ 
பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வருகிறார்கள்‌...” 

ஆச்சரியத்துடன்‌ விக்கிரகத்தைப்‌ பார்த்தேன்‌. 
அபிஷேகத்துக்காக வேண்டி வஸ்திரங்களோ நகைகளோ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 91 


இல்லாமல்‌ திறந்த மேனியாக இருந்தது. கோயிலின்‌ 
புராதனத்‌ தன்மையோடு ஒப்பிட்டால்‌ விக்கிரகம்‌ புதியது 
போலத்தான்‌ தோன்றியது. 

“அசல்‌ விக்ரகம்‌ இப்போது எங்கே இருக்கிறது... ?” 
என்று கேட்டேன்‌. 

“உதயகிரியில்‌... 

“உதயகிரியா ! கலிங்கத்துப்‌ பிரதாபருத்ர கஜபதியின்‌ 
ஆட்சியில்‌ அல்லவா அது இருக்கிறது?” 

“ஆமாம்‌. அதை நீ கைப்பற்றி எடுத்து வந்து மறுபடி 
இங்கே பிரதிஷ்டை செய்ய வேண்டும்‌. அந்தக்‌ காடசியைக்‌ 
கண்ட பிறகு நான்‌ நிம்மதியாகக்‌ கண்‌ மூடுவேன்‌” என்றார்‌ 
அன்னை. 


டணால்‌ டணால்‌ என்று கண்டாமணிகள்‌ ஒலித்தன. 


அடுத்த நாள்‌ மந்திராலோசனைக்‌ கூட்டத்தின்‌ 
போது, உதயகிரியைப்‌ பற்றி நான்‌ சொன்னதும்‌ ஏகப்பட்ட 
எதிர்ப்பு ! 

முதல்‌ எதிர்ப்பு அப்பாஜியிடமிருந்து வந்தது. 

“தங்கள்‌ அன்னையாரின்‌ அசை நியாயமானதுதான்‌. 
ஆனால்‌, உதயகிரி கோட்டையைக்‌ கைப்பற்ற 
வேண்டுமானால்‌ பிரதாப ருத்ர கஜபதியுடன்‌ நாம்‌ மோத 
வேண்டியிருக்கும்‌. இப்போதுதான்‌ மாபெரும்‌ போர்களை 
முடித்துக்கொண்டு வந்திருக்கிறோம்‌. சேனை மொத்தமும்‌ 
களைத்திருக்கிறது. அதற்குள்‌ இன்னொரு யுத்தமா? 
வாளைக்‌ கையிலெடுக்கக்கூட எந்தப்‌ போர்வீரனும்‌ 
முன்வரமாட்டான்‌ !” என்றார்‌. 

பாமனி சுல்தான்களுடன்‌ யுத்தம்‌ செய்து 
வெற்றிவாகை சூடிய தளபதி ராமலிங்க நாயுடுகூட, 
“இதிலே இன்னொரு ஆபத்தும்‌ இருக்கிறது, சக்ரவர்த்தி. 
பாமனி சுல்தான்கள்‌ முற்றிலும்‌ அழிந்து ஒழிந்து 


92 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


விடவில்லை. சந்தர்ப்பம்‌ வரடடுமென்று காத்திருக்கிறார்‌ 
கள்‌. உதயகிரி படையெடுப்புக்காக நாம்‌ கிழக்குக்‌ 
கடற்கரைப்‌ பகுதிக்குச்‌ சென்றிருக்கும்‌ சமயத்தில்‌ இந்தச்‌ 
சுல்தான்கள்‌ ஒன்று சேர்ந்து, வேறு பக்கமாக நமது 
சாம்ராஜ்யத்துக்குள்‌ நுழைந்து, இழந்த பிரதேசங்களைப்‌ 
பிடிக்கப்‌ பார்ப்பார்கள்‌. ராயசூரேகூட நம்‌ கையை விடடுப்‌ 
போகக்கூடிய அபாயம்‌ நேரிடும்‌” என்று எச்சரித்தார்‌. 

“குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும்‌” என்று குரல்‌ 
கேடடது. 

தர்பார்‌ வாசலில்‌ காயத்ரி நின்றிருந்தாள்‌. 

எனக்குக்‌ கோபம்‌ வந்தது. “மன்னிக்க வேண்டும்‌ 
என்ற ஒரு சொல்லைப்‌ போடடுவிட்டால்‌, எந்த 
இடத்திலும்‌ எந்தச்‌ சந்தர்ப்பத்திலும்‌ குறுக்கடலாம்‌ என்று 
நீ எண்ணியிருக்கிறாய்‌! போ வெளியே!” என்று 
கடுகடுத்தேன்‌. 

“இதை மட்டும்‌ சக்ரவர்த்தி பார்த்தால்‌ போதும்‌” 
என்று சொன்னவள்‌ என்‌ முன்னே ஓலைச்சுவடிகள்‌ 
நிறைந்த ஒரு கட்டை வைத்துவிட்டுத்‌ திரும்பிவிட்டாள்‌. 


என்ன ஓலைச்சுவடி இது! இதற்குள்‌ என்ன விஷயம்‌ 
இருக்கிறது? எதற்காக காயத்ரி இதைக்‌ கொடுத்துவிட்டுப்‌ 
போகிறாள்‌? எதுவும்‌ புரியாமல்‌ நான்‌ அமைச்சர்களின்‌ 
முகத்தைப்‌ பார்த்தேன்‌. அமைச்சர்கள்‌ என்‌ முகத்தைப்‌ 
பார்த்தார்கள்‌. 

“இந்தப்‌ பெண்‌ சுத்த அதிகப்பிரசங்கி!' என்று 
கோபத்துடன்‌ திட்டினார்‌ அப்பாஜி. 

அமைச்சர்‌ நாடெண்டல கோபமந்திரி அதைக்‌ 
கையிலெடுத்து, கட்டை அவிழ்த்தார்‌. முதல்‌ ஓலையைப்‌ 
பார்த்ததும்‌, “சம்ஸ்கிருதத்தில்‌ எழுதியிருக்கிறது. கடகராஜ 
வம்சாவளி என்று. தலைப்பு போடடிருக்கிறது” என்றார்‌. 

எல்லோருமே அவலுடன்‌ நிமிர்ந்து உட்கார்ந்தோம்‌. 

“கடக ராஜ வம்சம்‌' என்பது கலிங்கத்து கஜபதி 
மன்னர்களைப்‌ பற்றிய வரலாறு என்று எங்களால்‌ ஊகிக்க 
முடிந்தது. 

கோபமந்திரி சொன்னார்‌: “கலிங்க மன்னர்களின்‌ 
வரலாறு மூன்று மொழிகளில்‌ எழுதப்படடிருப்பதாகக்‌ 
கேள்விப்பட்டி ருக்கிறேன்‌. ஒரிய மொழியில்‌ உள்ள நூலின்‌ 
பெயர்‌ மத்தள பஞ்சி... 

“அதென்ன நூதனமான பெயர்‌?” என்று நான்‌ 
குறுக்கிடடேன்‌. 

“பஞ்சி என்றால்‌ பனையோலை. பூரி எனப்படுகிற 
ஜகன்னாத க்ஷேத்திரத்தில்‌ அந்தக்‌ கோயிலின்‌ வரலாறு, 


94 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


வழிபாட்டு முறைகள்‌, வரவு செலவுக்‌ கணக்குகள்‌, 
ஆலயத்தின்‌ தர்மகர்த்தாக்களாக இருந்துவரும்‌ கஜபதி 
மன்னர்களைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ இப்படிக்‌ 


கணக்கிலடங்காத தகவல்கள்‌ அந்தப்‌ பனையோலைச்‌ 
சுவடிகளில்‌ இருக்கின்றன.” 


“பஞ்சி சரி. மத்தளம்‌?” என்றேன்‌. 


“அந்தச்‌ சுவடிகளைப்‌ பெரிய பெரிய கட்டாகக்‌ 
கட்டிச்‌ சுருட்டி அந்த ஆலயத்தில்‌ வைத்திருக்கிறார்கள்‌. 
பார்ப்பதற்கு மத்தளம்‌ போல இருப்பதால்‌ மத்தள பஞ்சி 
என்று பெயர்‌ ஏற்பட்டிருக்கிறது. அனால்‌, அந்த நூல்‌ 
பிரம்மாண்டமானது. ஜகன்னாதர்‌ ஆலயத்திலிருந்து 
வெளியே எடுத்து வர முடியாது. அதிலிருந்து நகல்‌ 
எடுக்கவும்‌ கூடாது” என்ற கோபமந்திரி, “கலிங்கத்து 
மன்னர்களைப்‌ பற்றிய இன்னொரு வரலாறு தெலுங்கு 
மொழியில்‌ இருப்பதாகக்‌ கேள்வி. “ஜகன்னாதம்‌ கைஃபியத்‌' 
என்று பெயர்‌. அனால்‌, அது எங்கே இருக்கிறதென்று 
யாருக்கும்‌ தெரியாது. மூன்றாவது நூல்‌, சம்ஸ்கிருதத்தில்‌ 
உள்ள 'கடகராஜ வம்சாவளி' அதன்‌ நகல்‌ நமது 
அரண்மனை நூலகத்தில்‌ இருந்திருக்கிறது. அதைத்தான்‌ 
இந்தப்‌ பெண்‌ காயத்ரி கொண்டு வந்து தந்துவிட்டுப்‌ 
போகிறாள்‌” என்று தெரிவித்தார்‌. 


அப்பாஜி பொறுமை இழந்துகொண்டு இருந்தார்‌. 

“அந்த வேலைக்காரப்‌ பெண்‌ எப்போதுமே 
ரகசியமாய்‌ ஏதாவது செய்து கொண்டிருக்கிறாள்‌. 
இப்போது இந்தக்‌ காரியத்துக்கு என்ன அர்த்தம்‌?” 
என்றார்‌. 

நாடெண்டல கோபமந்திரி அவருடைய எரிச்சலைக்‌ 
கவனிக்காமல்‌, ஓலைச்‌ சுவடிகளை மேலோடு பார்த்துப்‌ 
புரட்டிக்‌ கொண்டிருந்தார்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 95 


“இதில்‌ என்னென்ன விஷயம்‌ இருக்கிறது? 
சொல்லுங்கள்‌" என்றேன்‌. காயத்ரி நூலகத்தில்‌ ஆராய்ச்சி 
நடத்துகிறாளென்று அன்னை சொன்னது ஞாபகம்‌ வந்தது. 


அப்பாஜிக்கு அது பிடிக்கவில்லை. “உதயகிரி மீது 
படையெடுப்பது பற்றி யோசிப்பதற்காக நாம்‌ 
கூடியிருக்கிறோம்‌.அதற்கும்‌ இந்த நூலுக்கும்‌ என்ன 
சம்பந்தம்‌ இருக்கமுடியும்‌?” என்றார்‌. 

எனக்குக்‌ கோபம்‌ வந்தது. காயத்ரி எது செய்தாலும்‌ 
அது தப்பாகத்தான்‌ இருக்கும்‌ என்று சந்தேகப்படுகிறார்‌ 
அப்பாஜி. நானோ, காயத்ரி எது செய்தாலும்‌ அதில்‌ ஒரு 
நல்ல நோக்கம்‌ இருக்கும்‌ என்று நினைக்கிறேன்‌. 

“ஏதாவது சம்பந்தமில்லாமல்‌ இருக்காது. நீங்கள்‌ 
பாருங்கள்‌ கோபண்ணா” என்றேன்‌. 

“வரிக்கு வரி சொல்லிக்‌ கொண்டிருந்தால்‌ நீண்ட 
நேரமாகும்‌. அங்கங்கே பார்த்துச்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்கிறேன்‌” என்றார்‌ கோபமந்திரி. எல்லோருமே அவர்‌ 
சொல்வதைக்‌ கேடக அவலாக இருந்ததால்‌ அப்பாஜியும்‌ 
வேண்டாவெறுப்பாக உட்கார்ந்திருக்க வேண்டியதாயிற்று. 

“கலிங்க ராஜவம்சம்‌ என்பது முதலில்‌ கங்க 
ராஜவம்சமாகத்தான்‌ இருந்தது. வட கிழக்குக்‌ கடற்கரையில்‌ 
வங்காளம்‌ வரையில்‌ அவர்கள்‌ ராஜ்யம்‌ பரவியிருந்தது. 
அந்த அரசின்‌ கடைசி மன்னராக இருந்த பானுதேவருக்குக்‌ 
குழந்தை இல்லை. அவர்‌ ஜகன்னாதப்‌ பெருமானை 
மனமுருகி வேண்ட, 'விமலர்‌ என்ற கோயில்‌ வாசலில்‌ ஒரு 
குழந்தை இருக்கிறது, போய்ப்‌ பார்‌' என்று சுவாமி 
கட்டளையிட்டார்‌. அதன்படி போய்ப்‌ பார்த்தபோது ஒரு 
குழந்தை இருந்தது. அந்தக்‌ குழந்தைக்குக்‌ கபிலேசுவரர்‌ 
என்று பெயர்சூட்டித்‌ தனது வாரிசாக மகுடம்‌ சூட்டினார்‌ 
பானுதேவர்‌.” அமைச்சர்‌ கோபமந்திரி இந்த இடத்தில்‌ 
சிறிது நிறுத்தி, கேலியாகச்‌ சிரித்தார்‌. 


96 $ ரா.கி. ரங்கராஜன்‌ 


“என்ன நாடெண்டலகாரு ?” என்றேன்‌. 


“ஒன்றுமில்லை. இந்த நூலில்தான்‌ இப்படி 
- இருக்கிறது. அனால்‌, ஜனங்கள்‌ பேசிக்கொள்வது வேறு. 
கபிலேசுவர தேவர்‌ தாழ்ந்த குடிப்பிறப்பைச்‌ சேர்ந்தவர்‌ 
என்றும்‌, ஏதேதோ தந்திரங்கள்‌ செய்து அரசைக்‌ 
கைப்பற்றினார்‌ என்றும்‌, அதை மறைப்பதற்காக இப்படிக்‌ 
கதை கடடி விடடாரென்றும்‌ சொல்வதுண்டு.” 


அமைச்சர்‌ இப்படிச்‌ சொன்னவுடன்‌ எனக்கும்‌ என்‌ 
பிறப்பு ஞாபகம்‌ வந்தது. தீவட்டி தூக்கிய்‌ வேலைக்காரி 
யொருத்தியின்‌ மகன்தானே நானும்‌! 


“குடியாவது பிறப்பாவது! கபிலேசுவர தேவர்‌ 
மிகச்சிறந்த மன்னராகத்‌ திகழ்ந்தார்‌ என்று நான்‌ 
கேள்விப்படடிருக்கிறேன்‌” என்றேன்‌. 


என்‌ குரலில்‌ திடீரெனக்‌ கடுமை ஏறியது ஏன்‌ என்று 
கோபமந்திரிக்கு விளங்கவில்லை. திகைப்பை மறைத்துக்‌ 
கொண்டு தொடர்ந்தார்‌: 

“கலிங்கத்து மன்னர்களுக்குப்‌ போர்தான்‌ வாழ்க்கை 
என்று இருந்து வந்திருக்கிறது. ஒரு பக்கம்‌ பாமனி 
சுல்தான்௧ளுடன்‌ போர்‌. இன்னொரு பக்கம்‌ வங்காள 
சுல்தானுடன்‌ போர்‌ பிறகு, ராஜமகேந்திரவர்மத்தில்‌ உள்ள 
ரெடடிமார்களுடன்‌ யுத்தம்‌. என்றாலும்‌, நம்மோடு 
நெடுங்காலம்‌ நடபாகத்தான்‌ இருந்தார்கள்‌. ஒரு முறை, 
கஜபதி குடும்பத்தில்‌ ஒருவருக்கு விஜயநகர ராஜகுமாரி 
ஒருத்தியைக்‌ கல்யாணம்‌ செய்து தரும்படி கேட்டார்கள்‌. 
இவர்கள்‌ மறுத்துவிடடார்கள்‌. அதிலிருந்துதான்‌ விரோதம்‌ 
ஆரம்பமாயிற்று.” 

நான்‌ திகைத்தேன்‌. “எதற்காக நம்மவர்கள்‌ 


மறுத்தார்கள்‌ 2? அவர்களும்‌ அரச குலம்‌, இவர்களும்‌ அரச 
குலம்‌.” 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 97 


“இருக்கலாம்‌. ஆனால்‌, பூரி ஜகன்னாதர்‌ ரதயாத்திரை 
வரும்போது, கையில்‌ துடைப்பம்‌ எடுத்து வீதியைக்‌ 
கூட்டுவது கஜபதி மன்னர்களின்‌ வழக்கம்‌. கோயிலின்‌ 
தர்மகர்த்தா என்ற முறையில்‌ பெருமையுடன்‌ அதை ஒரு 
திருப்பணியாகச்‌ செய்தார்கள்‌. அனால்‌, கஜபதிகளே 
துப்புரவுத்‌ தொழிலாளர்‌ வகுப்பைச்‌ சேர்ந்தவர்கள்தான்‌ 
என்று சிலர்‌ திரித்துச்‌ சொல்லி விட்டார்கள்‌. அதனால்‌ 
விஜயநகர ராஜ குடும்பம்‌ அவர்களுடன்‌ சம்பந்தம்‌ 
கொள்ள மறுத்துவிட்டது.” 

“மறுபடியும்‌ மறுபடியும்‌ இந்தச்‌ சாதிச்‌ சனியன்‌ 
தான்‌!” என்று நான்‌ சலித்துக்‌ கொண்டேன்‌. 

பழமைவாதியான அப்பாஜி, “சக்ரவர்த்தி 
அப்படியெல்லாம்‌ தப்பாக எடை போடக்கூடாது. 
சாதிமுறைகள்‌ ஒரு நல்ல நோக்கத்துடன்தான்‌ ஏற்பட்டிருக்‌ 
கின்றன” என்றார்‌. 

அமைச்சர்‌ மங்கராசய்யா ஒரு சமாதான விரும்பி. 
விவாதத்தில்‌ வெப்பம்‌ ஏற்படுவதைத்‌ தடுப்பதற்காக, “அந்த 
விவாதமெல்லாம்‌ இப்போது எதற்கு? இந்தச்‌ சுவடியில்‌ 
மேற்கொண்டு .என்னென்ன விவரம்‌ இருக்கிறதென்பதைச்‌ 
சக்கரம்‌ சொல்லுங்கள்‌. நாம்‌ அடுத்த நடவடிக்கைக்குப்‌ 
போகலாம்‌” என்றார்‌. 

“திரும்பத்‌ இரும்பக்‌ கஜபதிகளுக்கும்‌ நமக்கும்‌ நடந்த 
போர்களைப்‌ பற்றித்தான்‌ இருக்கிறது. கசப்பான உண்மை 
என்னவென்றால்‌, கலிங்கத்திடம்‌ நாம்‌ பல முறை அடி 
வாங்கியிருக்கிறோம்‌. நமது பிரதேசங்கள்‌ பலவற்றை 
அவர்கள்‌ பறித்துப்‌ போயிருக்கிறார்கள்‌. அப்படிப்‌ 
பறிபோன பிரதேசங்களில்‌ ஒன்று இந்த உதயகிரி” என்றார்‌ 
கோபமந்திரி. 


நான்‌ அப்பாஜியைப்‌ பார்த்துப்‌ புன்னகை செய்து, 
“பார்த்தீர்களா, மகாபிரதானி? நமக்குச்‌ சொந்தமான 


98 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


உதயகிரியை நாம்‌ திரும்பக்‌ கைப்பற்றுவது நியாயம்‌ என்று 
தெரிகிறது. அதை நாம்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌ 
என்றுதான்‌ காயத்ரி இந்தச்‌ சரித்திரத்தைக்‌ கொண்டு வந்து 
தந்திருக்கிறாள்‌” என்றேன்‌. 

“இந்தச்‌ சரித்திரமெல்லாம்‌ நமக்குத்‌ தெரிந்ததுதான்‌. 
ஒரு பணிப்பெண்‌ வந்து சொல்ல வேண்டிய 
தேவையில்லை” என்றார்‌ அப்பாஜி. “கஜபதியைத்‌ 
தோற்கடித்து உதயகிரியைக்‌ கைப்பற்ற வேண்டும்‌ என்று 
தங்கள்‌ அன்னையார்‌ சொன்னால்‌ அர்த்தமிருக்றைது. 
இந்தப்‌ பெண்ணுக்கு என்ன வந்தது? அவர்கள்‌ மீது 
இவளுக்கு என்னவோ விரோதம்‌. குரோதம்‌.” 

“அப்பாஜி. இதே தாங்கள்‌, இதே காயத்ரியை, 
கலிங்கத்தின்‌ உளவாளியாக இருப்பாளோ என்று ஒரு 
முறை சந்தேகம்‌ தெரிவித்ததும்‌ உண்டு” என்று நான்‌ 
ஞாபகப்படுத்தியதும்‌ அப்பாஜி முகத்தைத்‌ திருப்பிக்‌ 
கொண்டார்‌. 

“அட, இதென்ன?” என்றார்‌ அமைச்சர்‌ கோபமந்திரி. 
“கடக ராஜ வம்சாவளி நூலுடன்‌ இன்னொரு சுவடியும்‌ 
இருக்கிறதே?” 

மறுபடியும்‌ அவரையே பரபரப்புடன்‌ பார்த்தோம்‌. 


சற்று நேரம்‌ மெளனமாக அந்தச்‌ சுவடிகளையே 
ஒவ்வொன்றாகப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌ அமைச்சர்‌. 
அப்படி என்னதான்‌ அதில்‌ இருக்கிறது என்பதை அறிந்து 
கொள்ளும்‌ ஆவலுடன்‌ நான்‌ அவர்‌ பக்கமாகத்‌ திரும்பி 
எட்டிப்‌ பார்த்தேன்‌. 

“நாடெண்டலகாரு, இது தெலுங்கில்‌ அல்லவா 
எழுதப்படடிருக்கிறது?” என்றேன்‌. அதுவரையில்‌ அவர்‌ 
வாசித்துக்‌ கொண்டிருந்தது சம்ஸ்கிருத நூலை. இது 
தெலுங்கில்‌ இருந்தது. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ 4 99 


“ஆம்‌. தெலுங்குதான்‌. ஏனெனில்‌, இது தங்கள்‌ 
முன்னோர்களில்‌ ஒருவரான சாளுவ நரசிம்ம சக்ரவர்த்தி 
தன்‌ கையாலேயே எழுதியிருக்கிற விகிதம்‌'' என்றார்‌ 
கோபமந்திரி. 


“என்னது! சாளுவ நரசிம்மர்‌ எழுதியதா? எப்படிச்‌ 
சொல்கிறீர்கள்‌ ?” என்று அப்பாஜி அந்த ஓலைச்சுவடியைப்‌ 
பறிக்காத குறையாகக்‌ கோபமந்திரியின்‌ கையிலிருந்து 
வாங்கிப்‌ பார்த்தார்‌. “ஆமாம்‌, ராஜமுத்திரை இருக்கிறது. 
அவருடையது தான்‌” என்று ஒப்புக்கொண்டார்‌. 


“மூதலில்‌ அதில்‌ என்ன எழுதியிருக்கிறார்‌ என்பதைப்‌ 
பாருங்கள்‌. தெலுங்கில்‌ தானே இருக்கிறது? நீங்களே 
படியுங்கள்‌, அப்பாஜி" என்றேன்‌ நான்‌ சற்றே சினத்துடன்‌. 
ஆளுக்கு அள்‌ குழப்பிக்‌ கொண்டிருப்பது எனக்குக்‌ 
கொஞ்சமும்‌ பிடிக்கவில்லை. 


“எனக்குப்‌ பின்னால்‌ வரக்கூடிய விஜயநகர 
சக்ரவர்த்திகளுக்கு, சாளுவ நரசிம்மனாகிய நான்‌ 
எழுதிக்கொள்ளும்‌ வேண்டுகோள்‌'' என்று படித்துச்‌ 
சொல்லலானார்‌ அப்பாஜி. “காலம்‌ காலமாக உதயகிரி 
ராஜ்யம்‌ விஜய நகரத்துக்குச்‌ சொந்தமாக இருந்து 
வந்திருக்கிறது. அதை இன்று இழந்திருக்கிறேன்‌. கலிங்கத்து 
மன்னனான புருஷோத்தம கஜபதி விஜயநகரத்துக்குள்‌ 
புகுந்து சூறையாடிவிடடுச்‌ சென்றிருக்கிறான்‌. திரும்பிப்‌ 
போகும்போது வழியில்‌ .உதயகிரியைப்‌ பிடித்துக்கொண்டு 
விடடான்‌. நான்‌ உதயகிரியைப்‌ பறிகொடுத்ததன்‌ மூலம்‌ 
நமது பேரரசுக்குத்‌ தீராத அவமானத்தைத்‌ தேடிக்‌ 
கொடுத்து விடடேன்‌. இனிமேல்‌ என்னால்‌ அவனுடன்‌ 
போராட இயலாது. அதற்கு வயதும்‌ இல்லை. வசதியும்‌ 
இல்லை. விஜயநகரம்‌ இழந்த தன்மானத்தையும்‌ 
உதயகிரியையும்‌ திரும்பப்‌ பெற வேண்டியது எதிர்கால 
சக்ரவர்த்திகளுடைய பொறுப்பாகும்‌. குறிப்பாக, இங்கே 


100 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


பாலகிருஷ்ணர்‌ கோயிலிலிருந்து கஜபதி எடுத்துப்‌ 
போயிருக்கும்‌ விக்கிரகத்தை மீட்டு எடுத்து வந்து 
பழையபடி, பிரதிஷ்டை செய்ய வேண்டும்‌. அப்படிச்‌ 
செய்தால்தான்‌ என்‌ அன்மா சாந்தி அடையும்‌. 
விஜயநகரத்தின்‌ கெளரவம்‌ காக்கப்படும்‌.” 

படித்து முடித்த பின்‌, “அடியில்‌ சாளுவ நரசிம்மர்‌ 
கையொப்பமிட்டு முத்திரையும்‌ வைத்திருக்கிறார்‌” என்றார்‌ 
அப்பாஜி. 

தளபதி ராமலிங்க நாயுடு உற்சாகமடைந்தார்‌ 
உதயகிரி படையெடுப்பைப்‌ பற்றிச்‌ சற்றுமுன்‌ ஆட்சேபம்‌ 
தெரிவித்தவர்‌, இப்போது, “பாலகிருஷ்ணர்‌ விக்கிரகத்தைத்‌ 
திரும்ப எடுத்து வரவேண்டும்‌ என்று ஏற்கெனவே பெரிய 
ராணி விருப்பம்‌ தெரிவித்தார்‌. இப்போது சாளுவ நரசிம்ம 
சக்ரவர்த்தியின்‌ அணையும்‌ கிடைத்துவிட்டது” என்றார்‌. 

அவரை ஆதரிப்பதா, ஆடசேபிப்பதா என்று 
அப்பாஜி யோசித்துக்‌ கொண்டிருந்த சமயம்‌, குழந்தை 
திருமலையை எடுத்துக்‌ கொண்டு மறுபடி உள்ளே வந்தாள்‌ 
காயத்ரி. “அப்பா அப்பா என்று அழுகிறாராம்‌ இளவரசர்‌. 
சக்ரவர்த்தியிடம்‌ கொஞ்ச நேரம்‌ விடடு வைக்கும்படி 
தேவியார்‌ சொன்னார்‌ என்றவள்‌, திருமலையை என்‌ 
மடியில்‌ விட்டுவிட்டுத்‌ திரும்பினாள்‌. 

“நில்‌ பெண்ணே!” என்று ஓர்‌ அதட்டல்‌ போட்டார்‌ 
அப்பாஜி. “இந்த ஓலைச்‌ சுவடிகளை எதற்காகத்‌ தேடி 
எடுத்து வந்து எங்களிடம்‌ கொடுத்தாய்‌?” 

“தேடி எடுக்கவில்லை, மகாபிரதானி. தானாகக்‌ 
கிடைத்தது” என்று பதிலளித்தாள்‌ காயத்ரி. “நூலகத்தில்‌ 
உள்ள நூல்களைச்‌ சுத்தமாகத்‌ தொகுத்து வைக்கும்படி 
பெரிய ராணி கட்டளையிட்டிருந்தார்‌. அது எனக்குப்‌ 
பிடித்தமான பொழுது போக்காகவும்‌ இருந்தது. அந்த 
அலுவலின்‌ போது இந்த இரண்டு ஒலைச்சுவடிகளையும்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 101 


பார்த்தேன்‌. பெரிய ராணி உதயகிரியில்‌ உள்ள 
பாலகிருஷ்ணர்‌ விக்கிரகத்தை எடுத்து வரவேண்டுமென்று 
சக்ரவர்த்தியிடம்‌ விருப்பம்‌ தெரிவித்ததாகக்‌ காதில்‌ 
விழுந்ததால்‌ இவற்றை இங்கே கொண்டு வந்து தந்தேன்‌. 
மற்றபடி. எனக்கு எந்த நோக்கமும்‌ கிடையாது” என்றாள்‌. 
அவள்‌ குரலில்‌ பணிவும்‌ இருந்தது. ஒரு தைரியமும்‌ 
இருந்தது. 

“சரி, நீ போ” என்று அவளை அனுப்பினேன்‌. 
தற்செயலாக இந்தச்‌ சுவடிகள்‌ கிடைத்ததென்று அவள்‌ 
சொல்வது உண்மையல்ல என்று என்‌ மனத்துக்குப்‌ படடது. 
ஏதோ திடடமிட்டுத்தான்‌ செய்திருக்கிறாள்‌ என்பது 
நிச்சயம்‌. 

நூலகத்தை அவள்‌ சுற்றிய மர்மம்‌ புரிந்துவிட்டது. 
அடுத்து, மாதங்க பர்வதத்தில்‌ திரிந்த ரகசியம்‌ தெரிய 
வேண்டும்‌. 

மடியில்‌ இருந்த திருமலையைப்‌ பார்த்தேன்‌. என்‌ 
கழுத்திலிருந்த வைர மாலையைத்‌ தடவிப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. முகத்தில்‌ ஒரு தெய்வீகமான புன்சிரிப்பு 
மலர்ந்திருந்தது. கொஞ்சம்‌ முன்பு அழுதிருந்ததால்‌ 
கண்களின்‌ ஓரத்தில்‌ படிந்திருந்த ஈரத்தைத்‌ துடைத்து 
விட்டேன்‌. 

நெடுநேரம்‌ கழித்து, “என்ன அப்பாஜி சொல்‌ 
கிறீர்கள்‌ ?”” என்று கேட்டேன்‌. 

மகாபிரதானி, “நான்‌ என்ன சொல்வது? சக்ரவர்த்தி 
தீர்மானித்துவிடடீர்கள்‌. தளபதி ராமலிங்கமும்‌ ஒப்புதல்‌ 
தந்து விடடார்‌. ஆனால்‌, படையினர்‌ களைத்திருக்கிறார்கள்‌ 
என்று நான்‌ சொன்னது உண்மை. ஆகவே, சில மாதங்கள்‌ 
கழித்துப்‌ புறப்படுவோம்‌” என்றார்‌. 

“இப்படி அரைமனதாகச்‌ சொன்னால்‌ எப்படி? 
உற்சாகமாகச்‌ சொல்லுங்கள்‌" என்றேன்‌. 


102 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


“சரி, உற்சாகமாகச்‌ சொல்கிறேன்‌?!'' என்றார்‌ 
அப்பாஜி. 


அன்று ராத்திரி தூக்கம்‌ பிடிக்காதவனாக 
உப்பரிகையில்‌ உலவிக்‌ கொண்டிருந்தபோது, வெளியே 
எங்கெங்கும்‌ தீபங்களுடன்‌ தலைநகரம்‌ பளபளத்துக்‌ 
கொண்டிருப்பதைக்‌ கண்டேன்‌. ஆனால்‌, பாலகிருஷ்ணர்‌ 
கோயில்‌ இருந்த பகுதி மடடும்‌ இருண்டே இருந்தது. 
ஆலயங்களில்‌ விளக்கு ஏற்றுவதற்கும்‌ அவ்வப்போது 
எண்ணெய்‌ ஊற்றித்‌ திரியைத்‌ தூண்டி விடுவதற்கும்‌ ஆள்‌ 
அமர்த்தியிருப்பார்கள்‌. அவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ 
சம்பளத்துக்குப்‌ பெயர்‌ “தூண்டுவான்‌ கூலி.' அப்படி 
யாரையும்‌ இந்த பாலகிருஷ்ணர்‌ கோயிலில்‌ 
அமர்த்தவில்லை போலும்‌. அதற்கு ஏற்பாடு செய்ய 
வேண்டும்‌ என்று எண்ணிக்கொண்டேன்‌. 


கோயிலில்‌ விளக்கேற்றத்‌ “தூண்டுவான்‌ கூலி' 
தரலாம்‌. அனால்‌, எத்தனை அள்‌ அமர்த்தி எவ்வளவு 
தூண்டுவான்‌ கூலி கொடுத்தாலும்‌ என்‌ மனத்துக்குள்‌ 
மூண்டிருக்கும்‌ இருட்டை அகற்றி விளக்கேற்ற முடியுமா? 
அதற்குச்‌ சின்னாதேவிதான்‌ வர வேண்டும்‌! அவளை 
என்னிடம்‌ ஒப்படைக்க வெங்கட தாத்தையா வர 
வேண்டும்‌! 


சின்னாதேவியையே நினைத்து நினைத்து மன்னனின்‌ 
கடமைகளிலிருந்து வழுவுகிறோமே என்று என்மீதே 
எனக்குக்‌ கோபம்‌ ஏற்பட்டது. எதிரியை முறியடிப்பதும்‌, 
சாம்ராஜ்யத்தை விஸ்தரிப்பதும்‌ என்‌ முக்கிய நோக்கமாக 
இருக்க வேண்டும்‌. கடமை முதலில்‌. காதல்‌ இரண்டாம்‌ 
பட்சம்‌. அதை ஞாபகப்படுத்தத்தான்‌ இறைவனாகப்‌ 
பார்த்து இந்த உதயகிரிப்‌ படையெடுப்பை ஏற்படுத்தித்‌ 
தந்திருக்கிறான்‌ போலும்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 103 


என்னை நானே உதறிக்கொண்டேன்‌. போர்‌! போர்‌! 
போர்‌! அது ஒன்றுதான்‌ அடுத்த சில காலத்துக்கு 
என்னுடைய ஒரே வெறியாக இருக்க வேண்டும்‌. உலையில்‌ 
போடடு அடித்த மாதிரி என்‌ உள்ளத்தை உருக்கிரும்பாகச்‌ 
செய்து கொண்டேன்‌. 


உதயகிரி கோட்டை பலமான அரணுடன்‌ குன்றின்‌ 
உச்சியில்‌ இருந்தது. அதற்குப்‌ போவதற்கான பாதைகூட 
மிகக்‌ குறுகலாக இருந்தது. யானைகளும்‌ குதிரைகளும்‌ 
போகமுடியாமல்‌ பாறைகள்‌ அடைத்துக்‌ கிடந்தன. நானே 
தலைமை தாங்கி, போர்வீரர்களைக்‌ கொண்டு பாறைகளை 
உடைத்து வழியேற்படுத்திக்‌ கொடுத்தேன்‌. 


கலிங்கத்து மன்னன்‌ பிரதாபருத்ர கஜபதியின்‌ 
சிற்றப்பாவான ரவுத்தராயா என்பவர்‌ உதயகிரி 
கோடடையைப்‌ பாதுகாத்து வந்தார்‌. கடுமையான போரில்‌ 
அவரை வீழ்த்தி, கோட்டைக்குள்‌ நுழைந்தேன்‌. 


என்‌ மூதல்‌ வேலை, பாலகிருஷ்ணரின்‌ விக்கிரகம்‌ 
எந்தக்‌ கோயிலில்‌ இருக்கிறது என்பதைக்‌ கண்டு 
பிடிப்பதாகத்தான்‌ இருந்தது. அதை இந்த ஊருக்குள்‌ 
ஏதாவது அலயத்தில்‌ பிரதிஷ்டை செய்திருந்தால்‌ எப்படி 
அப்புறப்படுத்துவது? அது பெரும்‌ பாவமாக அல்லவா 
முடியும்‌. 


என்‌ கவலையைத்‌ தீர்க்கும்‌ வகையில்‌, அரண்மனை 
யிலேயே பூஜை அறையில்‌ அது வைக்கப்பட்டிருந்தது. 
அழகான சிறிய விக்கிரகம்‌. பாலகிருஷ்ணன்‌ என்று 
பெயருக்கேற்ப, கையில்‌ வெண்ணெயுடன்‌ தவழும்‌ 
தெய்வமாக இருந்த அதை அர்ச்சகரைக்‌ கொண்டு பட்டுத்‌ 
துணியில்‌ சுற்றச்‌ செய்து தளபதிகளிடம்‌ ஒப்படைத்து, 
*தலைநகருக்குப்‌ பத்திரமாக எடுத்துச்‌ செல்லுங்கள்‌” 
என்றேன்‌. 


104 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


அருகிலிருந்த அப்பாஜி, “வந்த காரியம்‌ முடிந்து 
விடடது. நாம்‌ எல்லாருமே திரும்ப வேண்டியதுதானே?” 
என்றார்‌. 

“வந்த காரியம்‌ முடியவில்லை, அப்பாஜி. இன்னும்‌ 
சிறிது காலத்துக்கு நமது திக்விஜயம்‌ தொடர்ந்து நடைபெற 
வேண்டும்‌. கலிங்கத்துக்குச்‌ சொந்தமான கோடடைகளை 
ஒவ்வொன்றாகப்‌ பிடித்து, தலைநகரான கடகத்தை 
அடைய வேண்டும்‌. அதுதான்‌ என்‌ குறிக்கோள்‌” என்றேன்‌. 


“நல்லது. அப்படியே செய்வோம்‌” என்ற அப்பாஜி. 
“சற்றுத்‌ தனியே வாருங்கள்‌. தங்களிடம்‌ ஒரு தகவல்‌ 
தெரிவிக்க வேண்டும்‌” என்றார்‌. 


அவருடன்‌ கோட்டையின்‌ உச்சிக்குச்‌ சென்றேன்‌. 
“கீழே என்ன தெரிகிறது பாருங்கள்‌” என்றார்‌. 


பார்த்தேன்‌. போர்வீரர்கள்‌ தங்கி ஓய்வு பெறும்‌ 
உசாவடிகள்‌ அங்காங்கே தென்பட்டன. 


“அதோ அந்தக்‌ கோடியில்‌, படை வீரர்களின்‌ 
பணிவிடைக்காகச்‌ சில வேலைக்காரப்‌ பெண்கள்‌ 
வந்திருக்கிறார்கள்‌ பாருங்கள்‌. அவர்களில்‌ ஒருத்தியாக 
அந்தப்‌ பெண்‌ காயத்ரியும்‌ வந்திருக்கிறாள்‌” என்றார்‌ 
அப்பாஜி. 


விஜயநகரத்து அரண்மனையைச்‌ சேர்ந்த எந்தப்‌ 
பெண்ணும்‌ எங்களுடன்‌ வரக்கூடாதென்று கண்டிப்பான 
ஆணை பிறப்பித்திருந்தேன்‌. அதை காயத்ரி மீறி 
யிருக்கிறாள்‌. எனக்குக்கூடத்‌ தெரியாமல்‌ வந்திருக்கிறாள்‌. 


அப்பாஜியின்‌ முகத்தில்‌ இகழ்ச்சி நகைப்பைக்‌ 
கண்டேன்‌. என்‌ கோபம்‌ அதிகரித்தது. “அவளை இங்கே 
அழைத்துவரச்‌ சொல்லுங்கள்‌” என்றேன்‌. 


“புதட்டப்படாதிர்கள்‌ சக்ரவர்த்தி. இதோ அந்தப்‌ 
பெண்ணை அழைத்து வரும்படி அள்‌. அனுப்புகிறேன்‌?!” 
என்று. கூறிவிட்டு வெளியேறினார்‌ அப்பாஜி. 

காயத்ரி மீது கோபம்‌ கோபமாக வந்தது. என்ன 
பெண்‌ இவள்‌ ! எனக்குத்‌ தெரிந்து ஒரு காரியம்‌ செய்கிறாள்‌ 
என்றால்‌, தெரியாமல்‌ நூறு காரியம்‌ செய்கிறாளே! 

என்‌ கூடாரத்துக்குள்‌ நுழைந்து சிறிது நேரம்‌ 
மஞ்சத்தில்‌ சாய்ந்திருந்தேன்‌ மனசில்‌ கோபம்‌ 
இருக்கும்போது எந்தப்‌ பிரசினையிலும்‌ முடிவு எடுக்கக்‌ 
கூடாது என்று தோன்றியதால்‌ புத்தியைத்‌ திசைதிருப்புவதற்‌ 
காக அருகிலிருந்த ஓலைச்சுவடியைப்‌ பார்த்தேன்‌. ராஜ 
நீதிகள்‌ நிரம்பிய நூல்‌. ஆட்சிமுறை குறித்துத்‌ தினம்‌ தினம்‌ 
எனக்குத்‌ தோன்றும்‌ எண்ணங்களை அதில்‌ எழுதி 
வருகிறேன்‌. என்றைக்காவது ஒரு நாள்‌ என்‌ சந்ததியினருக்கு 
உபயோகப்படும்‌... 

சந்ததி என்று நினைத்துக்‌ கொண்டதும்‌ விஜயநகர 
அரண்மனையில்‌ விளையாடிக்‌ கொண்டிருக்கும்‌ என்‌ 
செல்வனைப்‌ பற்றி ஞாபகம்‌ வந்தது. இந்நேரம்‌ குழந்தை 
திருமலை என்ன செய்துகொண்டிருப்பான்‌ ? என்‌ கற்பனை 
ஓடியது. அம்மாவை ஒரு கையாலும்‌ பாடடியை 
இன்னொரு கையாலும்‌ பிடித்துக்கொண்டு நந்தவனத்தில்‌ 
பிஞ்சு நடை நடந்து கொண்டிருப்பான்‌. மலர்ச்செடிகளின்‌ 
மீது தத்தித்‌ தத்திப்‌ பறக்கும்‌ வண்ணத்துப்பூச்சி கண்ணில்‌ 
படும்‌. இரண்டு பேர்‌ கைகளையும்‌ உதறிவிட்டு அந்தப்‌ 


106 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


பூச்சியைப்‌ பிடிக்க ஓடுவான்‌. அம்மாவும்‌ பாட்டியும்‌ 
விழுந்து விழுந்து சிரிப்பார்கள்‌... 

இனிமையான எண்ணங்களில்‌ என்‌ சிந்தை சென்று 
விட்டதால்‌ காயத்ரியின்‌ மீது ஏற்படடிருந்த கோபம்‌ 
பெரிதும்‌ குறைந்திருந்தது. அவள்‌ மெதுவே வந்து என்‌ 
எதிரில்‌ நின்றபோது, என்னால்‌ சீறி விழ முடியவில்லை. 


“காயத்ரி, நீ செய்வது கொஞ்சமும்‌ நன்றாயில்லை. 
அரண்மனையிலிருந்து யாரும்‌ வர வேண்டாமென்று நான்‌ 
கண்டிப்புடன்‌ சொல்லியிருக்கும்போது நீ மடடும்‌ எதற்காக 
வந்தாய்‌?” என்றேன்‌. 


“சக்ரவர்த்தி, நான்‌ ஒரு பணிப்பெண்‌. வேலைக்காரி... 
தங்கள்‌ படையில்‌ எவ்வளவோ பெண்கள்‌ குற்றேவல்‌ 
களுக்காக வந்திருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ ஒருத்தியாக 
நானும்‌ வந்திருக்கிறேன்‌, அவ்வளவுதான்‌” என்றாள்‌. 


உள்ளே வந்த அப்பாஜி, “ரொம்பச்‌ சாமர்த்தியமாகப்‌ 
பேசுவதாக நினைக்காதே!'' என்று கடுமையுடன்‌ 
அதட்டினார்‌. “சக்ரவர்த்தியின்‌ அணையை மீறுகிறவர்‌ 
களுக்கு மரண தண்டனைதான்‌ வழக்கம்‌. இருந்தாலும்‌ 
பெரிய ராணிக்கு உன்‌ மீதுள்ள பிரியத்தினால்‌ உன்னை 
மன்னிக்கிறேன்‌. இப்போது தலைநகருக்குத்‌ திரும்பி விடு. 
ஒரு நாழிகை அவகாசம்‌ தருகிறேன்‌, கிளம்பு!” 


இந்தச்‌ சொல்லைக்‌ கேட்டவுடன்‌ தடாலென்று என்‌ 
காலடியில்‌ விழுந்து வணங்கி, கையெடுத்துக்‌ கும்பிட்டாள்‌ 
காயத்ரி. “சக்ரவர்த்தி, தயவுபண்ணி என்னைத்‌ திரும்பிப்‌ 
போகச்‌ சொல்லாதீர்கள்‌ தங்களுடன்‌ எவ்வளவோ 
போர்முனைகளுக்கு நான்‌ வந்திருக்கிறேன்‌. அனால்‌, இந்தக்‌ 
கலிங்கத்து யுத்தத்தைப்‌ பார்க்க வேண்டுமென்பதுதான்‌ என்‌ 
ஒரே விருப்பம்‌; ஒரே நோக்கம்‌. தங்கள்‌ படை கடகத்தை 
நோக்கிச்‌ சென்று, கலிங்கத்துக்‌ கஜபதியை வீழ்த்துவதைக்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 107 


கண்ணால்‌ பார்க்க வேண்டுமென்பதற்காகவே நான்‌ 
உயிரை வைத்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌.” என்றாள்‌. 
எனக்குத்‌ திகைப்பு. அப்பாஜிக்கோ கோபம்‌. 

“இதோ பார்‌, பெண்ணே. உனக்கு ஆயிரம்‌ அசைகள்‌ 
இருக்கலாம்‌. அதற்காக இன்னார்‌ மீது படையெடுக்க 
வேண்டும்‌, இன்னாரை வீழ்த்த வேண்டும்‌ என்றெல்லாம்‌ நீ 
விஜயநகரப்‌ பேரரசை ஆட்டி வைக்க முடியாது. கடகத்தை 
நோக்கிச்‌ செல்வதா வேண்டாமா என்று நாங்களே முடிவு 
செய்யவில்லை. எங்களுக்கு முன்னால்‌ நீ முடிவு 
செய்துவிட்டாயா !” .என்று தீர்மானத்துடன்‌ முழங்கினார்‌ 
அப்பாஜி. 

“மகா பிரதானி மன்னிக்க வேண்டும்‌. கட கத்தின்‌ மீது 
தாங்கள்‌ கட்டாயம்‌ படை நடத்திச்‌ செல்லவேண்டும்‌. 
தங்களுக்கு வெற்றி நிச்சயம்‌. என்‌ தாய்மீது ஆணையிட்டுச்‌ 
சொல்கிறேன்‌, தங்களுக்கு ஐயமின்றி ஜெயம்‌!” என்றாள்‌ 
காயத்ரி. 

அப்பாஜி இகழ்ச்சியுடன்‌ சிரித்தார்‌. “பெண்ணே, 
வெறும்‌ நம்பிக்கைகள்‌ மடடுமே யுத்தங்களில்‌ வெற்றி 
ஈட்டித்தரும்‌ என்றால்‌, இன்று பாரத தேசம்‌ மொத்தத்திலும்‌ 
விஜயநகரத்தின்‌ கொடிதான்‌ பறந்துகொண்டிருக்கும்‌ ! 
நம்பிக்கை வேறு, பிரத்தியட்ச நிலைமைகள்‌ வேறு” 
என்றவர்‌, என்னை நோக்கித்‌ திரும்பி, “நேற்று இரவு ஒரு 
தகவல்‌ கிடைத்திருக்றெது, சக்ரவர்த்தி” என்றார்‌. 

“என்ன?” என்றேன்‌. 

“கஜபதி பிரதாப ருத்ரருக்கு உதவியாக மகாபத்ரா 
என்ற தளபதிகள்‌ இருப்பது தங்களுக்குத்‌ தெரியும்‌. 
மொத்தம்‌ பதினாறு மகாபத்ராக்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒவ்வொருவரிடமும்‌ தனித்தனியே பெரும்‌ 
படைகள்‌ இருக்கின்றன. அந்தப்‌ பதினாறு பேரும்‌ சேர்ந்து 
கஜபதிக்குத்‌ துணை செய்வதாக வாக்களித்திருக்கிறார்கள்‌. 


108 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


அகவே, அவர்களை எதிர்த்துப்‌ போரிட்டுத்‌ தோல்வியுறச்‌ 
செய்வது கடினமான காரியமாக இருக்கும்‌!” 


“மறுபடியும்‌ மன்னிக்க வேண்டும்‌” என்றாள்‌ காயத்ரி. 
“அந்த மகாபத்ரா பற்றி இம்மியும்‌ கவலைப்படாமல்‌ நாம்‌ 
முன்னேறலாம்‌. இதற்கு நான்‌ உத்தரவாதம்‌.” 

இவ்வளவு அழுத்தமாக காயத்ரி பேசுவாள்‌ என்று 
நானும்‌ எதிர்பார்க்கவில்லை. அப்பாஜியும்‌ எதிர்பார்க்க 
வில்லை. 

“அப்பாஜி, இந்தச்‌ சிறுபெண்‌ சொல்கிறாள்‌ 
என்பதற்காக நாம்‌ படையெடுத்துச்‌ செல்ல வேண்டிய 
அவசியம்‌ கிடையாது. அனால்‌, கடகத்தை நோக்கி 
முன்னேறுவது என்று நான்‌ ஏற்கெனவே தீர்மானித்து 
விட்டேன்‌. வியூகம்‌ வகுப்பதில்‌ வல்லவரான தாங்கள்‌ 
அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்‌. இது 
என்‌ வேண்டுகோள்‌. பதினாறு மகாபத்ராக்களென்ன, 
பதினாறாயிரம்‌ மகாபத்ராக்கள்‌ வந்தாலும்‌ நம்மால்‌ 
வெற்றிக்‌ கொள்ள முடியும்‌" என்றேன்‌. 


ஒருவரை வெல்லுவது கடினம்‌ என்று சொல்லும்‌ 
போதுதான்‌ நான்‌ அதிக ரோஷத்துடன்‌ பொங்கி 
யெழுவேன்‌. அது அப்பாஜிக்கும்‌ தெரியும்‌. ஏன்தான்‌ அந்த 
வார்த்தையைச்‌ சொன்னோமோ என்று அவர்‌ வருந்துவது 
தெரிந்தது. 

“சக்ரவர்த்தியின்‌ விருப்பம்‌” என்றவர்‌ காயத்ரியை 
ஒரு தடவை முறைத்துப்‌ பார்த்துவிடடுத்‌ இரும்பிச்‌ 
சென்றார்‌. 

ஒரு சங்கடமான நிசப்தத்துக்குப்‌ பிறகு காயத்ரி 
மெல்லிய குரலில்‌ பேசினாள்‌: “சக்ரவர்த்தி, தாங்கள்‌ 
என்னைப்‌ பற்றிக்‌ கேட்டபோதெல்லாம்‌ நான்‌ என்ன 
சொல்லி வந்திருக்கிறேன்‌, நினைவிருக்கிறதா ?”' 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 109 


“நன்றாகவே நினைவிருக்கிறது. “சக்ரவர்த்தி, தாங்கள்‌ 
சந்தோஷமாக இருக்க வேண்டும்‌. அதன்பிறகு தங்கள்‌ 
மூலம்‌ நான்‌ ஒரு நோக்கத்தைச்‌ சாதித்துக்கொள்ள முடியும்‌ 
என்று சொல்லி வந்திருக்கிறாய்‌. என்ன நோக்கம்‌ அது?” 

“இந்தக்‌ கலிங்கப்‌ படையெடுப்புதான்‌?!” என்றாள்‌ 
அவள்‌. 

நான்‌ அவள்‌ கண்களைப்‌ பார்த்தேன்‌. நேருக்கு 
நேராக அவள்‌ என்‌ கண்களைச்‌ சந்திப்பது தெரிந்தது. 
அப்படிக்‌ கண்ணைத்‌ தாழ்த்தாமல்‌, திருப்பாமல்‌ 
பேசுகிறவர்களிடம்‌ பொய்‌ எண்ணம்‌ இருக்காது என்றும்‌, 
நேர்மையான நெஞ்சே இருக்கும்‌ என்றும்‌ நான்‌ 
அனுபவத்தில்‌ கண்டிருக்கிறேன்‌. 

“இப்போதாவது சொல்லு, நீ யார்‌? எங்கிருந்து 
வந்தாய்‌? கஜபதியை வீழ்த்த வேண்டும்‌ என்பதில்‌ உனக்கு 
ஏன்‌ இத்தனைத்‌ துடிப்பு?” என்றேன்‌. 

நெடுநேரம்‌ அவள்‌ பேசாதிருந்தாள்‌. தொலைவில்‌ 
படைவீரர்களின்‌ 'கேளிக்கைக்காக நடக்கும்‌ தெருக்கூத்தின்‌ 
பாட்டு தெளிவில்லாமல்‌ கேட்டது. 

“நாளை அஸ்தமித்த பிறகு சக்ரவர்த்தி என்னுடன்‌ 
வந்தால்‌, ஒரு காட்சியைக்‌ காட்டுகிறேன்‌” என்றாள்‌ 
கடைசியில்‌. 

“எங்கே போகப்போகிறோம்‌?”” 

அதற்கு அவள்‌ நேரடியாகப்‌ பதில்‌ சொல்லவில்லை. 
“வேறு யாரும்‌ நம்மூடன்‌ வரவேண்டாம்‌. தாங்கள்‌ மட்டும்‌ 
வந்தால்‌ போதும்‌... சக்ரவர்த்தி என்பது தெரியாமல்‌ இருக்க 
ஒரு போர்வையைப்‌ போர்த்திக்கொண்டு வாருங்கள்‌” 
என்றாள்‌. 

பாம்பென்று தாண்டுவதா, பழுதை என்று மிதிப்பதா 
என்று எனக்குப்‌ புரியவில்லை. சில விநாடிகள்‌ குழம்பிய 


110 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


பின்‌ பழுதையென்று மிதிப்பது என்று தீர்மானித்து “சரி, 
வருகிறேன்‌” என்றேன்‌. 

கூடாரத்துக்கு வெளியே பொறுமை இழந்தவராகக்‌ 
குறுக்கும்‌ நெடுக்குமாக உலவிக்கொண்டிருந்தார்‌ அப்பாஜி. 
காயத்ரி வெளியேறியதும்‌ உள்ளே வந்தவர்‌, “அந்தப்‌ 
பெண்ணுக்கு என்ன தண்டனை வழங்கப்‌ போகிறீர்கள்‌ ?” 
என்று கேட்டார்‌. 

“வழக்கே இன்னும்‌ ஆரம்பமாகவில்லை, அப்பாஜி. 
நாளை அஸ்தமித்த பிறகு என்னை எங்கேயோ அழைத்துப்‌ 
போய்‌ எதையோ காடடப்‌ போவதாகச்‌ சொல்லி 
யிருக்கிறாள்‌. அதன்பிறகுதான்‌ தீர்ப்பு” என்றேன்‌. 

அப்பாஜி முகம்‌ சுளித்தார்‌. “தங்களுக்குத்‌ துணையாக 
யாரையேனும்‌ அனுப்புகிறேன்‌” என்றார்‌. 

“வேண்டாம்‌. தனியாகப்‌ போவோம்‌ என்றுதான்‌ 
சொல்லியிருக்கிறாள்‌. என்னதான்‌ நடக்கிறது, பார்த்து 
விடுகிறேனே ?” என்றவன்‌ இன்னொரு வார்த்தையும்‌ 
சொன்னேன்‌. “எனக்குத்‌ தெரியாமல்‌ எங்கள்‌ பின்னால்‌ 
உளவாளி எவனையும்‌ அனுப்பாதீர்கள்‌ அப்பாஜி.” 

எள்ளும்‌ கொள்ளும்‌ வெடிப்பது என்றால்‌ என்ன 
என்பதை அப்பாஜியின்‌ முகத்தில்‌ கண்டேன்‌. 


காயத்ரி சொன்னபடியே, அடுத்த நாள்‌ இருட்டிய 
கொஞ்ச நேரத்துக்கெல்லாம்‌ வெளியே கிளம்பினேன்‌. ஒரு 
பெரிய சால்வையைப்‌ போர்த்திக்‌ கொண்டிருந்ததால்‌ 
யாரும்‌ என்னைக்‌ கண்டு கொள்ளவில்லை. காயத்ரியோ 
சாதாரணக்‌ கூலிக்காரப்‌ பெண்ணின்‌ உடையில்‌ இருந்தாள்‌. 

ஊருக்கு வெளியே வந்துவிட்டோம்‌ என்பதை 
நெடுஞ்சாலையில்‌ கிடடத்தடட ஓராள்‌ உயரத்துக்கு 
நடப்பட்டிருந்த எல்லைக்கற்கள்‌ தெரிவித்தன. அடுத்த ஊர்‌ 
எவ்வளவு காத தூரத்தில்‌ இருக்கிறது என்பதை 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 111 


எண்ணாலும்‌ எழுத்தாலும்‌ அதில்‌ பொறித்திருந்தார்கள்‌. 
எழுதப்‌ படிக்கத்‌ தெரியாதவர்களுக்காக அதில்‌ வட்ட 
வட்டமாகத்‌ துளைகளும்‌ போட்டிருந்தார்கள்‌. ஒரு பெரிய 
துளை பத்து காதத்தைக்‌ குறிக்கும்‌. சிறிய துளை ஐந்து 
காதத்தைக்‌ குறிக்கும்‌. 

எதுவும்‌ பேசாமல்‌ நடந்து வந்தாள்‌ காயத்ரி. 
“எங்கேதான்‌ என்னை அழைத்துப்‌ போகிறாய்‌?” என்று 
கேட்க வாயெடுத்தேன்‌. அதற்குள்‌ அவள்‌, எதிரே வந்த ஓர்‌ 
ஆளிடம்‌, “மயானம்‌ எந்தப்‌ பக்கம்‌ இருக்கிறது?” என்று 
விசாரித்தாள்‌. 

திசையைக்‌ காட்டிவிட்டு அவன்‌ சென்றான்‌. 


எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. “சுடுகாட்டுக்கா நாம்‌ 
போகிறோம்‌?” என்றேன்‌. 

“அம்‌, சக்ரவர்த்தி. அங்கேதான்‌ தங்களுக்கு ஒரு 
காட்சியைக்‌ காட்ட வேண்டும்‌ என்று எண்ணியிருக்கிறேன்‌. 
தினம்‌ தினம்‌ அங்கே நடைபெறும்‌ நிகழ்ச்சிதான்‌. அனால்‌, 
இன்று அதற்குச்‌ சந்தர்ப்பம்‌ கிடைக்கிறதா, பார்க்கலாம்‌” 
என்றாள்‌ அவள்‌. 

மயானத்தின்‌ வாசலுக்கு வந்துவிட்டோம்‌. ஒரு 
பெரிய மதில்‌ சுவர்‌ கட்டப்பட்டு, நுழைவாசலில்‌ ஒரு 
காவலாள்‌ நின்றிருந்தான்‌. அவனிடம்‌ காயத்ரி, “இன்று 
உடன்கட்டை ஏதேனும்‌ இருக்கிறதா?” என்று கேட்டாள்‌. 

“இருக்கிறதம்மா. அதோ வருகிறார்கள்‌'' என்று 
சொல்லிவிட்டு அவன்‌ தன்‌ அலுவலைக்‌ கவனிக்க உள்ளே 
போய்விட்டான்‌. 

நான்‌ பார்த்தேன்‌. 

இறந்துவிட்ட ஒருவனைப்‌ 'பல்லக்கு' கட்டி நாலு 
பேர்‌ தூக்கி வந்தார்கள்‌. அதன்‌ பின்னே மேளதாளத்துடன்‌ 
பலர்‌ வந்துகொண்டிருந்தார்கள்‌. அவர்களின்‌ நடுவே ஒரு 


112 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


பெண்‌ காலோடு தலை ஆபரணங்கள்‌ அணிந்து, பூச்சூடி, 
நெற்றியில்‌ குங்குமத்துடன்‌, சிரித்துக்கொண்டே வந்தாள்‌. 
பல பெண்கள்‌ அவளைச்‌ சூழ்ந்து ஆடிப்‌ பாடிக்கொண்டு 
வந்தார்கள்‌. 

“இறந்து போனவனின்‌ மனைவி அவள்‌. 
உடன்கட்டை ஏறப்போகிறாள்‌” என்று என்னிடம்‌ தாழ்ந்த 
குரலில்‌ தெரிவித்தாள்‌ காயத்ரி. 


எனக்கு அதில்‌ ஆச்சரியம்‌ ஏதும்‌ ஏற்படவில்லை. 
கணவன்‌ மரித்ததும்‌ கூடவே உயிர்த்‌ தியாகம்‌ செய்யும்‌ 
மனைவிகளைப்‌ பற்றி நான்‌ நிறையவே கேள்விப்பட்டிருக்‌ 
கிறேன்‌. உயிர்‌ துறக்கிறோமே என்ற பயமோ வருத்தமோ 
எதுவும்‌ இல்லாமல்‌, கணவனுடன்‌ சொர்க்கத்தில்‌ சேர்ந்து 
கொள்ளப்‌ போகிறோம்‌ என்ற நம்பிக்கையுடன்‌ 
சந்தோஷமாக அவர்கள்‌ செல்வார்கள்‌ என்பதும்‌ எனக்குத்‌ 


தெரியும்‌. 


“இவர்கள்‌ உனக்குத்‌ தெரிந்தவர்களா?'”' என்று 
காயத்ரியைக்‌ கேட்டேன்‌. 


“இல்லை. இவர்கள்‌ யாரோ, நான்‌ யாரோ! 
இருந்தாலும்‌, சக்ரவர்த்தி இந்த மாதிரி நிகழ்ச்சியைப்‌ 
பார்த்திருக்க மாட்டீர்கள்‌ என்றுதான்‌ அழைத்து வந்தேன்‌” 
என்றாள்‌ அவள்‌. 


எனக்குக்‌ கோபம்‌ வந்தது. “நான்‌ உன்‌ கதையைத்தான்‌ 
கேட்டேனே தவிர, உடன்கட்டை ஏறுவதைப்‌ பார்க்க 
வேண்டும்‌ என்று சொல்லவில்லையே ?” என்றேன்‌. 


இருந்தாலும்‌, ஏனோ அந்த இடத்தை விட்டுத்‌ 
திரும்பி நடக்க மனம்‌ வரவில்லை. குரூரமான 
காட்சிகளைக்‌ காணுவதில்‌ எந்த மனிதனுக்கும்‌ ஏற்படுகிற 
மட்டமான ஆர்வம்‌ எனக்கும்‌ ஏற்பட்டதே காரணம்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 113 


அந்தக்‌ கூட்டத்தைத்‌ தொடர்ந்து நாங்கள்‌ 
மயானத்தினுள்‌ சென்றோம்‌. மன்னனாக இருப்பவன்‌ 
இதுபோன்ற அசுத்தமான இடங்களுக்கெல்லாம்‌ வரக்‌ 
கூடாதுதான்‌. சாஸ்திர வல்லுநர்களைக்‌ கூப்பிட்டு 
ரகசியமாகப்‌ பிராயச்சித்தம்‌ செய்துகொள்ள வேண்டும்‌ 
என்று எண்ணிக்கொண்டேன்‌. 

உடன்கட்டை ஏறுவதென்றால்‌, சிதை அடுக்கப்‌ 
பட்டிருக்குமே என்று பார்த்தேன்‌. எதையும்‌ காணோம்‌. 


என்‌ திகைப்பை ஊகுித்த காயத்ரி, “உடன்‌ கட்டையில்‌ 
பலவகை உண்டு. இது ஒருவகை” என்றாள்‌. 


திவட்டிகள்‌ ஏராளமாக எரிந்துகொண்டிருந்ததால்‌ 
நடப்பதைப்‌ பார்க்க முடிந்தது. 


ஓராள்‌ உயரத்துக்கும்‌ கொஞ்சம்‌ அதிகமாகவே ஒரு 
பள்ளம்‌ வெடடப்படடிருந்தது. அதனுள்‌ எதிரெதிராக 
இரண்டு ஆசனங்கள்‌ போடப்பட்டிருந்தன. இறந்தவனின்‌ 
உடலை ஓர்‌ ஆசனத்தில்‌ அமர்த்தினார்கள்‌. 


இறந்தவனின்‌ மனைவி, அந்தப்‌ பள்ளத்தை மூன்று 
முறை வலம்‌ வந்து நமஸ்காரம்‌ செய்தாள்‌. பிறகு தன்‌ 
நகைகளை ஒவ்வொன்றாகக்‌ கழற்றி அருகிலிருந்த 
உறவினர்களிடம்‌ கொடுத்தாள்‌. அவர்கள்‌ அவளைத்‌ தழுவி 
விடை.கொடுத்தார்கள்‌. 


மூடாமலிருந்த அந்தக்‌ குழியினருகே அவள்‌ போய்‌ 
நின்றதும்‌ எனக்கு இதயம்‌ பக்பக்கென்று அடித்துக்‌ 
கொண்டது. 


தகனம்‌ என்றால்‌, எரியும்‌ சிதை மீது இவள்‌ பாய்ந்து 
வீழ்வாள்‌. மேலே எண்ணெயைக்‌ குடம்‌ குடமாகக்‌ 


கொட்டுவார்கள்‌. சில கணங்களில்‌ அவள்‌ துன்பம்‌ 


தீர்ந்துவிடும்‌. இது... 


114 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


ஆனால்‌, அந்தப்‌ பெண்‌ இன்னமும்‌ மலர்ந்த 
மூகத்துடனேயே இருந்தாள்‌. 

இரண்டு பேர்‌ அவளை ஆளுக்கொரு கையாகப்‌ 
பிடித்துக்கொண்டு குழியில்‌ இறக்கி, இறந்தவனை 
அமர்த்தியிருந்த ஆசனத்துக்கு எதிர்‌ ஆசனத்தில்‌ அவளை 
உட்கார்த்தினார்கள்‌. ஆரவாரத்துடன்‌ மண்ணை அள்ளிப்‌ 
போட்டுப்‌ பள்ளத்தைத்‌ தூர்த்தார்கள்‌. அதன்மீது ஒரு 
பெரிய பாறாங்கல்லை வைத்து மூடினார்கள்‌. 


உயிரோடு சமாதி? 


என்னையும்‌ அறியாமல்‌ காயத்ரியின்‌ கையைக்‌ 
கெட்டியாகப்‌ பிடித்துக்கொண்டேன்‌. “சககமனம்‌' என்றும்‌ 
“சதி' என்றும்‌ அழைக்கப்படும்‌ இந்த உடன்கட்டைச்‌ 
சடங்குகளைப்‌ பற்றி எத்தனையோ நான்‌ கேள்விப்‌ 
பட்டிருந்த போதிலும்‌, கண்ணெதிரே பார்த்தபோது என்‌ 
உடலும்‌ உள்ளமும்‌ நடுங்கின. இதை மத நம்பிக்கை என்று 
சொல்வதா, மட நம்பிக்கை என்று சொல்வதா? எப்படிப்‌ 
பார்த்தாலும்‌ இது ஒரு கொடுமைதான்‌. ஆயினும்‌ 
என்னதான்‌ சக்ரவர்த்தியானாலும்‌ ஜனங்களின்‌ 
அடிப்படை நம்பிக்கைகளை, பழக்கவழக்கங்களை, சடங்கு 
சம்பிரதாயங்களை என்னால்‌ சட்டம்‌ போட்டு நிறுத்த 
முடியாது. என்‌ கையாலாகாத்தனத்தை எண்ணி எனக்கே 
வெடகம்‌ உண்டாயிற்று. 


கூட்டத்தினர்‌ திரும்பி நடந்தார்கள்‌. 

காயத்ரி தன்‌ கையை மெதுவே விடுவித்துக்‌ 
கொண்டாள்‌. 

“இந்தக்‌ காட்சியைப்‌ பார்ப்பதற்காகத்தான்‌ என்னை 
அழைத்து வந்தாயா?” என்று கேடடேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 115 


“அமாம்‌, சக்ரவர்த்தி. என்‌ அக்கா இந்தக்‌ 
கொடுமையில்தான்‌ உயிர்‌ துறந்தாள்‌” என்று பதிலளித்தாள்‌ 
அவள்‌, சுமை திரம்பிய குரலில்‌. 


தன்‌ தமக்கையைப்‌ பற்றி அவள்‌ எப்போதோ ஒரு 
தடவை சொன்னது ஞாபகம்‌ வந்தது. அவள்‌ நன்றாக 
ஓவியம்‌ தீட்டத்‌ தெரிந்தவள்‌ என்று கூறியதாக நினைவு. 
மற்றபடி காயத்ரி தன்‌ வாழ்க்கையைப்‌ பற்றி எதுவும்‌ 
சொன்னது கிடையாது. 

“நீ கலிங்கத்து ராஜகுடும்பத்தைச்‌ சேர்ந்தவள்‌ என்று 
முன்பொருமுறை பந்தம்‌ லக்ஷ்மிநாராயணா சொன்னார்‌. 
அது உண்மைதானா?” என்று கேட்டேன்‌. 


“உண்மைதான்‌” என்று ஒப்புக்கொண்டாள்‌ காயத்ரி. 
“அதனாலேயே என்‌ அக்காவுக்கு இந்தக்‌ கொடுமை 
நடந்தது... 

“உனக்கும்‌ எனக்கும்‌ இது கொடுமை என்று 
தோன்றலாம்‌. ஆனால்‌, உயிர்த்‌ தியாகம்‌ செய்கிற பெண்‌ 
அப்படி நினைக்கவில்லையே? சொர்க்கத்தில்‌ கணவனுடன்‌ 
சேரப்‌ போகிறோம்‌ என்று சந்தோஷமாக அல்லவா 
உடன்கட்டை ஏறுகிறாள்‌?” என்றேன்‌. 

“இருக்கலாம்‌. கல்யாணமான பெண்ணாக இருந்து, 
கணவனுடன்‌ உடன்கட்டை ஏறியிருந்தால்‌ என்‌ அக்காவும்‌ 
சந்தோஷப்பட்டிருப்பாளோ என்னவோ... 

“பின்னே?” 

“அவளுக்குக்‌ கல்யாணமே ஆகவில்லை. கணவனே 
கிடையாது. இருந்தாலும்‌ அவளுக்கு அப்படியொரு படடம்‌ 
கட்டி எவனோ ஓர்‌ இறந்தவனின்‌ பிணத்தோடு அவளையும்‌ 
வைத்துப்‌ புதைத்து விட்டார்கள்‌... 

திடுக்கிட்டேன்‌ அந்தச்‌ செய்தியைக்‌ கேடடு. 


116 $ ரா.கி. ரங்கராஜன்‌ 


காயத்ரி அழுகிறாள்‌ போலிருக்கிறது என்று 
நினைத்து, அவள்‌ முகத்தைப்‌ பார்த்தேன்‌. இல்லை. 
சீற்றம்தான்‌ ஜொலித்தது. 

“சக்ரவர்த்தி, நிஜமாகவே திருமணமாகி, நிஜமாகவே 
கணவன்‌ இறந்து, அவனுடன்‌ தகனம்‌ செய்யப்‌ 
பட்டிருந்தாலோ, புதைக்கப்பட்டிருந்தாலோ என்‌ அக்கா 
சந்தோஷமாக இறந்திருப்பாள்‌. கொடுமை அதுவல்ல. 
சம்பந்தமேயில்லாத ஒருவனுடன்‌ மனைவியாக 
இணைக்கப்பட்டு, கொல்லப்பட்டாள்‌... அதுதான்‌ 
கொடுமை. அது மட்டுமல்ல. அவள்‌ சிரித்துக்கொண்டு 
உடன்‌ கட்டை ஏறாமல்‌, கதறி ஆட்சேபிக்கிறாளே என்று 
ஜனங்கள்‌ அவள்மீது கல்லெடுத்து அடித்தார்கள்‌. அதுதான்‌ 
இன்னும்‌ பெரிய கொடுமை!" 

காயத்ரியின்‌ சோகமும்‌ கோபமும்‌ என்‌ ரத்தத்தைக்‌ 
கொதிக்க வைத்தன. 

“யார்‌ காயத்ரி? யார்‌ அப்படிப்பட்ட கொடுமையை 
உன்‌ தமக்கைக்குச்‌ செய்தவன்‌ ?” என்றேன்‌. 

“இப்போது தாங்கள்‌ படையெடுத்துச்‌ செல்கிறீர்களே 
அந்தக்‌ கலிங்கத்துக்‌ கஜபதியின்‌ புத்திரன்தான்‌. பிரதாப 
ருத்ரனின்‌ மகனான வீரபத்ரன்‌!” என்றாள்‌ காயத்ரி. 


அந்த ருத்ர பூமியில்‌ நிசப்தம்‌ நிலவியது. ஈ, காக்கை 
இல்லை. எல்லாரும்‌ போய்விட்டார்கள்‌. என்றாலும்கூட, 
உடன்கட்டை என்ற பெயரில்‌ ஒரு பெண்‌ உயிரோடு 
புதைக்கப்பட்ட கொடூரமும்‌, 'இதேபோன்ற கதிதான்‌ என்‌ 
அக்காவுக்கு ஏற்பட்டது' என்று காயத்ரி சொன்ன 
வார்த்தைகளும்‌ என்னை நடுங்க வைத்தன. எட்டுத்‌ 
திசையிலும்‌ பேய்களும்‌ பிசாசுகளும்‌ எழுந்து நின்று 
கூத்தாடிக்‌ கூச்சலிடுவது போல ஒரு பிரமை ஏற்பட்டது. 

மயானத்தின்‌ காவல்காரன்‌ வந்து, “யாருக்காக 
இன்னும்‌ நின்று கொண்டிருக்கிறீர்கள்‌...?'' என்று 
கேட்டதும்தான்‌ எனக்குச்‌ சுயநினைவு வந்தது. 

“வா, போகலாம்‌... என்றேன்‌. 

என்னை மெளனமாகப்‌ பின்தொடர்ந்தாள்‌ காயத்ரி. 

பாசறைக்குப்‌ போகும்‌' சாலையில்‌ நல்ல நடமாட்டம்‌ 
இருந்தது. போர்‌ வீரர்களுக்கான பண்டங்களை 
ஏற்றிக்கொண்டு வண்டிகள்‌ சென்று கொண்டிருந்தன. 
மாடுகளின்‌ ஜல்ஜல்லென்ற. சலங்கை ஓசையும்‌ 
வண்டிகளின்‌ அடியில்‌ உள்ள கூண்டு விளக்குகள்‌ 
ஆடியசைந்த வண்ணம்‌ வீசிக்கொண்டிருந்த வெளிச்சமும்‌ 
என்னைப்‌ பிரத்தியட்ச உலகுக்குக்‌ கொண்டு வந்தன. 

“அகாலமாகிவிட்டது காயத்ரி... மயானத்துக்குப்‌ 
போய்‌ வந்திருப்பதால்‌, நான்‌ ஸ்நானம்‌ செய்ய வேண்டும்‌. 
நீயும்‌ குளித்துச்‌ சாப்பிட்டுவிட்டுத்‌ தூங்கு. காலையில்‌ 
மீதியைப்‌ பேசிக்‌ கொள்ளலாம்‌...” என்றேன்‌. 


118 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


அப்படி நிதானமாகச்‌ சொல்லி அவளை அனுப்பி 
னேனே தவிர, ராத்திரி முழுதும்‌ எனக்குத்‌ தூக்கம்‌ 
வரவில்லை. கெட்ட கனாக்‌ கண்டவனைப்‌ போல திடுக்‌ 
திடுக்கென்று விழித்துக்‌ கொண்டேன்‌. 

அடுத்த நாள்‌ காலையில்‌ மடடுமல்ல, மாலை 
வரையில்கூட காயத்ரியைச்‌ சந்திக்க முடியவில்லை. 
கலிங்கத்தின்மீது படையெடுப்பது பற்றித்‌ தளபதிகளும்‌ 
அமைச்சர்களும்‌ விவாதித்துக்‌ கொண்டிருந்ததால்‌, நான்‌ 
அவர்களுடன்‌ கூடவே இருக்க வேண்டியிருந்தது. 


அப்பாஜி திரும்பத்‌ திரும்பத்‌ தன்‌ கருத்தையே 
வலியுறுத்திக்‌ கொண்டிருந்தார்‌. “கலிங்கத்தின்மீது 
படையெடுக்கும்‌ விஷயத்தை மறுபரிசீலனை செய்வது 
நல்லது... என்றார்‌. 

“ஏன்‌ அப்பாஜி...?” என்றேன்‌. 

“கலிங்க மன்னரான கஜபதி நமது மதத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌ முசல்மான்களின்‌ ஆதிக்கம்‌ தட்சிண 
பாரதத்தில்‌ பரவாமல்‌ தடுப்பதில்‌ நம்மைப்‌ போலவே 
அவரும்‌ அக்கறை கொண்டவர்‌. விரோதிக்கு விரோதியை 
நண்பனாகக்‌ கருத வேண்டாமா...?” என்றார்‌ மகாபிரதானி. 

அதிகம்‌ பேசாதவரான அமைச்சர்‌ வடமலை 
யண்ணன்‌, “தாங்கள்‌ அனுமதித்தால்‌ ஒரு தகவல்‌ 
சொல்கிறேன்‌...” என்றார்‌. 

“இது மந்திராலோசனைக்‌ கூட்டம்‌... தோன்றுகிற 
கருத்தைச்‌ சொல்வதற்கு யாருக்கும்‌ தடை கிடையாது...” 
என்றார்‌ அப்பாஜி. எனினும்‌, அவருடைய குரலைக்‌ 
கவனித்தால்‌ வடமலையண்ணனின்‌ குறுக்கட்டை அவர்‌ 
ரசிக்கவில்லை என்பது புலப்பட்டது. 

“நான்‌ மட்டும்‌ சொல்லவில்லை. தளபதி ராமலிங்க 
நாயுடுவும்‌ அதைத்தான்‌ சொல்கிறார்‌..." என்றார்‌ 
வடமலையண்ணன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 119 


“விஷயத்துக்கு வாருங்கள்‌ நண்பரே... என்றேன்‌. 
இவருடைய சகோதரரான புலவர்‌ அரிதாசருடன்‌ 
வழிப்பறிக்காரர்களை மடக்குவதற்காகத்‌ திருவண்ணா 
மலை யாத்திரைக்குச்‌ சென்றது முதல்‌ எனக்கும்‌ இவருக்கும்‌ 
ஒரு விநோதமான நட்பும்‌ நெருக்கமும்‌ ஏற்பட்டிருந்தன. 

“வேறொன்றுமில்லை... மகாபிரதானி நினைத்‌ 
திருப்பது போல, மூசல்மான்களின்‌ அதிக்கத்தைத்‌ தடுத்து 
நிறுத்துவதில்‌ கஜபதிக்கு அப்படியொன்றும்‌ ஆர்வம்‌ 
கிடையாது... என்றார்‌ வடமலையண்ணன்‌. “இன்னும்‌ 
சொல்லப்‌ போனால்‌, அவர்களுடன்‌ சேர்ந்து கொண்டு 
நம்மைத்‌ தாக்குவதற்கு முஸ்தீபு செய்து கொண்டிருக்‌ 
கிறார்‌...” 

“யார்‌ சொன்னது...? என்றார்‌ அப்பாஜி. 

“ஒற்றர்கள்‌... என்றார்‌ வடமலையண்ணன்‌. 
“நம்பகமான ஒற்றர்கள்‌ தெரிவிக்கும்‌ நம்பகமான 
தகவலின்படி, கோல்கொண்டா சுல்தான்‌ குதுப்‌ ஷாஹியும்‌ 
கலிங்கத்துக்‌ கஜபதியும்‌ உடன்படிக்கை செய்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. குதுப்‌ ஷாஹியின்‌ பிரதம 
தளபதியான பிஜிலி கான்‌, இப்போது கலிங்கத்துப்‌ 
படைகளுக்குத்‌ தலைமை தாங்கியிருக்கிறார்‌. வேறு பல 
முசல்மான்களும்‌ படைத்‌ தளபதிகளாக நியமிக்கப்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌. இவர்களை உடனடியாக, முறியடிக்‌ 
காமல்‌ விடடேோமானால்‌, ஒழித்துவிட்டதாக நாம்‌ 
நினைத்திருக்கும்‌ எல்லா பாமனி சுல்தான்களும்‌ 
உயிர்பெற்று ஒன்று சேர்ந்துவிடுவார்கள்‌... 

“ஆம்‌, மகாபிரதானி... தாங்கள்‌ அந்த அபாயத்தை 
எண்ணிப்‌ பார்க்க வேண்டும்‌. விரோதியின்‌ நண்பன்‌ 
விரோதிதான்‌... என்றார்‌ தளபதி ராமலிங்க நாயுடு. 

“நீங்கள்‌ எல்லாரும்‌ இப்படிச்‌ சொல்லும்போது, நான்‌ 
தலைவணங்க வேண்டியதுதான்‌... என்றார்‌ அப்பாஜி, 
பெருந்தன்மையுடன்‌. 


120 $* ரா.கி. ரங்கராஜன்‌ 


நிழல்கள்‌ நீண்டு கொண்டிருந்த சாயந்தர 
வேளையில்‌, கூடாரத்துக்கு வெளியே என்‌ அசனத்தைக்‌ 
கொண்டு வந்து போடச்‌ செய்தேன்‌. போரையும்‌ 
படைகளையும்‌ பற்றிய பொறுப்புக்களை மற்றவர்கள்‌ 
ஏற்றுக்கொண்டுவிடடதால்‌, மனத்தில்‌ அமைதி படர்ந்‌ 
திருந்தது. 

காயத்ரியை அழைத்துவரச்‌ செய்தேன்‌. 

வந்தவள்‌ என்னை நமஸ்கரித்துவிட்டு நின்றாள்‌. 
“உட்கார்‌...” என்று நான்‌ சொன்ன பிறகு, சப்பணம்‌ கட்டிக்‌ 
கொண்டு மணல்‌ தரையில்‌ உட்கார்ந்து கொண்டாள்‌. 


“நேற்று நிறுத்திய கதையை இப்போது சொல்லு...” 
என்றேன்‌. 

“எங்கள்‌ கலிங்கத்து ராஜ குடும்பத்துக்குள்‌ 
பலவகையான பூசல்கள்‌ இருப்பது சக்ரவர்த்திக்குத்‌ 
தெரிந்திருக்கும்‌... என்றாள்‌. 

“ஓரளவு தெரியும்‌!” என்றேன்‌. 

எனக்குத்‌ தெரிந்தவரையில்‌ 

கஜபதிகளின்‌ குடும்பத்தினர்‌ ஒரே அரண்மனைக்குள்‌ 
வசித்து வந்தபோதிலும்‌, ஒருவருக்கொருவர்‌ பகைமை 
கொண்டு தான்‌ வாழ்ந்து வந்தார்கள்‌. அந்த விரோதம்‌ 
ஆரம்பித்தது ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு முன்பு. 

சூரிய வம்ச கஜபதிகளின்‌ ஆடசியை ஆரம்பித்த 
கபிலேந்திர தேவர்‌ செய்த தவறு அதற்குக்‌ காரணம்‌. 

அவருக்கு நான்கு மனைவிகள்‌ மூலமாகப்‌ 
பதினெடடுக்‌ குமாரர்களும்‌, பத்து மருமகன்களும்‌ 
இருந்தார்கள்‌. அவருக்குப்‌ பின்‌ யார்‌ ஆட்சிக்கு வருவது 
என்பது பற்றி, அவர்‌ உயிருடன்‌ இருந்தபோதே பூசல்‌ 
தொடங்கிவிட்டது. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 121 


கபிலேந்திர தேவருக்கு ஒரு குறிப்பிட்ட 
பிள்ளையின்மீது அலாதியான பிரியம்‌ உண்டு. அவன்‌ 
பெயர்‌ புருஷோத்தம தேவர்‌. அவன்தான்‌ தனக்குப்‌ பின்‌ 
கலிங்க சாம்ராஜ்யத்தின்‌ அரசனாக வரவேண்டுமென்று 
விரும்பினார்‌ அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக்‌ 
கொள்வதற்காக, ஒரு நாள்‌ இரவு முழுதும்‌ நீலாசலம்‌ 
என்கிற பூரியில்‌ உள்ள ஜகன்னாதரின்‌ கோயிலில்‌, தெய்வ 
சந்நிதியில்‌ தங்கியிருந்தார்‌. மறுநாள்‌ காலை வெளியே 
வந்தவர்‌, ஜகன்னாதப்‌ பெருமாள்‌ தன்‌ கனவில்‌ தோன்றி, 
புருஷோத்தமனே ஆட்சிக்கு வரவேண்டுமென்று கூறியதாக 
அறிவித்தார்‌. அது எவ்வளவு தூரம்‌ உண்மையோ... 
யாருக்கும்‌ தெரியாது. அனால்‌, மந்திரிகள்‌ அதை 
மறுபேச்சின்றி ஏற்றுக்கொண்டனர்‌. 


புருஷோத்தம தேவர்‌ ஆட்சிக்கு வந்தார்‌. ஒருபுறம்‌ 
அண்டை அயல்‌ ராஜ்யங்களுடனும்‌, மறுபுறம்‌ 
சகோதரர்கள்‌, சகோதரிகளின்‌ கணவர்கள்‌ ஆகியோ 
ருடனும்‌ சண்டையிடுவதிலேயே அவருடைய காலம்‌ 
சென்றது. அந்தச்‌ சகோதரிகள்‌ ஒருத்தியின்‌ வழியில்‌ 
வந்தவள்‌ காயத்ரி. 


புருஷோத்தம தேவருக்குப்‌ பின்‌ அவருடைய குமாரர்‌ 
பிரதாப ருத்ரதேவர்‌ அரசரானார்‌. இப்போதும்‌ அவர்தான்‌ 
கஜபதியாக இருக்கிறார்‌. சிறந்த அறிவாளி. தர்ம 
சாஸ்திரங்களின்‌ அடிப்படையில்‌ 'சரஸ்வதி விலாசம்‌' என்ற 
நூலை இயற்றியிருப்பதாக நான்‌ கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. 
தினந்தோறும்‌ கோயிலில்‌ ஜகன்னாதருக்கு அபிஷேகம்‌ 
செய்த தீர்த்தத்தை அரண்மனைக்குக்‌ கொண்டு வந்து 
தருவார்கள்‌ என்றும்‌, அதைப்‌ பருகிய பிறகே பிரதாப ருத்ரர்‌ 
உணவு உட்கொள்வார்‌ என்றும்‌ சொல்வதுண்டு. 


- இதுவரையில்‌ எனக்குத்‌ தெரியும்‌. அனால்‌, பிரதாப 
ருத்ரரின்‌ பிள்ளை வீரபத்ரனைப்‌ பற்றி எதுவும்‌ தெரியாது. 


122 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக உடன்கட்டையில்‌ 
தள்ளும்‌ அளவுக்குக்‌ கொடியவன்‌ என்பதும்‌ தெரியாது. 

“மேலே சொல்லு... என்றேன்‌. 

“குடும்பத்துக்குள்‌ ஒற்றுமை ஏற்படுத்தத்‌ தந்‌ைத 
ஆசைப்பட்டார்‌. பிள்ளையோ, தன்னையும்‌ தன்‌ தாய்‌ 
தந்தையரையும்‌ தவிர, மற்ற எல்லோரையும்‌ அரண்மனை 
யிலிருந்து விரட்டிவிட அசைப்பட்டான்‌. தங்களுடைய 
ஆட்சியைக்‌ குலைக்க எல்லாரும்‌ சதிசெய்து 
கொண்டிருக்கிறார்கள்‌ என்பது அவனுடைய சந்தேகம்‌. 
குறிப்பாக என்‌ அப்பா, என்‌ அக்கா, என்‌ தம்பி, நான்‌ ஆகிய 
நாலு பேரிடம்‌ அவனுக்கு அளவற்ற வெறுப்பு. 
ஒவ்வொருத்தராக மூன்று பேரை ஒழித்துவிட்டான்‌. 
நான்தான்‌ தப்பினேன்‌... என்றாள்‌ காயத்ரி. 

அவள்‌ முகம்‌ ஆகாயத்தை நோக்கினாற்போல்‌ 
உயர்ந்திருந்தது. விழிகள்‌ சூனியத்தில்‌ லயித்திருந்தன. கடந்த 
காலத்தின்‌ கோரங்கள்‌ மலை மலையாக அவள்‌ 
கண்ணெதிரே நின்றனவோ என்னவோ... 


“தனக்குப்‌ பிடிக்காதவர்களை ஒழிக்க வீரபத்ரன்‌ ஒரு 
தந்திரம்‌ வைத்திருந்தான்‌. வாட்போரில்‌ அவன்‌ மிகவும்‌ 
வல்லவன்‌. ஒவ்வொருவரையும்‌ ஒண்டிக்கு ஒண்டியாகப்‌ 
போருக்கு அழைப்பான்‌. பயந்து நழுவுவது அவமானமான 
செயல்‌. ஆகவே, சிலர்‌ அவனுடன்‌ போரிட்டு, அவன்‌ 
வாளுக்கு இரையாகி மடிந்தார்கள்‌. சிலர்‌, 'ஏன்‌ வம்பு?” 
என்று அரண்மனையை விட்டு ஓடிவிட்டார்கள்‌. என்‌ 
தந்தையை ஒரு நாள்‌ வாள்‌ சண்டைக்கு அழைத்தான்‌. 
அவர்‌ வயோதிகர்‌, கண்பார்வை சரியில்லாதவர்‌. 
அப்படியும்‌ அவர்‌ வாளையெடுத்துக்‌ கொண்டு 
புறப்படடபோது, என்‌ தம்பி - பதினைந்து வயதுச்‌ சிறுவன்‌ 
அவரைத்‌ தடுத்து நிறுத்தி, தானே வீரபத்ரனுடன்‌ 
போரிட்டான்‌. அரண்மனையின்‌ பரந்த முற்றத்தில்‌, 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 123 


நாங்கள்‌ பதைக்கப்‌ பதைக்கப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்த 
போது, வீரத்துடன்‌ போராடிவிட்டு ரத்த வெள்ளத்தில்‌ 
மிதந்தபடி இறந்தான்‌ அந்தச்‌ சிறுவன்‌. இன்னும்‌ 
எத்தனையோ வருடங்கள்‌ உயிர்‌ வாழ்ந்து, எவ்வளவோ 
சுகங்களை அனுபவிக்க வேண்டிய பச்சிளம்‌ பாலகன்‌... 


உணர்ச்சி மிகுதியினால்‌ அவள்‌ பேச்சு நின்றது. 
அடிபட்ட புலியின்‌ ஆங்காரம்‌ அவள்‌ முகத்தில்‌ 
பளபளத்தது. அது அடங்கட்டும்‌ என்று சிறிது பொறுத்து, 
பின்‌, “உடன்கடடைக்குத்‌ தள்ளப்பட்ட உன்‌ அக்காவின்‌ 
கதையைச்‌ சொல்லு...” என்றேன்‌. 

சொன்னாள்‌: 


“சைதன்ய மகாபிரபு வங்கத்திலிருந்து கடகத்துக்கு 
வந்திருந்த சமயம்‌ அது. தலைநகரில்‌ தங்கி, ராதையையும்‌ 
கிருஷ்ணனையும்‌ போற்றிப்‌ பாடும்‌ பக்தி இயக்கத்தை 
நடத்தி வந்தார்கள்‌ அவரும்‌ அவருடைய சடர்களும்‌. 
“சங்கர்த்தனை' என்ற அவர்களுடைய வழிபாட்டு 
நிகழ்ச்சிகள்‌ பாமரர்களுக்குப்‌ புரியும்‌ மொழிகளில்‌ 
இருந்தன. மேல்குலத்தாரை ஒதுக்கி, தாழ்த்தப்பட்ட 
மக்களை அரவணைத்துச்‌ சென்றார்‌ சைதன்யர்‌. பிரதாப 
ருத்ரருக்கு சைதன்யரிடம்‌ மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
இருந்தன. அரண்மனைக்கு அவர்‌ வர மறுத்துவிட்டதால்‌, 
தானே அவருடைய இருப்பிடத்துக்குப்‌ போய்‌ 
வணங்கிவிட்டு வந்தார்‌. ஆனால்‌, அவருடைய மகன்‌ 
வீரபத்ரனுக்குச்‌ சைதன்யரின்‌ திருக்கூட்டத்திடம்‌ துவேஷம்‌. 
சைதன்யரின்‌ பஜனை நிகழ்ச்சிகளில்‌ என்‌ அக்கா ஈடுபாடு 
காட்டியதால்‌ அவளிடம்‌ கோபம்‌. அவள்‌ அதற்குப்‌ 
போகக்கூடாதென்று தடுத்தான்‌. என்‌ அக்கா 
கேட்கவில்லை.” 


காயத்ரி பேசிக்‌ கொண்டிருந்தபோது, இரண்டொரு 
அமைச்சர்களும்‌ தளபதிகளும்‌ வந்து வந்து பார்த்துவிட்டுப்‌ 


124 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


போய்க்‌ கொண்டிருந்தார்கள்‌. 'முக்கியமான மந்திரா 
லோசனைகள்‌ செய்யவேண்டிய வேளையில்‌, இந்தப்‌ பெண்‌ 
இப்படிப்‌ பேரரசரின்‌ நேரத்தை வீணடித்துக்‌ 
கொண்டிருக்கிறாளே... என்று எரிச்சலடைந்திருப்பார்கள்‌. 
“அகவே ஒருநாள்‌ வீரபத்ரன்‌ உன்‌ அக்காவை 
உயிரோடு கொளுத்திவிடடான்‌ ?” என்று கேட்டேன்‌. 


“அவ்வளவு சுருக்கமாகக்‌ கதையை முடிக்க 
வேண்டுமென்று சக்ரவர்த்தி விரும்பினால்‌ முடித்துக்‌ 
கொள்கிறேன்‌.” என்றாள்‌ காயத்ரி நொந்த குரலில்‌. 

அவள்‌ மனசைப்‌ புண்படுத்திவிட்டதற்காக வருந்திய 
வனாய்‌, “இல்லை இல்லை. விவரமாகவே சொல்லு” 
என்றேன்‌. 

“என்‌ அக்கா மிக அழகாக ஓவியம்‌ தீட்டக்கூடியவள்‌. 
ஆனால்‌, ராதாகிருஷ்ண லீலைகளை மட்டும்தான்‌ 
தட்டினாள்‌. சைதன்ய பிரபு உட்பட எந்த மானிடரையும்‌ 
அவள்‌ வரைந்தது கிடையாது. அப்படியிருக்க, ஒரு நாள்‌ 
வீரபத்ரன்‌ வேண்டுமென்றே அவளை வம்புக்கு இழுத்தான்‌. 
வாளும்‌ கையுமாக அவள்‌ எதிரில்‌ மாவீரன்‌ போல்‌ 
நின்றுகொண்டு, 'இந்த மாதிரி என்னை ஓவியம்‌ வரைந்து 
கொடு' என்றான்‌. அக்கா மறுத்துவிட்டாள்‌. அந்த 
ஆத்திரத்தில்‌, வீரபத்ரன்‌ அவளைப்‌ பலவந்தம்‌ செய்யவும்‌ 
முயன்றான்‌. அதிர்ஷ்டவசமாக அக்கா தப்பினாள்‌. 
ஏதாவது ஒரு வழியில்‌ என்‌ அக்காவைப்‌ பழிதீர்க்க 
வேண்டுமென்று வீரபத்ரன்‌ காத்திருந்தான்‌. அந்தச்‌ 
சமயத்தில்‌, ராஜமகேந்திரவரம்‌ பகுதியில்‌ எவனோ ஒரு 
சிற்றரசனுடன்‌ போர்‌ மூண்டது. வீரபத்ரன்‌ அதற்குத்‌ 
தலைமை தாங்கிப்‌ படை நடத்திச்‌ சென்று எதிரிகளைத்‌ 
தோற்கடித்தான்‌. போரில்‌ காயமுற்ற கலிங்கத்து 
வீரர்களைத்‌ திரும்ப அழைத்து வந்தபோது ஒரு பயங்கரத்‌ 
திட்டம்‌ அவனுக்குத்‌ தோன்றியது.” 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 125 


“உன்‌ அக்காவைக்‌ கொலை செய்யும்‌ திடடமா?” 

“அமாம்‌... குற்றுயிரும்‌ குலையுயிருமாக மரணப்‌ 
படுக்கையில்‌ இருந்த ஒரு தளபதியிடம்‌, அவனுடைய 
குடும்பத்துக்கு ஏராளமான நிதியுதவிகள்‌ செய்வதாக 
ரகசியமாகப்‌ பேரம்‌ செய்து கொண்டான்‌. என்‌ அக்கா 
அந்தத்‌ தளபதியின்‌ பத்தினி என்று அவனே சொல்லும்படி 
ஏற்பாடு செய்தான்‌. தான்‌ உயிர்‌ துறந்ததும்‌ அவள்‌ 
தன்னுடன்‌ உடன்கட்டை ஏறவேண்டுமென்பது தன்‌ 
விருப்பம்‌ என்று மற்ற தளபதிகளின்‌ முன்னிலையில்‌ 
சொல்லி விடடு அந்தத்‌ தளபதி இறந்துவிடடான்‌. 
எல்லாரும்‌ அதை உண்மையென்று நம்பிவிட்டார்கள்‌. என்‌ 
அக்கா ஆடசேபித்தது, மறுத்தது, எதிர்த்துப்‌ போராடியது 
எதுவும்‌ எடுபடவில்லை. அவளைத்‌ தன்‌ மனைவி என்றும்‌, 
தன்னுடன்‌ உடன்கடடை ஏற வேண்டுமென்றும்‌ அந்தத்‌ 
தளபதி சொன்னதற்குப்‌ பல தளபதிகள்‌ சாடசி 
இருக்கிறார்களே! இறந்தவனை மயானத்துக்கு எடுத்துப்‌ 
போகையில்‌ என்‌ அக்காவையும்‌ இழுத்துக்கொண்டு 
போனார்கள்‌. அக்கா அலறினாள்‌. கணவன்‌ வீர சொர்க்கம்‌ 
அடைந்திருக்கும்போது, சந்தோஷமாகச்‌ சிதையில்‌ உயிர்‌ 
துறக்கவேண்டிய ஒரு மனைவி இப்படி அழுது 
அடம்பிடிக்கிறாளே என்று வழியில்‌ பார்த்த பலர்‌ அவளை 
ஏசி, கல்லெடுத்து அடித்தார்கள்‌! அதுதான்‌ இன்னும்‌ 
பெரிய கொடுமை. வீரபத்ரனின்‌ இந்தச்‌ சதியைப்‌ பிற்பாடு 
என்‌ தந்தையின்‌ நண்பரான ஒரு தளபதி சொன்னார்‌. 
மகனும்‌ இறந்து, மகளும்‌ இறந்த பின்‌ அப்பா அதிக நாள்‌ 
உயிருடன்‌ இருக்கவில்லை. மூவரையும்‌ இழந்த பிறகு, 
அடுத்த பலி நானாகத்தான்‌ இருப்பேன்‌ என்று எனக்குத்‌ 
தெரிந்து விடடது. ராஜ்யம்‌ விட்டு ராஜ்யம்‌ வந்துவிடட 
இன்றைக்கும்கூட, எந்த விநாடியில்‌ என்ன நேருமோ என்ற 
எதிர்பார்ப்புடன்தான்‌ இருக்கிறேன்‌" என்றாள்‌. அவள்‌ 
கண்கள்‌ எச்சரிக்கையுடன்‌ - பயத்துடன்‌ அல்ல, 


126 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


எச்சரிக்கையுடன்‌ - நாலுபுறமும்‌ சுழன்றுவிடடு என்னை 
நோக்கித்‌ திரும்பின. 

அண்ணாந்து வானத்தைப்‌ பார்த்தேன்‌. நட்சத்தி 
ரங்கள்‌ எல்லைக்கடங்காக்‌ கணக்கில்‌ மினுமினுத்தன. 
விர்விர்ரென்று வீசிய காற்றில்‌ கூடாரங்களின்‌ துணிகள்‌ 
படபடவென்று ஓசையெழுப்பின. 


காயத்ரி அமைதியாக என்‌ முன்னே முழங்காலைக்‌ 
கட்டிக்கொண்டு உடகார்ந்திருந்தாள்‌. அந்த இளம்‌ 
பெண்ணின்‌ உள்ளத்துக்குள்ளே எத்தனை ரணங்கள்‌, 
எத்தனை காயங்கள்‌, எத்தனை துன்ப அனுபவங்கள்‌ 
அமுங்கிக்‌ கிடக்கின்றன என்பதை என்னால்‌ ஊகிக்க 
முடிந்தது. படைவீடெங்கும்‌ எரிந்துகொண்டிருந்த 
தீப்பந்தங்கள்‌ மெள்ள மெள்ள மங்கி, ஒளி குறைந்து 
கொண்டிருந்தன. ஆனால்‌, இவளுக்குள்ளே எரியும்‌ நெருப்பு 
மங்காது, மறையாது, அணையாது என்று நினைத்துக்‌ 
கொண்டேன்‌. 


“பிறகு?” என்றேன்‌. 


“கலிங்கத்தின்‌ பகைவன்‌ யாராக இருந்தாலும்‌, 
அவர்களுடன்‌ சேர்ந்து கொண்டு கஜபதி ஆடசியை 
வீழ்த்துவதற்கு முயற்சிக்க வேண்டும்‌ என்று முடிவு 
செய்தேன்‌. அனால்‌, அதை எப்படிச்‌ செய்வது என்று 
தெரியவில்லை. அரண்மனையிலிருந்த ஒரு தெலுங்குப்‌ 
புலவர்‌, விஜயநகரத்துக்குப்‌ போகும்படி யோசனை 
கூறினார்‌. கஜபதி ஆட்சியை வீழ்த்த வேண்டுமென்று 
சாளுவ நரசிம்ம சக்ரவர்த்தி தன்‌ விருப்பத்தை எழுதி 
வைத்திருப்பதாகவும்‌, அரண்மனையில்‌ வேலைக்கு 
அமர்ந்து, அந்தச்‌ சுவடியைத்‌ தேடி எடுத்துத்‌ தங்களிடம்‌ 
தரும்படியும்‌ அவர்தான்‌ கூறினார்‌. அதன்படி தங்கள்‌ 
அரண்மனையில்‌ வேலைக்கு அமர்ந்தேன்‌. தாங்கள்‌ 
சந்தோஷமான வாழ்க்கையைப்‌ பெற்ற பிறகுதான்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 127 


கலிங்கத்தின்‌ மீது படையேெடுக்கும்படி தங்களை 
வேண்டிக்கொள்ள எண்ணியிருந்தேன்‌. சின்னாதேவியை 
அடையும்வரை, காதலில்‌ வெற்றிபெறும்‌ வரை, தங்களுக்குச்‌ 
சந்தோஷம்‌ ஏற்படாது என்று தெரிந்து, அதற்கு 
என்னாலான உதவிகளைச்‌ செய்து வந்தேன்‌...” 

நான்‌ இடைமறித்து விரக்தியுடன்‌ சிரித்தேன்‌. 
“காதலா! சின்னாதேவியா! ஹும்‌! கானல்‌ நீர்‌ என்று 
சொல்வார்களே, அது எப்படி இருக்கும்‌ என்று இத்தனை 
நாள்வரை எனக்குத்‌ தெரியாமல்‌ இருந்தது. இப்போது 
தெரிந்துவிட்டது !” 

“சக்ரவர்த்தி அவ்வளவு கசப்பாகப்‌ பேசக்கூடாது... 
என்றாள்‌ காயத்ரி. “வெகுவிரைவில்‌ தங்கள்‌ மனோரதம்‌ 
நிறைவேறத்தான்‌ போகிறது... 


“அது நிறைவேறுகிறபோது நிறைவேறடடும்‌. 
இப்போது நீ என்ன திட்டம்‌ நிறைவேற்ற நினைத்தி 
ருக்கிறாய்‌ என்பதைச்‌ சொல்லு... என்றேன்‌. 

“தாங்கள்‌ கலிங்கத்தின்மீது படையெடுத்து, கடகம்‌ 
வரை சென்று, கஜபதியை வீழ்த்தி, வீரபத்ரனைச்‌ 
சிறைபிடித்து, விஜயநகரத்துக்குக்‌ கொண்டு வரவேண்டும்‌ 
என்பது இந்த அபலையின்‌ அசை... என்றாள்‌ அவள்‌. 

“கொண்டு வந்த பின்‌?” 


“அதை நான்‌ அப்போது சொல்கிறேன்‌ சக்ரவர்த்தி, 
இப்போது மன்னியுங்கள்‌... என்றாள்‌ காயத்ரி. 

“நல்லது. கடகம்‌ வரை படையெடுத்துப்‌ போவது 
என்பது ஏற்கெனவே நான்‌ முடிவு செய்திருந்த 
விஷயம்தான்‌. இருந்தாலும்‌, அப்பாஜிக்கும்‌ மற்றப்‌ 
பிரதானிகளுக்கும்‌ உன்‌ கதையைச்‌ சொன்னால்‌ என்னைப்‌ 
பார்த்துச்‌ சிரிக்கத்தான்‌ போகிறார்கள்‌... 


“ஏன்‌ சக்ரவர்த்தி?” என்று அவள்‌ திகைத்தாள்‌. 


128 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


“ஏன்‌ ,சிரிக்கமாட்டார்கள்‌ ? சின்னா தேவிக்காகப்‌ 
பீஜபூர்மீது படையெடுத்தேன்‌. அம்மாவுக்காக உதயகிரி மீது 
படையெடுத்தேன்‌. இப்போது உனக்காகக்‌ கலிங்கத்தின்மீது 
படையெடுக்கிறேன்‌. விஜயநகரத்தின்‌ சரித்திரத்தில்‌ 
பெண்களின்‌ முந்தானையைப்‌ பிடித்துக்கொண்டு அலைந்த 
ஒரே சக்ரவர்த்தி இந்தக்‌ கிருஷ்ண தேவராயன்தான்‌ !”' 
என்று கூறி நகைத்தேன்‌. “சரி, நேரமாகிறது. நீ போ... 
மனச்சுமையை இறக்கிவிடட நிம்மதியுடன்‌ நன்றாகச்‌ 
சாப்பிட்டுவிடடு நன்றாகத்‌ தூங்கு... 

காயத்ரி நன்றி ததும்ப என்னை நோக்கியவாறு, என்‌ 
காலடியில்‌ விழுந்து நமஸ்காரம்‌ செய்துவிடடுக்‌ கண்களைத்‌ 
துடைத்தபடி புறப்படடாள்‌. 

“இரு... என்றேன்‌. 

நின்றாள்‌. 

“நூலகத்தில்‌ நீ ஆராய்ச்சி செய்தது என்ன என்று 
தெரிந்துவிட்டது. மாதங்க பர்வதத்தில்‌ என்ன ஆராய்ச்சி 
செய்தாய்‌? அந்த ரகசியத்தையும்‌ சொல்லிவிடு... என்றேன்‌. 

காயத்ரி மென்மையாகப்‌ புன்முறுவல்‌ செய்தாள்‌. 

“தங்கள்‌ படை கலிங்கத்தின்‌ தலைநகரை அடையும்‌ 
போது அந்த ரகசியம்‌ வெளிப்படும்‌ சக்ரவர்த்தி... 
என்றவள்‌, மறுபடியும்‌ ஒரு முறை புன்னகை செய்துவிட்டுத்‌ 
தன்‌ கூடாரத்தை நோக்கி நடந்தாள்‌. 

ஆத்திரமும்‌ கோபமும்‌ சோகமும்‌ விம்மலுமாக 
இருந்தவள்‌ நெடுநேரத்துக்குப்‌ பின்‌ முகம்‌ மலர்ந்ததைக்‌ 
கண்டபோது, இந்தப்‌ பெண்ணுக்காக என்னவும்‌ 
செய்யலாம்‌, எதுவும்‌ கொடுக்கலாம்‌ என்று தோன்றியது. 


கலிங்கத்தின்‌ தலைநகரான கடகத்தை நோக்கிப்‌ 
படையெடுப்பது என்று ஏற்கெனவே நானும்‌ 
அமைச்சர்களும்‌ முடிவு செய்துவிட்டதால்‌. இளவரசன்‌ 
வீரபத்ரனைச்‌ சிறைப்பிடிக்க வேண்டுமென்று காயத்ரி 
சொன்ன விஷயங்களை நான்‌ அப்பாஜியிடம்‌ 
தெரிவிக்கவில்லை. தெரிவிக்க வேண்டிய தேவையும்‌ 
இருக்கவில்லை. 

விஜயநகரப்‌ படை வெற்றி முரசொலிக்க, 
வேகவேகமாக முன்னேறியது. வினுகொண்டா, 
கொண்டவீடு, பெல்லம்‌ கொண்டா, தேவர கொண்டா, 
ஜல்லிபள்ளி, அனந்தகிரி, கம்பம்‌ மேட்டு முதலான பெரிய 
பெரிய கோட்டைகள்‌ பொத்‌ பொத்தென்று விழுந்தன. 
பொட்டனூரு சிம்ஹாத்ரியை அடைந்ததும்‌ அங்கு ஒரு 
ஜெய ஸ்தம்பம்‌ எழுப்ப ' ஆணையிட்டேன்‌. 

அடுத்துக்‌ கடகத்தை நோக்கி முன்னேற வேண்டியது 
தான்‌. 

படை முகாம்களை ஒவ்வொன்றாகப்‌ பார்வை 
யிட்டுக்‌ கொண்டு வந்தேன்‌. 

கடைசிப்‌ பிரிவில்‌ மருத்துவர்களின்‌ முகாம்‌ இருந்தது. 
இருப்பதற்குள்‌ பெரிய கூடாரம்‌ இது. வழக்கம்போல்‌ அந்த 
இத்தாலிய இளைஞன்‌ நிக்கோலஸ்‌ என்‌ வருகையைக்‌ கூடக்‌ 
கவனிக்காமல்‌ ஒரு போர்வீரனுக்குக்‌ கட்டுப்‌ போட்டுக்‌ 
கொண்டிருந்தான்‌. நானும்‌ அவன்‌ வேலையில்‌ 
குறுக்டொமல்‌ மேலே நடந்தேன்‌. எங்கே போனாலும்‌, 


130 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


இவன்‌ என்‌ பின்னாலேயே வருவது விஜயநகரப்‌ பேரரசின்‌ 
மீதுள்ள அன்பினால்‌ மட்டுமல்ல, காயத்ரியின்‌ மீதுள்ள 
காதலினாலும்தான்‌ என்று நினைத்துக்கொண்டேன்‌. 
காயத்ரியின்‌ கூடாரத்தில்‌ அவளும்‌ இன்னும்‌ மூன்று 
நான்கு பெண்களுமாகத்‌ தரையில்‌ உட்கார்ந்து, தையல்‌ 
வேலை செய்து கொண்டிருந்தார்கள்‌. எனக்கு அது 
வியப்பாக இருந்தது. ஏனெனில்‌, படைவீரர்களுக்கும்‌ சரி, 
தளபதிகளுக்கும்‌ சரி, அரசாங்கத்தின்‌ செலவில்‌ உடைகள்‌ 
தைத்துத்‌ தருவது கிடையாது. அவரவர்கள்‌ அவரவர்‌ 
செலவில்‌ உடை தைத்துக்‌ கொள்ள வேண்டியதுதான்‌. 


அப்படியிருக்க, காயத்ரியும்‌ இந்தப்‌ பெண்களும்‌ 
யாருக்காக உடை தயாரிக்கறொர்கள்‌ ? 


என்‌ சந்தேகத்தை ஊகித்தவன்‌ போல, “தங்களுக்‌ 
காகத்தான்‌ சக்ரவர்த்தி...” என்று எடுத்து வந்து காட்டினாள்‌ 
காயத்ரி. 


உயர்ந்த ரகப்‌ பட்டில்‌ சரிகை வேலைப்பாடுகளுடன்‌ 
அந்த அங்கி அமைந்திருந்தது. இன்னும்‌ முழுதாக 
முடித்திருக்கவில்லை. 

“நல்லதாக ஒரு அங்கிகூட இல்லாத ஏழை நான்‌ 


என்பதை எப்படித்‌ தெரிந்து கொண்டாய்‌?” என்று 
சிரித்தேன்‌. 

“கடகத்தை வெற்றிகொண்டவுடன்‌ தாங்கள்‌ அணிய 
வேண்டும்‌ என்பதற்காகப்‌ பிரத்தியேகமாக இதைத்‌ 
தைக்கிறேன்‌...” என்று அவள்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்த 
போது... 

உள்ளே வந்த அப்பாஜி, “வெற்றி விழாவைச்‌ 
சக்ரவர்த்தி இப்போதே கொண்டாடிவிடலாம்‌...” என்றார்‌. 


“என்ன சொல்கிறீர்கள்‌ அப்பாஜி ?” 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 131 


“ஆச்சரியமான, சந்தோஷமான செய்தி சக்ரவர்த்தி. 
கடகத்தில்‌ நிலைமை எப்படி இருக்கிறது என்று பார்த்து 
வரச்‌ சில உளவாளிகளை அனுப்பியிருந்தேன்‌... அவர்கள்‌ 
என்ன சொல்கிறார்கள்‌, தெரியுமா ?” 

“என்ன சொல்கிறார்கள்‌ ?” 

“கலிங்கத்தின்‌ தலைநகரில்‌ எந்த எதிர்ப்பும்‌ 
இல்லையாம்‌... கோட்டை வாசல்கள்‌ திறந்திருக்றெதாம்‌. 
கோடடைச்‌ சுவர்களின்மீது எந்த வீரனும்‌ நிற்க 
வில்லையாம்‌... யார்‌ வேண்டுமானாலும்‌ உள்ளே 
போகலாம்‌, வெளியே வரலாம்‌... எதிர்த்து யுத்தம்‌ செய்ய 
யாருமே இல்லை!” என்றார்‌ அப்பாஜி. 


பிரமித்துப்‌ போனேன்‌. “நிஜமாகவா.... நம்பவே 
முடியவில்லையே அப்பாஜி... ?” 


காயத்ரியின்‌ முன்னிலையில்‌ பேசிக்‌ கொண்டி 
பூப்பதே தனக்கு அகெளரவம்‌ என்று அப்பாஜி 
எண்ணினார்‌. “சக்ரவர்த்தி, நாம்‌ ஒரு சிறுபடையுடன்‌ 
முதலில்‌ கடகத்துக்குச்‌ செல்வோம்‌. உளவாளிகள்‌ 
சொன்னது உண்மையென்றால்‌, எந்தத்‌ துணையும்‌ நமக்குத்‌ 
தேவையில்லை. எதிர்ப்பு இருப்பதாகத்‌ தெரிந்தால்‌, 
மற்றவர்களை அழைத்துக்‌ கொள்ளலாம்‌...” என்றார்‌ 

“தங்கள்‌ யோசனை மிகவும்‌ உத்தமம்‌ அப்பாஜி... 
என்று நான்‌ சொன்னதும்‌, அவர்‌ பெருமிதத்துடன்‌ திரும்பிச்‌ 
சென்றார்‌. 

காயத்ரியின்‌ முகத்தைப்‌ பார்த்தேன்‌. ஒரு மர்மப்‌ 
புன்னகையை அதில்‌ கண்டேன்‌. 


கடகத்துக்குப்‌ புறப்பட்டபோது நானும்‌ 
அப்பாஜியும்‌ வடமலையண்ணனும்‌ முன்னே செல்ல, 
காயத்ரியும்‌ ஒரு குதிரையில்‌ வந்தாள்‌. அனால்‌, மனத்‌ 
தத்துவம்‌ தெரிந்தவள்‌. எங்களுக்குச்‌ சரிநிகராக வந்தால்‌, 


132 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


அப்பாஜி அதை அவமதிப்பாகக்‌ கருதுவார்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொண்டு நன்றாகப்‌ பின்தள்ளியே வந்து 
கொண்டிருந்தாள்‌. 

ஒற்றர்கள்‌ சொன்னது போலவே, கலிங்கத்தின்‌ 
தலைநகரில்‌ எந்த எதிர்ப்பையும்‌ காணவில்லை. யுத்த 
முழக்கங்கள்‌ கேட்கவேண்டிய நகரம்‌, அமைதிப்‌ 
பூங்காவாகக்‌ காட்சி தந்தது. அழயை வீதிகள்‌, அலங்கார 
மாளிகைகள்‌, தெய்வ மணம்‌ கமழும்‌ அலயங்களிலிருந்து 
மணியோசையும்‌ பஜனைக்‌ தேங்களும்‌ கேட்டன. 

கஜபதியின்‌ அரண்மனையை அடைந்தோம்‌. 
அப்பாஜியும்‌ வடமலையண்ணனும்‌ வாளை உருவிக்‌ 
கொண்டு ஆளுக்கொரு திசையாகச்‌ சென்றார்கள்‌. காயத்ரி 
அரண்மனையின்‌ நடுப்பகுதிக்குப்‌ போனாள்‌. நான்‌ 
அவளைப்‌ பின்தொடர்ந்தேன்‌. 

அறைக்கு அறை, மண்டபத்துக்கு மண்டபம்‌ 
காவலர்களும்‌, பணியாட்களும்தான்‌ இருந்தார்களே தவிர, 
கஜபதியின்‌ குடும்பத்தினர்‌ என்று எவரையும்‌ காண 
வில்லை. 

பரபரவென்று இங்குமங்குமாக காயத்ரி ஓடினாள்‌. 
சில சேவகர்களை விசாரித்தாள்‌. ஓர்‌ அறைவாசலில்‌ தயங்கி 
நின்றபோது, அவள்‌ கண்கள்‌ பனிப்பதைக்‌ கண்டேன்‌. பிறகு 
உள்ளே சென்றாள்‌. “நானும்‌ என்‌ அப்பாவும்‌ அக்காவும்‌ 
தம்பியும்‌ வசித்து வந்த இடம்‌ இது...” என்றாள்‌, குரல்‌ 
தழுதழுக்க. 

அறை வாசலில்‌ நின்றேன்‌. 

கலைச்‌ சிறப்பும்‌ செல்வச்‌ செழிப்பும்‌ கொண்ட 
அரண்மனையின்‌ ஓர்‌ அங்கமா இந்த அறை...? எத்தனை 
அலங்கோலம்‌! தூசும்‌ தும்பட்டையுமாக, துடைப்பத்தைக்‌ 
கண்டே பல வருடங்கள்‌ ஆகியிருக்கும்‌ என்று தோன்றியது. 
தரையில்‌ பல ஓவியங்கள்‌ சிதறிக்‌ கிடந்தன. எல்லாமே 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 133 


ராதையும்‌ கண்ணனும்‌ கூடிக்‌ குலாவி விளையாடிய 
காட்சிகள்‌. காயத்ரியின்‌ காலம்‌ சென்ற அக்கா வரைந்தவை. 


அழுக்கு நிறைந்த தரையாயிருந்தும்‌ காயத்ரி 
உட்கார்ந்து, ஒவ்வொரு படமாக எடுத்துத்‌ தூசியைத்‌ தன்‌ 
புடவைத்‌ தலைப்பால்‌ தட்டிவிட்டு மார்போடு 
அணைத்துக்‌ கொண்டாள்‌. குலுங்கிக்‌ குலுங்கி அவள்‌ 
அழுகிறாள்‌ என்பது தெரிந்தபோதிலும்‌, அந்த 
அழுகையினூடே எவ்வளவு ஆத்திரமும்‌ அங்காரமும்‌ 
அவள்‌ முகத்தில்‌ சீறிக்கொண்டிருக்கின்றன என்பதை 
என்னால்‌ ஊகிக்க முடிந்தது. ஓவியங்களை வைத்துவிட்டு, 
என்னை நோக்கித்‌ திரும்பினாள்‌. சாம்பல்‌ பூத்திருக்கும்‌ 
நெருப்பு ஊதியவுடன்‌ எப்படி ஜொலிக்குமோ, அப்படி 
இருந்தது அவள்‌ முகம்‌. 

எழுந்து வந்தவள்‌, என்‌ காலடியில்‌ விழுந்து 
வணங்கினாள்‌. என்னுடைய இரண்டு பாதங்களையும்‌ 
அவளுடைய இரண்டு கைகள்‌ உஷ்ணத்துடன்‌ 
தொடுவதையும்‌ கண்ணீர்‌ முத்துக்கள்‌ என்‌ கால்‌ விரல்களை 
நனைப்பதையும்‌ உணர்ந்தேன்‌. 

எழுந்தவள்‌, “சக்ரவர்த்தி, வீரபத்ரன்‌ எங்கே 
இருந்தாலும்‌ பிடித்தே ஆகவேண்டும்‌. எனக்காக... என்‌ 
அக்காவுக்காக... என்‌ தம்பிக்காக... என்‌ அப்பாவுக்காக...” 
என்றாள்‌. 

“அசடு, அசடு!” என்று அவள்‌ தோள்களைத்‌ தட்டிக்‌ 
கொடுத்து, கண்ணீரை விரலால்‌ சுண்டிவிட்டேன்‌. 
“உனக்காக, உன்‌ அக்காவுக்காக, உன்‌ தம்பிக்காக, உன்‌ 
அப்பாவுக்காக மட்டுமல்ல எனக்காகவும்‌ அந்த 
வீரபத்ரனைப்‌ பிடிக்காமல்‌ விடமாட்டேன்‌. ஏனென்றால்‌, 
கஜபதியையும்‌ அவர்‌ பிள்ளையையும்‌ விட்டுவைப்பது என்‌ 
அரசுக்கு அபத்து... நகரத்இஷ்‌ எந்த மூலையில்தான்‌ அவன்‌ 
ஒளிந்திருக்கிறான்‌, பார்த்துவிடலாம்‌...” என்றேன்‌. 


134 6 ரா.கி. ரங்கராஜன்‌ 

அந்த அறைனயத்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ பார்த்தபடி 
காயத்ரி வெளியே வந்தாள்‌. விஸ்தாரமான தர்பார்‌ 
மண்டபத்தை அடைந்தோம்‌. அந்த மன்றத்தின்‌ அழகைக்‌ 
கண்டபோது, ஒரு விநாடிக்கு என்னுள்‌ இருந்த 
போர்க்குணம்‌ மறைந்து, கலையுள்ளம்‌ மலர்ந்து கொண்டது. 
விஜயநகரப்‌ பாணி சிற்பங்களுக்கும்‌ கலிங்கத்துச்‌ 
சிற்பங்களுக்கும்‌ உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளில்‌ என்‌ 
புத்தி சென்றது. இங்குள்ள சில தனித்தன்மைகளை அங்கே 
புகுத்த வேண்டுமென்று நினைத்துக்‌ கொண்டிருந்த சமயம்‌... 


வடமலையண்ணன்‌ வந்து என்னைப்‌ பிரத்தியட்ச 
உலகுக்குக்‌ கொண்டு வந்தார்‌. “நான்‌ என்‌ ஆட்களுடன்‌ 
வடக்குப்‌ பகுதிகளைப்‌ பார்த்துவிட்டேன்‌. கஜபதியின்‌ 
குடும்பத்தினர்‌ யாரையும்‌ காணோம்‌. போஜன விடுதியில்‌ 
சில பெண்கள்தான்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஒரிய 
மொழியில்‌ பேசுகிறார்கள்‌. நானோ தமிழன்‌... என்ன 
சொல்கிறார்கள்‌ என்று எதுவும்‌ புரியவில்லை... என்றார்‌. 


அதற்குள்‌ அப்பாஜி உற்சாகமாக வந்தார்‌. “ஒரு நல்ல 
செய்தி! கஜபதியின்‌ தளபதிகளான பதினாறு மகாபத்ராக்‌ 
களும்‌ தெற்குப்‌ பகுதியில்‌ உள்ள சிறு அரண்மனையில்‌ 
இருக்கிறார்கள்‌. சக்ரவர்த்தியிடம்‌ சரணடைய 
விரும்புகிறார்கள்‌. தங்களுடைய படைகளை இங்கே வந்து 
சேரும்படி அவரவர்‌ சீமைகளுக்குச்‌ செய்தி அனுப்பி 
யிருந்தார்களாம்‌. ராஜ்யத்தின்‌ அதிபதியான கஜபதியே 
தலைநகரத்தைக்‌ காலி செய்துவிட்டுப்‌ போய்விட்டபோது, 
தாங்கள்‌ போராடுவதில்‌ அர்த்தமில்லை என்பதால்‌ 
சரணடைவதென்று இவர்கள்‌ முடிவு செய்துவிட்டார்கள்‌...” 


நம்ப முடியாததாக இருந்தது அப்பாஜி சொன்ன 
செய்தி. “எங்கே அவர்கள்‌...? வரச்‌ சொல்லுங்கள்‌...” 
என்றேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 135 


“ஒவ்வொருவராக வரச்‌ சொல்கிறேன்‌... என்றவர்‌, 
ஒரு சேவகனிடம்‌ சொல்லியனுப்பினார்‌. 


பிரதாபருத்ர கஜபதியின்‌ தளபதிகளில்‌ ஒருவர்‌ 
வந்தார்‌. அவரிடம்‌ ஒரு பெடடி இருந்தது. சிறிய 
பெட்டிதான்‌. ஆனால்‌, கனமாக இருந்திருக்க வேண்டும்‌. 
இரு கையாலும்‌ அதைத்‌ தாங்கி எடுத்து வந்து என்‌ முன்னே 
வைத்தார்‌. உடைவாளை உருவி என்‌ காலடியில்‌ 
வைத்துவிட்டு, “விஜயநகர சக்ரவர்த்திக்கு வணக்கம்‌... என்‌ 
பெயர்‌ நரஹரி மகாபத்ரா. தரணிகொண்டா சீமையின்‌ 
ராஜப்பிரதிநிதி... என்றார்‌. 

“பெட்டியில்‌ என்ன இருக்கிறது... ?” என்றேன்‌. 


திறந்து காடடினார்‌. 

பொன்னும்‌ மணியும்‌ ஆபரணங்களும்‌ பொற்‌ 
காசுகளும்‌ வெள்ளி நாணயங்களும்‌ நிறைந்திருந்தன. 
அவற்றின்‌ மேலாக, பட்டுத்துணியில்‌ ஒரு லிகிதம்‌ எழுதி 
வைக்கப்பட்டி ருந்தது. 

அடுத்து, இன்னொரு மகாபத்ரா வந்தார்‌. அவரும்‌ 
ஒரு பெட்டியை வைத்தார்‌. அதிலும்‌ பொக்கிஷம்‌. கூடவே, 
ஒரு லிகிதம்‌. தான்‌ எந்தச்‌ சீமையின்‌ ராஜப்பிரதிநிதி 
என்பதைத்‌ தெரிவித்தார்‌. மூன்றாமவர்‌ வந்தார்‌. அதே 
கதை... நாலாமவரும்‌ அப்படியே... 

பதினாறு மகாபத்ராக்களும்‌ வந்து பதினாறு 
பெட்டிகளை வைத்துச்‌ சரணடைந்தார்கள்‌. 

ஒவ்வொருவரும்‌ வந்தபோது, ஒரு விநோதமான 
விஷயத்தைக்‌ கவனித்தேன்‌. 

காயத்ரியைக்‌ கண்டவுடன்‌ அவர்கள்‌ முகத்தில்‌ 
வியப்புத்‌ தென்பட்டது. “நீயா... எப்படி இங்கே வந்தாய்‌... ? 
இத்தனை நாள்‌ எங்கே போயிருந்தாய்‌...?” என்று கேட்க 
விரும்புவதைப்‌ போல இருந்தது அவர்கள்‌ பார்வை. சிலர்‌, 


138 6 ரா.கி. ரங்கராஜன்‌ 
அவளுக்கும்‌ சேர்த்து வணக்கம்‌ தெரிவித்தார்கள்‌. 
அனைவரும்‌ காயத்ரிக்கு அறிமுகமானவர்கள்‌ என்று 
தெரிந்தது. 

ஒரு பெட்டியினுள்ளிருந்த லிகிதத்தை எடுத்துப்‌ 
பார்த்தேன்‌. ஒரிய மொழியில்‌ இருந்தது. மொழி 
புரியாவிட்டாலும்‌ எல்லாவற்றிலும்‌ ஒரே மாதிரியான 
வாசகங்கள்தான்‌ இருக்கின்றன என்று ஊகித்துக்‌ 
கொண்டேன்‌. 


“எங்கிருந்து வந்தன இந்தப்‌ பெட்டிகள்‌...? என்ன, 
எழுதியிருக்கிறது இதில்‌...?” என்று கேட்டேன்‌. 


நரஹரி மகாபத்ரா என்பவர்‌ தன்‌ பெட்டியிலிருந்த 
லிகிதத்தை எடுத்தார்‌. “இது என்‌ பெயருக்கு எழுதப்‌ 
பட்டிருக்கிறது. இதேபோல்‌ பதினாறு மகாபத்ராக்களுக்கும்‌ 
அவரவர்‌ பெயரில்‌ வந்திருக்கிறது. இதில்‌, 'மகாபத்ரா 
அவர்களுக்கு, விஜயநகரத்திலிருந்து எழுதிக்‌ கொள்வது, 
தாங்கள்‌ இதுவரை செய்துள்ள, மேலும்‌ செய்வதாக 
வாக்களித்துள்ள உதவிகளுக்கு மிக்க நன்றி. இத்துடனுள்ள 
சிறு வெகுமதியைப்‌ பெற்றுக்‌ கொள்ளவும்‌ என்று 
எழுதியுள்ளது. அடியில்‌ கையெழுத்து எதுவுமில்லை... 


இன்னொரு மகாபத்ரா குறுக்கிட்டு, “இந்தப்‌ 
பெட்டியும்‌ லிகிதமும்‌ யார்‌ அனுப்பியது என்பது மர்மமாக 
இருக்கிறது. கலிங்கத்துக்கு எதிராக விஜயநகர அரசுக்கு 
நாங்கள்‌ எந்த உதவியும்‌ செய்யவுமில்லை. செய்வதாக 
வாக்களிக்கவுமில்லை. இந்த லிதெத்தின்‌ ஒரு நகல்‌ கஜபதி 
பிரதாப ருத்ரதேவருக்கும்‌ போயிருக்கிறது. எல்லா 
மகாபத்ராக்களும்‌ சேர்ந்து தனக்கு எதிராகச்‌ சதி 
செய்கிறார்கள்‌ என்று அவர்‌ நினைத்து விட்டார்‌. எங்கள்‌ 
உதவி இல்லாமல்‌ போராடுவது முடியாது என்று 


! 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 137 


தீர்மானித்து, கடகத்தைவிட்டு வெளியேறித்‌ தலைமறை 
வாகிவிட்டார்‌...” என்றார்‌. 


திகைப்புக்குமேல்‌ திகைப்பாக நான்‌ இருந்தேன்‌. 
அப்பாஜியின்‌ முகமோ ஜிவுஜிவுவென்று சிவந்திருந்தது. 
“இந்த மாதிரி லிகிதமோ, வெகுமதியோ நான்‌ 
அனுப்பவில்லை. எனக்குத்‌ தெரிந்து எவரும்‌ அனுப்ப 
வில்லை... யார்‌ செய்த காரியம்‌ இது?” என்று சீறினார்‌. 

நிலைமை நெருக்கடியாயும்‌ சிக்கலாயும்‌ இருப்பதை 
உணர்ந்தேன்‌. அந்நியர்களின்‌ முன்னிலையில்‌ விவாதிப்பது 
உசிதமல்ல என்று தோன்றியது. 

“நீங்கள்‌ போகலாம்‌... உங்கள்‌ சரணாகதியை 
ஏற்றுக்கொள்கிறேன்‌. நாடு பிடிக்கும்‌ அசை எனக்குக்‌ 
கிடையாது. அண்டை ராஜ்யங்கள்‌ பகை நிலங்களாக 
இருக்கக்கூடாது என்பதும்‌, விஜயநகரத்துடன்‌ நட்புறவு 
கொண்டிருக்க வேண்டும்‌ என்பதும்தான்‌ என்‌ நோக்கம்‌. 
நீங்கள்‌ இப்போது அண்டுவரும்‌ சமைகளை நீங்களே 
தொடர்ந்து ஆட்சி .புரியலாம்‌. அனால்‌, விஜயநகரத்தின்‌ 
மேலாதிக்கத்துக்குக்‌ கட்டுப்பட்டுத்‌ திறை செலுத்து 
பவர்களாக இருக்க வேண்டும்‌...” என்றேன்‌. 

“நன்றி சக்ரவர்த்தி... என்று அவர்கள்‌ மீண்டுமொரு 
வணக்கம்‌ செலுத்திவிட்டுத்‌ திரும்பியபோது, “நில்லுங்கள்‌...” 
என்றார்‌ அப்பாஜி. “இப்போது பிரதாபருத்ர தேவர்‌ தஞ்சம்‌ 
புகுந்திருப்பது எந்த ஊரில்‌?” 

ஒருவரையொருவர்‌ பார்த்துக்கொண்ட பிறகு, 
“கொண்டபள்ளிக்‌ கோட்டையில்‌ என்று கேள்வி...” 
என்றார்கள்‌. 

“சரி, போங்கள்‌... 


ஓர்‌ அசெளகரியமான அமைதி நிலவியது. நான்‌ 
காயத்ரியைப்‌ பார்த்தேன்‌. அவள்‌ தலை குனிந்திருந்த 


138 $ ரா.கி. ரங்கராஜன்‌ 


விதமே அவளைக்‌ காடடிக்‌ கொடுத்துவிடடது. 
மகாபத்ராக்களைப்‌ பற்றிக்‌ கவலை வேண்டாம்‌ என்று 
முன்பு அவள்‌ உறுதி கூறியது ஞாபகம்‌ வந்தது. 

“காயத்ரி, மகாபத்ராக்களுக்கு வெகுமதிப்‌ பெட்டிகள்‌ 
அனுப்பியது நீதானே?” என்றேன்‌. 

அவள்‌, தலை நிமிர்ந்துகொண்டு பதில்‌ சொன்னாள்‌: 
“ஒப்புக்கொள்கிறேன்‌ சக்ரவர்த்தி... இந்த மகாபத்ராக்களின்‌ 
பெயர்களும்‌ அவர்கள்‌ ஆளும்‌ சீமைகளும்‌ எனக்குத்‌ 
தெரியும்‌. இந்த அரண்மனையில்‌ வேலை செய்யும்‌ 
ஆடகளில்‌ சிலரின்‌ உதவியோடு இதைச்‌ செய்தேன்‌. 
பதினாறு மகாபத்ராக்களும்‌ இங்கே தலைநகரில்தான்‌ 
தங்கியிருப்பது வழக்கம்‌. ஆகவே, பெட்டிகளைச்‌ 
சேர்ப்பித்து, அந்தத்‌ தகவல்‌ கஜபதிக்கும்‌ எட்டும்படி 
செய்தேன்‌. ஒன்று, பதினாறு துரோகிகளையும்‌ அவர்‌ 
சிரச்சேதம்‌ செய்வார்‌ அல்லது பயங்கரச்‌ சதி என்று 
பயப்படடு ஓடிவிடுவார்‌ என்று எதிர்பார்த்தேன்‌. எப்படி 
நடந்தாலும்‌ நமக்கு நல்லதுதான்‌ என்று எண்ணினேன்‌. 
இதனால்தான்‌, மகாபத்ராக்களைப்‌ பற்றிக்‌ கவலைப்பட 
வேண்டாமென்று ஆரம்பம்‌ முதல்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தேன்‌... 

எத்தனைக்கெத்தனை அவள்‌ குரலில்‌ அமைதி 
படிந்திருந்ததோ, அத்தனைக்கத்தனை அப்பாஜியின்‌ 
குரலில்‌ சினம்‌ வெடித்தது. 

“உனக்கு இத்தனை பொக்கிஷம்‌ எப்படிக்‌ 
கிடைத்தது? விஜயநகரம்‌ கஜானாவிலிருந்தா ?” என்றார்‌. 

“திருடினாயா...?' என்று வாய்விடடுச்‌ சொல்ல 
வில்லையே தவிர, அவர்‌ கேள்வியின்‌ அர்த்தம்‌ அதுதான்‌. 

“இல்லை மகாபிரதானி... விஜயநகர அரண்மனையில்‌ 
உள்ள கஜானாப்‌ பெடடிகளைத்‌ திறக்கக்கூடாதென்று 
சக்கரவர்த்திக்கே கடுமையான கட்டுப்பாடு இருக்கும்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ 4 139 


போது, அதைக்‌ கண்ணெடுத்துப்‌ பார்க்கவும்‌ இந்த 
ஏழைக்குத்‌ தகுதி கிடையாது...” என்றாள்‌ அவள்‌. 
“பின்னே ஏது?” என்றேன்‌ நான்‌. 


காயத்ரி மெலிதாகப்‌ புன்னகை செய்தாள்‌. “மாதங்கப்‌ 
பர்வதத்தில்‌ நான்‌ என்ன செய்தேன்‌ என்று சக்ரவர்த்தி 
கேட்டபோது, கடகத்தை அடைந்ததும்‌ சொல்கிறேன்‌ 
என்றேன்‌. இதுதான்‌ நான்‌ செய்தது. ராமாயணக்‌ காலத்தில்‌, 
சீதாப்பிராட்டியை ராவணன்‌ தூக்கிச்‌ சென்றபோது, அவர்‌ 
தன்‌ நகைகளைக்‌ கழற்றி எறிந்ததாயும்‌, அவை மாதங்கப்‌ 
பர்வதத்தின்‌ குகைகளில்‌ கிடப்பதாகவும்‌ பலர்‌ சொல்லிக்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. அது கட்டுக்கதையென்றாலும்‌, 
வேறு பல செல்வந்தர்கள்‌ பல காலமாகத்‌ தங்கள்‌ 
பொக்கிஷங்களை அந்தக்‌ குகைகளில்‌ ஒளித்து 
வைத்திருப்பதாகப்‌ பாமர மக்கள்‌ பேசிக்கொள்வதுண்டு. 
அப்படி ஏதும்‌ இருக்குமா என்று மாதங்கப்‌ பர்வதத்தின்‌ 
குகைகளில்‌ புகுந்து புகுந்து புதையல்களைத்‌ தேடினேன்‌. 
கொஞ்சம்‌ கொஞ்சமாகக்‌ கண்டுபிடித்துச்‌ சேர்த்தேன்‌. 
பெட்டிகளில்‌ வைத்து இந்த மகாபத்ராக்களுக்கு 
அனுப்பினேன்‌. விஜயநகர அரசாங்கத்துக்குச்‌ சொந்தமான 
அந்தப்‌ புதையலை நான்‌ பயன்படுத்தியது தவறுதான்‌. 
ஆனால்‌, விஜயநகரத்தின்‌ வெற்றிக்காகவே அதைப்‌ 
பயன்படுத்தினேன்‌. அந்தப்‌ புதையல்களும்‌ இதோ 
தங்களிடமே திரும்ப வந்துவிட்டன...” 

அவள்‌ பேசிக்கொண்டிருந்த நேரம்‌ மொத்தமும்‌ 
அப்பாஜி கோபத்துடன்‌ குறுக்கும்‌ நெடுக்கும்‌ நடை 
போட்டுக்‌ கொண்டிருந்தார்‌. 


பேசி முடித்ததும்‌, “அவமானம்‌! அவமதிப்பு! 
போராடிப்‌ பெறுவதன்‌ பெயர்தான்‌ வெற்றி... நீ 
செய்திருப்பது வெற்றியல்ல... மோசடி! கீழ்த்தரமான 
தந்திரம்‌... விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கே இழிவு ஏற்படுத்தக்‌ 
கூடிய ஏமாற்று வேலை!” என்று படபடத்தார்‌. 


140 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


“மகாபிரதானி இவ்வளவு கோபம்‌ கொள்ளக்‌ 
கூடாது...” என்றார்‌ வடமலையண்ணன்‌. “எதிரிகளை 
வெல்வதற்குச்‌ சாமம்‌, தானம்‌, பேதம்‌, தண்டம்‌ என்று 
நாலுவகை உபாயங்களைக்‌ கையாள வேண்டுமென்று நமது 
முன்னோர்கள்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. தானம்‌ கொடுத்து, 
பேதம்‌ விளைவித்து, வெற்றி தேடித்‌ தந்திருக்கிறாள்‌ இந்தப்‌ 
பெண்‌. இதில்‌ நாம்‌ அவமானப்படுவதற்கு எதுவுமில்லை...” 

அவர்‌ பொதுவாக அப்பாஜியை எதிர்த்துப்‌ 
பேசுறெவரல்ல... அனால்‌, எனக்குக்‌ காயத்ரியிடம்‌ பரிவு 
இருக்கிறது என்பதைப்‌ புரிந்துகொண்டு தைரியமாகப்‌ 
பேசினார்‌. 

அப்பாஜி அவரை முறைத்துப்‌, பார்த்தார்‌. பதிலேதும்‌ 
சொல்லவில்லை சொல்வதற்கு எதுவும்‌ இல்லாததால்‌... 

அவர்‌ கைகளைப்‌ பிடித்துக்கொண்டு சமாதான 
மாகப்‌ பேசினேன்‌: “யுத்தம்‌ ஏற்பட்டிருந்தால்‌, தங்கள்‌ 
தலைமையில்‌ வெற்றி நிச்சயமாகக்‌ கிடைத்திருக்கும்‌. 
அப்பாஜி... உண்மைதான்‌... ஆனால்‌, எவ்வளவு 
போர்வீரர்கள்‌ இறந்திருப்பார்களோ! எவ்வளவு 
யானைகள்‌, குதிரைகள்‌ பலியாகியிருக்குமோ/ சொல்ல 
முடியாது... அந்தச்‌ சேதங்கள்‌ இல்லாமல்‌ லாபம்‌ ஈட்டித்‌ 
தந்திருக்றொள்‌ காயத்ரி. அவளைத்‌ தாங்கள்‌ பெரிய மனது 
பண்ணி மன்னித்துப்‌ பாராட்ட வேண்டும்‌?” 

கோபம்‌ குறைந்தாலும்‌ ரோஷம்‌ குறையாதவராக 
அப்பாஜி, “சக்ரவர்த்தியே மன்னித்துப்‌ பாராட்டிய பிறகு 
எனக்கென்ன... நான்‌ ஒரு புழு!” என்றார்‌. 

“சேச்சே... அப்படியெல்லாம்‌ சொல்லாதீர்கள்‌ 
அப்பாஜி...” என்று சிரித்தேன்‌ “இந்தப்‌ பெண்ணுக்கு நாம்‌ 
திருப்பிச்‌ செய்யவேண்டிய கைம்மாறு ஒன்று பாக்கி 
யிருக்கிறது... 

“அது வேறயா?" 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 141 


“அம்‌ அப்பாஜி... இவள்‌ இத்தனை பாடுபட்டதற்குக்‌ 
காரணம்‌ உண்டு. பிரதாபருத்ர தேவரின்‌ மகனான 
வீரபத்ரனைச்‌ சிறைப்பிடிக்க வேண்டும்‌ என்பது 
இவளுடைய நோக்கம்‌. அந்தக்‌ கதையைப்‌ பின்னொரு நாள்‌ 
சொல்கிறேன்‌. இவள்‌ நோக்கத்தை நிறைவேற்ற நாம்‌ 
கடமைப்பட்டிருக்கிறோம்‌. ஆகையால்‌, கஜபதி தஞ்சம்‌ 
புகுந்திருக்கும்‌ கொண்டப்பள்ளியின்‌ மீது நாம்‌ 
உடனடியாகப்‌ படையெடுத்தாக வேண்டும்‌... என்றேன்‌. 

அப்பாஜி பேசுமுன்‌ ஒரு சேவகன்‌ வந்து, “பேரரசர்‌ 
வாழ்க! தங்கள்‌ அன்னையார்‌ பெரிய ராணி அவர்கள்‌ 
தலைநகரிலிருந்து ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார்‌... 


என்றான்‌. 


அன்னையிடமிருந்து செய்தி வந்திருக்கிறது என்று 
சேவகன்‌ எளிதாகச்‌ சொல்லிவிட்டானேயொழிய அது என்‌ 
கைக்கு வருவது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. 

செய்தி வருகிறது என்று சொன்னவனிடம்‌ எங்கே?” 
என்று கேடடேன்‌. 'வந்து கொண்டிருக்கிறது என்று ஒருவன்‌ 
சொன்னான்‌. அவனிடம்‌, சீக்கிரம்‌ வா என்று 
சொல்லிவிட்டு நான்‌ முன்னே வந்துவிடடேன்‌' என்றான்‌ 
அவன்‌. 

நான்‌ மாடத்துக்குப்‌ போய்‌ வெளியே பா த்தேன்‌. 
கண்ணுக்கெட்டிய தூரத்துக்கு யானைகளும்‌ குதிரைகளும்‌ 
நிரம்பியிருந்தன. இந்த மாபெரும்‌ கூடடத்தைத்‌ தாண்டிக்‌ 
கொண்டு அன்னையாரின்‌ தூதன்‌ எங்கே வந்து 
கொண்டிருக்கிறான்‌ என்பதே தெரியவில்லை. 

என்‌ மனம்‌ செல்வன்‌ திருமலையைப்‌ பற்றியே 
எண்ணிக்‌ கொண்டிருந்தது. ஏனோ தெரியவில்லை. 
கொஞ்ச நாளாக அவனைப்‌ பற்றி விபரீதமான 
கற்பனைகள்‌ என்‌ மனத்தில்‌ உதித்துக்‌ கொண்டே 
யிருக்கன்றன. யானைகள்‌ கடடப்பட்டுள்ள லாயத்திடம்‌ 
அவன்‌ பாட்டுக்குப்‌ போய்‌, எந்த மதம்‌ பிடித்த 
யானையாவது துதிக்கையால்‌ அவனை வாரிச்‌ சுருட்டி வீசி 
எறிந்திருக்குமோ என்று ஒரு பயம்‌; உப்பரிகையின்‌ மேல்‌ 
மாடத்தில்‌ எட்டிப்‌ பார்த்து, தவறி விழுந்து விடுவானோ 
என்று ஓர்‌ அச்சம்‌; எந்தப்‌ பைத்தியக்காரச்‌ சேவகனாவது 
அவனுக்குக்‌ குதிரையேற்றம்‌ பழக்கித்‌. தருகிறேன்‌ என்று 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 143 


சொல்லி முரடடுக்‌ குதிரையின்‌ மீது உட்கார்த்தி 
வைத்திருக்கிறானோ என்று ஒரு கலக்கம்‌. 


கடைசியாக ஒரு பீதி... 


விஜயநகர சாம்ராஜ்யத்தின்‌ ஒரே வாரிசு என்‌ 
குமாரன்‌ திருமலை. அவனைக்‌ கடத்திச்‌ செல்லவோ 
கொல்லவே எவ்வளவோ எதிரிகள்‌ இருடடில்‌ 
பதுங்கியிருப்பார்கள்‌. குறிப்பாக, சந்திரகிரிக்‌ கோட்டையில்‌ 
வைக்கப்பட்டுள்ள என்‌ தம்பிகள்‌... 

இதமான, இனிமையான எண்ணங்கள்‌ வேகமாக 
வளருவதில்லை. அனால்‌ கொடுமையான, விபரீதமான 
எண்ணங்களுக்கு மட்டும்‌ ஆயிரம்‌ கால்கள்‌ ஒரே கணத்தில்‌ 
முளைத்து விடுகின்றன ! 


கடைசியில்‌, ஒருவழியாகக்‌ கூடடத்தை நீக்கிக்‌ 
கொண்டு தூதன்‌ வந்தான்‌. படடுத்‌ துணிச்‌ சுருளை 
என்னிடம்‌ தந்தான்‌. 

மேலோடு ஒரு, முறை மனதுக்குள்‌ படித்து விட்டு, 
அப்பாஜியிடம்‌, “விசேஷம்‌ ஒன்றுமில்லை. எல்லாத்‌ 
தாயார்களும்‌ வெளியூரில்‌ உள்ள எல்லாப்‌ பிள்ளை 
களுக்கும்‌ எழுதுகிற கடிதம்தான்‌” என்று சிரித்து விட்டு, 
“வாசிக்கிறேன்‌, கேளுங்கள்‌'' என்று கூறிப்‌ படித்துக்‌ 
காடடினேன்‌. 


“என்‌ அன்புள்ள கிருஷ்ணனுக்கு, அம்மா அன்புடன்‌ 
ஆசீர்வாதம்‌ செய்து எழுதிக்கொள்வது. நீ வெற்றி மேல்‌ 
வெற்றி பெற்று ராஜ்யத்துக்கு மேல்‌ ராஜ்யம்‌ 
கைப்பற்றுகிறாய்‌ என்று கேள்விப்பட்டு நான்‌ பூரிப்‌ 
படைகிறேன்‌. ஆனால்‌, உன்னைப்‌ பார்த்து எத்தனை 
காலமாகி விட்டது! அதை நினைத்து இந்தத்‌ தாயின்‌ 
உள்ளம்‌ ஏங்குகிறது. நடத்திய போர்கள்‌ போதும்‌. சீக்கிரம்‌ 
திரும்பி வா. உன்னைக்‌ காணாமல்‌ உன்‌ பத்தினி திருமலா 


144 ட ரா.கி, ரங்கராஜன்‌ 


தேவியும்‌ உன்‌ குமாரன்‌ திருமலையும்‌ ஏங்கிக்‌ கொண்டி 
ருக்கிறார்கள்‌.” 

படித்து மூடித்ததும்‌ பழையபடி சுருட்டிச்‌ 
சேவகனிடம்‌ தந்து என்‌ கூடாரத்தில்‌ கொண்டு போய்‌ 
வைக்கும்படி சொன்னேன்‌. 

அன்னையாரின்‌ லிதிதத்தில்‌ அத்துடன்‌ கூடவே 
மேலும்‌ இரண்டு வாசகங்கள்‌ இருந்தன. அதை நான்‌ 
படித்துக்‌ காட்டவில்லை. ஒவ்வொரு மனிதனும்‌ 
உடம்புக்குள்ளே ஒரு குகை வைத்திருக்கிறான்‌. நானும்தான்‌. 
அந்தக்‌ குகைக்குள்ளே அன்னையின்‌ தகவலைப்‌ புதைத்துக்‌ 
கொண்டேன்‌. 

“பெரிய. ராணியின்‌ வருத்தம்‌ நியாயமானதுதான்‌” 
என்றார்‌ அப்பாஜி. 

“ஆட்சிப்‌ பீடத்தில்‌ இருப்பவன்‌ சில விலைகளைக்‌ 
கொடுக்க வேண்டியிருக்கிறது. சொந்த ஆசைகளைத்‌ 
துறப்பதும்‌ அதிலே ஒன்று'' என்று பதிலளித்தேன்‌. 
'சின்னாதேவியின்‌ மீதுள்ள காதலை நீ துறந்தாயா? அறுபது 
நாழிகையும்‌ உனக்கு அதுதானே ஏக்கம்‌?” என்று என்‌ 
மனச்சாட்சி என்னைப்‌ பார்த்துச்‌ சிரித்தது. 

“நல்லது அப்பாஜி. கொண்டபள்ளியை நாம்‌ 
பிடிப்பதற்கான ஏற்பாடுகளைக்‌ கவனியுங்கள்‌'' என்றேன்‌. 

அதுவரை சற்றுத்‌ தள்ளியே நின்றிருந்த குமார 
வீரய்யா திருமலாதேவியின்‌ தந்தையான ஸ்ரீரங்கப்‌ 
பட்டணத்து மன்னர்‌ - அருகில்‌ வந்து, 'கொண்ட பள்ளியில்‌ 
பிரதாபருத்ர கஜபதி தன்‌ படைகளைச்‌ சீரமைத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌ என்று தெரிகிறது. கோல்கொண்டா 
சுல்தானின்‌ பிரதம தளபதியான பிஜிலிகானும்‌ அங்கே 
தான்‌ இருக்கிறார்‌. ஆகையால்‌ நாம்‌ சீக்கிரமே 
அவர்களுடைய திட்டங்களைத்‌ தகர்ப்பது நல்லது.” என்று 
தெரிவித்தார்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 145 


படையெடுப்புச்‌ சம்பந்தமான யோசனைகளைத்‌ 
தன்னைத்‌ தவிர வேறு யார்‌ சொன்னாலும்‌ அப்பாஜிக்குப்‌ 
பிடிப்பதில்லை. அனால்‌ சொன்னவர்‌ சக்ரவர்த்தியின்‌ 
மாமனார்‌ என்பதால்‌ பொறுத்துக்கொண்டார்‌. “இன்னும்‌ 
இரண்டு நாட்களுக்குக்‌ கிரகங்கள்‌ நமக்குச்‌ சாதகமாக 
இல்லை. பிறகு புறப்படலாம்‌,” என்று சொல்லிவிடடுக்‌ 
கிளம்பினார்‌. 


காயத்ரி எதுவும்‌ சொல்லவில்லை. ஆனால்‌, அவள்‌ 
என்னைச்‌ சந்தேகக்‌ கண்ணோடு பார்த்துக்‌ கொண்டி 
ருக்கிறாள்‌ என்று என்‌ உள்ளுணர்வு கூறியது. அன்னையின்‌ 
லிகிதத்தில்‌ இன்னும்‌ ஏதோ ஒன்று இருக்க வேண்டுமென்று 
அவள்‌ ஊகித்தாள்‌ போலும்‌. 

அவளையும்‌ அவளுடைய பார்வையையும்‌ 
தவிர்த்தேன்‌. 

கைகால்களைக்‌ கழுவிக்கொண்டு, பக்கத்துக்‌ 
கூடாரமான பூஜை அறைக்குள்‌ புகுந்து கொண்டேன்‌. நான்‌ 
தினந்தோறும்‌ பூஜை செய்யும்‌ தெய்வ விக்ரகங்களை விஜய 
நகரத்திலிருந்து எடுத்து வந்து அங்கே வைத்திருந்தார்கள்‌. 
முறைப்படி தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகளும்‌ 
அர்ச்சனைகளும்‌ அந்தணர்கள்‌ செய்து வந்தார்கள்‌. 
அகிலும்‌ சந்தனமும்‌ புஷ்பங்களும்‌ கொள்ளை மணம்‌ வீச 
ஆளுயரத்துக்கு உள்ள தங்க விளக்குகளில்‌ ஐந்து மூக 
தீபங்கள்‌ பளீரென எரிந்தன. மந்திர கோஷமும்‌ வேத 
கோஷமும்‌ உள்ளத்தைச்‌ சிலிர்க்கச்‌ செய்தன. கையைக்‌ 
கட்டிக்கொண்டு அவர்கள்‌ எதிரில்‌ அமர்ந்தேன்‌. 

பணிப்பெண்‌ என்கிற முறையில்‌ காயத்ரியும்‌ அங்கே 
இருந்தாள்‌. அவளுடைய கரிய கண்கள்‌ என்னையே 
ஆராய்ந்து கொண்டிருந்தன. 


அன்றைக்கு மட்டுமல்ல, அடுத்த இரண்டு நாட்களும்‌ 
காயத்ரியின்‌ கண்கள்‌ என்னைப்‌ பின்தொடர்ந்து 


146 €$ ரா.கி. ரங்கராஜன்‌ 


கொண்டேயிருந்தன. 'சொல்லுங்கள்‌, சக்ரவர்த்தி. 
அன்னையாரின்‌ லிகிதத்தில்‌ படிக்காமல்‌ நிறுத்திக்‌ 
கொண்ட அந்தக்‌ கடைசி வரிகளைச்‌ சொல்லுங்கள்‌' என்று 
அவள்‌ பார்வை கெஞ்சியவாறு இருந்தது. 

நான்‌ சொல்லவில்லை. 

கொண்டபள்ளிப்‌ படையெடுப்புக்கு ஒரு நல்ல நாள்‌ 
பார்க்க வேண்டும்‌ என்று அப்பாஜி சொல்லியிருந்ததால்‌ 
வேறு வேறு விஷயங்களில்‌ என்‌ புத்தியைத்‌ திருப்பிக்‌ 
கொண்டேன்‌. 


அரண்மனையின்‌ அழகுகளைப்‌ பார்த்தபடி மேல்‌ 
மாடத்தை அடைந்தபோது, கடகபுரியின்‌ வடகோடியில்‌ 
ஆகாயத்தைப்‌ புகை மண்டிக்‌ கொண்டிருப்பது தெரிந்தது. 
இது வெற்றிபெற்றவர்கள்‌ வைத்துள்ள தீ என்பது எனக்குத்‌ 
தெரியும்‌. அந்நியர்களிடமிருந்து வந்த கொடிய பழக்கம்‌. 
எதிரியின்‌ தலைநகரைக்‌ கைப்பற்றியவுடன்‌ வெற்றியைக்‌ 
கொண்டாடும்‌ வகையில்‌ நகரத்துக்குத்‌ த வைப்பது 
எவ்வளவு கொடுமை! இது கூடாதென்று விஜயநகரப்‌ 
படைகளுக்கு அணையிட்டிருந்தும்‌, என்‌ உதவிக்காக வரும்‌ 
சிற்றரசர்களும்‌ அவர்களுடைய படையினரும்‌ இந்தக்‌ 
குரூரமான செயலைச்‌ செய்து வருகிறார்கள்‌. சாமானிய 
ஜனங்கள்‌ உயிரிழந்து, உடைமையிழந்து, வீடிழந்து நம்மீது 
எத்தனை வெறுப்பு கொள்வார்கள்‌ என்பதை ஆராயாமல்‌ 
செய்கிற காரியம்‌ இது. 

அந்தத்‌ இயை உடனே அணைக்கும்படி கண்டிப்‌ 
புடன்‌ அணையிட்டேன்‌. 

பின்னர்‌, ஜகன்னாத கேத்திரத்துக்குச்‌ சென்று 
பலராமரையும்‌ சுபத்ரையையும்‌ கிருஷ்ணனையும்‌ வணங்கி 
வழிபடடு, தராசில்‌ அமர்ந்து துலாபுருஷ தானங்கள்‌ 
செய்தேன்‌. ரதம்‌ செல்லும்‌ வீதியில்‌ மண்ணெடுத்துக்‌ 
கண்களில்‌ ஒற்றிக்‌ கொண்டேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 147 


விஜயநகரப்‌ படைவீரர்கள்‌, கடகத்தின்‌ கோட்டைச்‌ 
சுவர்களின்‌ உச்சியில்‌ அமணக்கு விதைகளை மூட்டை 
மூட்டையாகத்‌ தெளித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. இந்த 
வழக்கம்‌ எப்போது யாரால்‌ ஆரம்பிக்கப்பட்டது என்று 
எனக்குப்‌ புரியவில்லை. பலரைக்‌ கேட்டுவிட்டேன்‌. 
எதிரிக்குத்‌ தலைக்குனிவு ஏற்படுத்துவதற்காகச்‌ செய்கிற 
காரியம்‌ என்று அப்பாஜி சொன்னார்‌. அவரால்‌ கூடச்‌ 
சரியான விளக்கம்‌ தர இயலவில்லை. ஆமணக்குச்‌ செடி 
வெகு குறுகிய காலத்தில்‌ பெரிய பெரிய இலைகளுடன்‌ 
முளைத்துக்‌ காடாக மண்டிவிடும்‌. அடுத்து வரக்கூடிய 
எதிரிக்கு, கோட்டைச்‌ சுவர்‌ இருப்பதே தெரியாமல்‌ 
மறைந்து போவதற்காக இப்படிச்‌ செய்கிறார்களோ 
என்னவோ. ஆயுர்வேத மருத்துவத்துக்குப்‌ பெரிதும்‌ 
உபயோகப்படுகிற ஆமணக்கு விதைகள்‌ இப்படி 
வீணாகிறதே என்று தோன்றினாலும்‌ இந்த வழக்கத்தை 
நான்‌ நிறுத்தவில்லை. 


அன்று நகரத்தின்‌ பல இடங்களில்‌ நிறுத்தப்‌ 
படடிருந்த சேனைகளைப்‌ பார்வையிட்டபடி நடந்து 
கொண்டிருந்தவன்‌, குதிரைப்‌ படைகள்‌ இருந்த இடத்தை 
அடைந்தபோது திகைப்புக்‌ கொண்டவனாக நின்று 
விட்டேன்‌. 

இத்தாலிய வைத்தியன்‌ நிக்கோலஸ்‌ செய்து 
கொண்டிருந்த விசித்திரமான காரியம்தான்‌ என்‌ 
திகைப்புக்குக்‌ காரணம்‌. 


ஒவ்வொரு குதிரையாகச்‌ சென்று அதன்‌ வால்‌ 
நுனியிலிருந்து முடிகளைக்‌ கத்தரிக்கோலால்‌ வெட்டிக்‌ 
கொண்டிருந்தான்‌. எதற்காக இப்படி? குதிரைகளுக்கு 
ஏதாவது வியாதியா? மனித வைத்தியம்‌ செய்து 
கொண்டிருந்த நிக்கோலஸ்‌, மிருக வைத்தியத்திலும்‌ 
இறங்கிவிட்டானா என்ன? 


148 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


வெட்டிய ரோமம்‌ ஒவ்வொன்றும்‌ ஒரு முழநீளம்‌ 
இருக்கும்‌. அவற்றை அவன்‌ கீழே எறியவில்லை. அருகி 
லேயே காயத்ரி நின்றிருந்து அவற்றை வாங்கி ஒரு 
பாத்திரத்தில்‌ பத்திரமாகச்‌ சேகரித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 

கவனித்து நோக்கியபோது, பல குதிரைகளின்‌ 
வால்களில்‌ முடி வெட்டப்படடிருப்பது தெரிந்தது. 

முதலில்‌ கோபம்தான்‌ வந்தது நிக்கோலஸின்‌ மீது. 
யானைகளைக்‌ காட்டிலும்‌ குதிரைகளிடம்தான்‌ எனக்குப்‌ 
பிரியம்‌ அதிகம்‌. எனக்கு மட்டுமல்ல. விஜயநகர மன்னர்கள்‌ 
எல்லாருக்குமே அப்படித்தான்‌. நாங்கள்‌ கட்டியுள்ள 
கோயில்களைப்‌ பார்த்தால்‌ உங்களுக்கே தெரியும்‌. 
முன்னங்கால்களைத்‌ தூக்கிக்‌ கொண்டு பாய்வதற்குத்‌ 
தயாராக இருக்கும்‌ குதிரைச்‌ சிற்பங்களை ஏராளமாகக்‌ 
காணலாம்‌. அப்படியிருக்க, புரவிகளை இப்படிக்‌ 
கோரப்படுத்துவதை எப்படி என்னால்‌ பொறுத்துக்கொள்ள 
முடியும்‌? 

“என்ன நிக்கோலஸ்‌, புதிதாக ஏதோ ஆரம்பித்‌ 
இருக்கிறாய்‌?” என்று அருகில்‌ சென்று கேட்டேன்‌. 

கத்தரிக்கோல்‌ நறுக்‌ நறுக்கென்று தன்‌ கடமையைச்‌ 
செய்து கொண்டிருந்தது. நிக்கோலஸ்‌ தன்‌ வேலையை 
நிறுத்தாமலே, “சக்ரவர்த்திக்குத்‌ தெரிந்திருக்கும்‌ என்று 
நினைத்தேன்‌. போர்வீரர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து 
தையல்‌ போடும்போது நூலுக்குப்‌ பயன்படுவது 
குதிரைவால்‌ ரோமம்தான்‌. அதுதான்‌ உறுதியானது. சுச்ருத 
சம்ஹிதையில்‌ கூறப்பட்டுள்ள முறை இது. அதன்படி 
குதிரைவால்‌ முடிகளை அவ்வப்போது வெட்டிச்‌ சேகரித்து 
வைத்துக்‌ கொள்வேன்‌. கையிருப்புத்‌ தீர்ந்துவிட்டது. அகவே 
அறுவடை நடக்கிறது” என்றான்‌. 

காயத்ரி எங்கள்‌ சம்பாஷணையைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருந்தாளே தவிர, குறுக்கிட்டு எதுவும்‌ பேச 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 149 


வில்லை. அவள்‌ விழிகள்‌ என்னைக்‌ கூர்மையாக அலசிக்‌ 
கொண்டிருந்தன. 

மீண்டும்‌ அவள்‌ பார்வையைத்‌ தவிர்த்துவிட்டு 
நகர்ந்தேன்‌. 

அன்று மாலை, போர்வீரர்களுக்கு மகழ்ச்சியூட்டு 
வதற்காக ஒரு நாட்டிய நாடகம்‌ நடைபெற்றது. 

வந்திருப்பது ஒரு பாகவத மேளா நாடகக்‌ குழு என்று 
கேள்விப்பட்டதும்‌ முன்‌ வரிசையில்‌ ஆசனம்‌ போடச்‌ 
சொல்லி ஆர்வத்துடன்‌ அமர்ந்து கொண்டேன்‌. 
ஏற்கெனவே எனக்கு அறிமுகமான பலர்‌ அந்தக்‌ குழுவில்‌ 
இருந்தார்கள்‌. மிருதங்கமும்‌ குழலும்‌ வீணையும்‌ சேர்ந்து 
சப்திக்க, ஜல்ஜல்‌ என்ற சலங்கை ஒலியுடன்‌ நடனக்‌ 
காரர்கள்‌ மேடையில்‌ தோன்றியபோது, என்‌ உள்ளம்‌ 
சிறகடித்துப்‌ பறந்து, காலங்களையும்‌ ராஜ்யங்களையும்‌ 
கடந்து, சின்னாதேவியை நான்‌ முதன்முதல்‌ சந்தித்த 
நாட்டிய மேடைக்குச்‌ சென்று விட்டது... 

சுய நினைவு வந்தவனாக மேடையைக்‌ கவனித்த 
போது... 

ஒரு கோணிக்குள்‌. ஒருவனை அடைத்துப்‌ போடுவது 
போலவும்‌ அதன்‌ வாயைக்‌ கட்டி உருட்டுவது போலவும்‌, 
பல அரசாங்க சேவகர்கள்‌ அதைத்‌ தடியால்‌ நையப்‌ 
புடைப்பது போலவும்‌ அபிநயங்கள்‌ நடந்து கொண்டி 
ருப்பதைக்‌ கண்டேன்‌. எனக்குப்‌ புரியவில்லை. என்ன கதை 
இது? நாடகத்துக்குக்‌ கருப்பொருளாகப்‌ புராணக்‌ 
கதைகளை அல்லவா எடுத்துக்கொள்வார்கள்‌ ? இந்த 
மாதிரி சம்பவத்தை நான்‌ எந்தப்‌ புராணத்திலும்‌ படித்த 
தில்லையே? 

“நிறுத்துங்கள்‌, நிறுத்துங்கள்‌” என்று அதட்டினேன்‌. 
“நீங்கள்‌ நடத்துவது என்ன புராணம்‌? என்ன கதை?" 
என்றேன்‌. 


150 ௦ ரா.கி. ரங்கராஜன்‌ 


நாட்டியக்‌ குழுவின்‌ தலைவராக இருந்த ஒரு 
வயோதிகர்‌, மேடையிலிருந்து இறங்கி வந்து என்‌ முன்னே 
நின்று கைகுவித்து, “இது புராணக்‌ கதை அல்ல சக்ரவர்த்தி, 
உண்மைச்‌ சம்பவம்‌” என்றார்‌. 

அவர்களுடைய சீமையை ஆட்சி செய்யும்‌ 
பாளையக்காரரான சம்பெட்டா குருவராஜா என்பவர்‌, 
கிஸ்தி செலுத்த முடியாத ஏழை விவசாயிகளை 
இப்படியெல்லாம்‌ கொடுமைப்படுத்துகிறாராம்‌. இங்கே 
மேடையில்‌ காட்டமுடியாத பல பயங்கர தண்டனைகளை 
அளிக்கிறாராம்‌. என்னிடம்‌ அதைத்‌ தெரிவிப்பதற்காகவே 
நாடக ரூபமாக நடத்திக்‌ காட்டினார்களாம்‌. 

இந்தச்‌ சம்பெட்டா குருவராஜாவின்‌ அக்கிரம 
ஆட்சியைப்‌ பற்றி ஏற்கெனவே சிறிது காதில்‌ விழுந்திருந்தது 
எனக்கு. சாதுவான இந்த நாட்டியக்காரர்கள்‌ சொன்னதும்‌ 
கோபம்‌ மேலிடவே, “இப்போதே அவன்‌ அதிகாரத்தைப்‌ 
பறித்து ஆணையிடுகிறேன்‌”" என்று சொல்லி, அருகில்‌ 
நின்றிருந்த காயத்ரியிடம்‌, “போய்‌ லிதெப்‌ பத்திரமும்‌ ராஜ 
முத்திரையும்‌ எடுத்து வா” என்றேன்‌. 

சற்றைக்கெல்லாம்‌ காயத்ரி ஓலையும்‌ முத்திரையும்‌ 
எடுத்து வந்து அமைச்சர்‌ கொண்ட மராசுவிடம்‌ கொடுக்க, 
தகுந்த அணைகளை அவர்‌ எழுதி, முத்திரை பதித்து 
என்னிடம்‌ கையொப்பம்‌ பெற்றுக்கொண்டார்‌. 

என்‌ சினம்‌ தணிந்தது. 

“வழக்கமான நாடகத்தை நடத்துங்கள்‌” என்று 
அவர்களைக்‌ கேட்டுக்கொண்டேன்‌. 


பிரகலாத நாடகம்‌ நடைபெற்று முடிந்தபோது இரவு 
வெகு நேரமாகிவிட்டது. நிர்மலமான நீல வானத்தில்‌ 
முழுநிலவு பிரகாசித்துக்‌ கொண்டிருந்தது. ஒரு நல்ல 
காரியம்‌ செய்தோம்‌ என்ற மனநிறைவுடன்‌ திரும்பிக்‌ 
கொண்டிருந்தபோது கூடவே யாரோ வருவது தெரிந்தது. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 151 


திரும்பிப்‌ பார்த்தேன்‌. காயத்ரி. 

“என்ன விஷயம்‌? வாயாலேயே சொல்லு. நீயும்‌ 
அபிநயம்‌ பிடிக்கவேண்டாம்‌” என்றேன்‌. 

“சக்ரவர்த்தி, பெரிய ராணியின்‌ விருப்பப்படி 
தாங்கள்‌ தலைநகருக்குத்‌ திரும்புவதே நல்லது. ஆசாரிய 
வெங்கட தாத்தையா விஜயநகரத்துக்கு வருவதாக 
இருப்பதால்‌ அந்தச்‌ சமயம்‌ தாங்கள்‌ அங்கே இருந்தால்‌ 
அவரிடம்‌ பேசி, சின்னாதேவி விடுபடுவதற்கு வழி 
காணலாம்‌ என்று தங்கள்‌ அன்னை சொல்வது 
நியாயம்தான்‌” என்றாள்‌. 

“ஓ, எனக்கு வந்த லிகிதத்தை எனக்குத்‌ தெரியாமல்‌ 
படித்திருக்கிறாய்‌? அப்படித்‌ தானே?” என்று கடுமையாகக்‌ 
கேடடேன்‌. 

“வேண்டுமென்று படிக்கவில்லை சக்ரவர்த்தி. 
ஓலையும்‌ ராஜமுத்திரையும்‌ எடுத்து வருவதற்காகத்‌ தங்கள்‌ 
கூடாரத்துக்குச்‌ சென்றபோது, பெரிய ராணியின்‌ லிகிதம்‌ 
காற்றில்‌ பறந்து விழுந்திருப்பதைக்‌ கண்டேன்‌. தற்செயலாக 
அந்தக்‌ கடைசி வாசகங்கள்‌ கண்ணில்‌ படடன... தங்கள்‌ 
அன்னையாரின்‌ அந்த வேண்டுகோளை மட்டும்‌ ஏன்‌ 
சக்ரவர்த்தி மறைத்தீர்கள்‌ ? அப்பாஜிக்கு வேண்டுமானால்‌ 
தெரியவேண்டாம்‌, எனக்குக்‌ கூடத்‌ தெரியக்‌ கூடாதா? 
என்னிடம்‌ சொல்லவில்லையே?” என்றாள்‌ காயத்ரி. 

“கொண்டபள்ளியை வெற்றிகொண்டு வீரபத்ரனைச்‌ 
சிறைபிடித்து உன்னிடம்‌ ஒப்படைத்த பிறகுதான்‌ 
மற்றதெல்லாம்‌, காயத்ரி” என்றேன்‌. 

“என்‌ மீது தாங்கள்‌ வைத்துள்ள அன்பு... என்றவள்‌, 
குரல்‌ நெகிழ்ச்சி அடைந்ததால்‌ மேலே பேச முடியாமல்‌ 
நிறுத்தினாள்‌. என்னை நோக்கி முகத்தை உயர்த்தியபோது 
அவள்‌ விழிகளின்‌ ஓரத்தில்‌ ஈரத்தைக்‌ கண்டேன்‌. சில 
விநாடிகளுக்குப்‌ பின்‌ சுதாரித்துக்‌ கொண்டு சொன்னாள்‌. 


152 € ரா.கி. ரங்கராஜன்‌ 


“சக்ரவர்த்தி, தங்கள்‌ சாம்ராஜ்யத்தின்‌ கோடானுகோடிப்‌ 
பிரஜைகளில்‌ நான்‌ ஒருத்தி, சாதாரணமான ஒருத்தி, என்‌ 
சபதம்‌ பலிப்பதாலோ, வீரபத்ரனைப்‌ பழிவாங்க வேண்டும்‌ 
என்ற விருப்பம்‌ நிறைவேறுவதாலோ என்‌ ஒருத்திக்குத்தான்‌ 
திருப்தி, சந்தோஷம்‌. என்‌ விருப்பத்தை எப்போது 
வேண்டுமானாலும்‌ நிறைவேற்றிக்‌ கொள்ளலாம்‌. அனால்‌ 
தங்கள்‌ விஷயம்‌ அப்படியல்ல. காதலில்‌ வெற்றி பெற்று, 
சின்னாதேவியை அடைவதால்‌ தாங்கள்‌ பெறக்கூடிய 
சந்தோஷம்‌ மகத்தானது. தங்கள்‌ மகிழ்ச்சி இந்தச்‌ 
சாம்ராஜ்யத்தின்‌ மகிழ்ச்சி, தாங்கள்‌ மனநிறைவுடன்‌ 
இருந்தால்‌ குடிமக்களுக்கு க்ஷேமம்‌ கிடைக்கும்‌. தயவுசெய்து 
தயங்காதீர்கள்‌, சக்ரவர்த்தி. விஜயநகரத்துக்குப்‌ புறப்‌ 
படுங்கள்‌. ஆசாரிய வெங்கட தாத்தையாவைப்‌ பார்த்துப்‌ 
பேசுங்கள்‌. தங்கள்‌ மனோரதம்‌ முதலில்‌ நிறைவேறட்டும்‌...” 


இத்தனை நீளமாயும்‌ இவ்வளவு உருக்கமாயும்‌ 
காயத்ரி பேசி முடித்தபோது என்னால்‌ அதை மறுக்க 
முடியவில்லை. பலபல வருடங்களாக நெஞ்சத்தில்‌ பூட்டி 
வைத்திருந்த ஒரு தார்மீக சபதம்‌ நிறைவேறப்போகிற 
தருணத்தில்‌ அதைப்‌ பிறகு பார்த்துக்‌ கொள்ளலாம்‌ 
என்கிறாளே! அதுவும்‌ என்‌ பொருட்டு? “சரி, நீயும்‌ 
என்னுடன்‌ புறப்பட்டு விடு,” என்றேன்‌. 


அப்பாஜி கொண்டபள்ளி படையெடுப்புக்கு நல்ல 
நாள்‌ குறித்துச்‌ சொன்னதும்‌, நான்‌ திட்டங்களை 
மாற்றியமைத்தேன்‌. “நான்‌ தலைநகருக்குத்‌ திரும்புகிறேன்‌. 
கொண்டபள்ளிப்‌ படையெடுப்புக்கு ராயதேவ 
உடையாரின்‌ மகனான தளபதி தனஞ்சய உடையார்‌ 
தலைமை தாங்கட்டும்‌” என்றேன்‌. 


“திடீர்‌ திடீரென்று தாங்கள்‌ திட்டங்களை மாற்றுவது 
ஏனென்றுதான்‌ புரியவில்லை" என்று அப்பாஜி லேசாக 
முணுமுணுத்த போதிலும்‌ தனஞ்சய உடையாரைத்‌ தளபதி 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 153 


யாக்கியதற்கு மறுப்புச்‌ சொல்லவில்லை. ஏனெனில்‌, 
மதுரையில்‌ விசுவநாத நாயகன்‌ ஒரு புதிய குலத்தைத்‌ 
தோற்றுவிக்கப்‌ போவது போலவே, இந்த இளைஞன்‌ 
தனஞ்சய உடையாரும்‌ கர்நாடகத்தில்‌ ஒரு புதிய குலத்தைத்‌ 
தொடங்கக்கூடிய சகல தகுதிகளும்‌ உள்ளவன்‌ என்று 
எனக்கு நம்பிக்கை உண்டு. அப்பாஜிக்கும்‌ அப்படியே. 


குலைநகரில்‌ நுழைந்ததும்‌ முதலில்‌ அம்மாவின்‌ 
அரண்மனைக்குத்தான்‌ -போனேன்‌. பூஜையில்‌ இருந்த 
வருக்கு ஒருபுறம்‌ திருமலாதேவியும்‌ மறுபுறம்‌ என்‌ செல்வன்‌ 
திருமலையும்‌ உட்கார்ந்திருந்தார்கள்‌. 

திருமலாதேவி என்னைக்‌ கண்டதும்‌ எழுந்தோடி 
வந்து நமஸ்கரித்தாள்‌. தோளைத்‌ தொட்டுத்‌ தூக்கி 
நிறுத்தினேன்‌. அவள்‌ உடம்பில்‌ ஒரு மெல்லிய சிலிர்ப்புப்‌ 
படர்வதை நான்‌ உணர்ந்த அதே சமயம்‌ அவளும்‌ உணர்ந்து 
மெள்ள விலகி, காயத்ரியின்‌ அருகில்‌ போய்‌ நின்று 
கொண்டாள்‌. 

என்‌ செல்வன்‌ எழுந்து மெதுவே நடந்து வந்தான்‌. 
எவ்வளவு வளர்ந்து விட்டான்‌ குழந்தை! 


அவன்‌ தயங்கி நிற்பதைக்‌ கண்டு அவன்‌ பாடடி 
சிரித்தாள்‌. “வேறு யாருமில்லை. திருமலை! உன்‌ 
அப்பாதான்‌.” என்றவர்‌, என்னிடம்‌, “மூன்று வருடத்துக்கு 
மேலாகி விட்டதல்லவா? உன்‌ பிள்ளைக்கு உன்னை 
அடையாளம்‌ தெரியவில்லை” என்றார்‌. 


“அமாம்‌ தாயே! இது நான்‌ எதிர்பார்த்ததைவிடப்‌ 
பெரிய படையெடுப்பாக வளர்ந்துவிடடது. இன்னும்கூட 
முடிந்தபாடில்லை. கஜபதி பிரதாபருத்ர தேவரும்‌ 
அவருடைய பிள்ளை வீரபத்ரனும்‌ கொண்டபள்ளி 
கோட்டையில்‌ ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்‌ 
களைப்‌ பிடிப்பதற்கு ஒரு படையை அனுப்பிவிடடுத்தான்‌ 
வந்திருக்கிறேன்‌” என்றேன்‌. 


154 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


அன்னை என்னை ஏற இறங்கப்‌ பார்த்தார்‌. 

“திருஷ்ணா, உன்னிடம்‌ ஒன்று கேட்கட்டுமா?” 
என்றார்‌. 

“கேளுங்கள்‌, அம்மா” என்றேன்‌. 

“திருஷ்ணா, கஜபதிகள்‌ நமக்குப்‌ பகைவர்களாக 
இருத்திருக்கலாம்‌. ஆனால்‌, அவர்களுடைய தெய்வ 
பக்தியும்‌, சாஸ்திர ஞானமும்‌, ஆலயத்‌ திருப்பணிகளும்‌, 
தானதர்மங்களும்‌, மதப்பற்றும்‌ ஈடு இணையற்றவை. 
ஆகவே... 

“அகவே, அம்மா?” 

“அவர்களுடைய ராஜ்யத்தைக்‌ கைப்பற்று. உன்‌ 
ராஜ்யத்தோடு சேர்த்துக்‌ கொள்‌. வேண்டாமென்று 
சொல்லவில்லை. ஆனால்‌... 

“அனால்‌, அம்மா?” 

“அனால்‌, எல்லாப்‌ பகைவர்களையும்‌ போலப்‌ 
பிரதாபருத்ர தேவரையும்‌ அவருடைய பிள்ளையையும்‌ 
நினைக்காதே. அவர்கள்‌ உயிருக்கு ஆபத்து விளை 
விக்காதே” என்றார்‌ அன்னை. 

நான்‌ காயத்ரியின்‌ முகத்தைப்‌ பார்த்தேன்‌. இரும்பு 
போல்‌ இறுகியிருந்தது. 


அன்னையாரின்‌ அரண்மனையில்‌ சேவகர்களும்‌ 
பணிப்பெண்களும்‌ உற்சாகமாகப்‌ போய்க்கொண்டும்‌ வந்து 
கொண்டும்‌ இருந்தார்கள்‌. பூஜை அறையில்‌ மணி அடிக்கும்‌ 
ஓசை கேட்டது. தங்கக்‌ கூண்டில்‌ அம்மா வளர்க்கும்‌ 
பச்சைக்கிளி £ச்£ச்சென்று கத்தியவாறு கொய்யாப்‌ 
பழத்தைக்‌ கொத்திக்‌ கொண்டிருந்தது. வெளியே 
நந்தவனத்தில்‌ ஒரு புள்ளி மான்குட்டி தாவிக்‌ குதித்து 
விளையாடிக்‌ கொண்டிருந்தது. உலகம்‌ மொத்தமும்‌ 
சந்தோஷமாக இருக்கும்போது, பூமி கவலையற்றுச்‌ சுழன்று 
கொண்டிருக்கும்போது, எனக்கு மட்டும்‌ ஏன்‌ சிக்கலுக்கு 
மேல்‌ சிக்கலாக ஏற்படடுக்‌ கொண்டேயிருக்கிறது ? 

ஆசாரிய வெங்கட தாத்தையாவைப்‌ பற்றித்‌ தெரிந்து 
கொள்வதற்காக அவசரமாகத்‌ தலைநகருக்குத்‌ திரும்பி 
வந்தால்‌, அம்மா அதைப்பற்றிப்‌ பேசாமல்‌. பிரதாபருத்ர 
கஜபதியின்‌ குடும்பத்துக்குத்‌ தீங்கு விளைவிக்காதே என்று 
வேண்டுகோள்‌ விடுக்கிறார்‌ ! இளவரசன்‌ வீரபத்ரனைப்‌ பழி 
வாங்க வேண்டுமென்று துடித்துக்‌ கொண்டிருக்கும்‌ 
காயத்ரியின்‌ திட்டத்தில்‌ மண்ணை அள்ளிப்‌ போடுகிறார்‌ ! 

ஏன்‌ என்‌ வாழ்க்கையில்‌ மாத்திரம்‌ இப்படிக்‌ 
குளறுபடிகள்‌ உண்டாக வேண்டும்‌! 

அன்னையாரின்‌ கவனத்தைத்‌ திருப்புவதற்காக 
பேச்சை மாற்றினேன்‌. “உங்களுக்குச்‌ சொல்ல மறந்து 
விடடேனே, அம்மா? நீங்கள்‌ அடிக்கடி உயர்வாகச்‌ 
சொல்வீர்களே, சைதன்யர்‌, அவர்‌ கலிங்கத்தில்தான்‌ 
இருக்கிறார்‌ தரிசித்து வணங்க வேண்டுமென்று 
நினைத்திருந்தேன்‌. முடியவில்லை” என்றேன்‌. 


156 $* ரா.கி. ரங்கராஜன்‌ 


சைதன்யரைப்‌ பற்றிப்‌ பேச்செடுத்தது முடடாள்‌ 
தனம்‌ என்பது ஒரு நொடியில்‌ விளங்கியது. 


“வங்க தேசத்தில்‌ பிறந்தவர்‌ சைதன்ய மகா பிரபு. 
அனால்‌ கஜபதியின்‌ கலிங்க தேசத்தில்தான்‌ அவரால்‌ சர்வ 
சுதந்திரமாக நடமாட முடிகிறது. அவருடைய ஏராளமான 
சீடர்கள்‌ கலிங்கத்தில்தான்‌ இருக்கிறார்கள்‌,” என்று 
ஆர்வத்துடன்‌ பேசத்‌ தொடங்கிய அம்மா, “பிரதாபருத்ர 
தேவர்‌ அவரிடம்‌ எத்தனை பக்தி வைத்திருக்கிறார்‌ 
தெரியுமோ?” என்றார்‌. 


ஏன்தான்‌ இந்தப்‌ பேச்சை எடுத்தோமோ என்று 
மனசுக்குள்ளாக என்னை நானே சபித்துக்கொண்டு, 
“அப்படியா ?'' என்று செயற்கையாக ஆச்சரியம்‌ 
காடடினேன்‌. 


“அமாம்‌, கிருஷ்ணா. தன்‌ அரண்மனைக்குச்‌ 
சைதன்யர்களை வரவழைக்கப்‌ பல தடவை முயற்சிகள்‌ 
செய்தாராம்‌ பிரதாபருத்ரர்‌. செல்வந்தர்கள்‌ வீட்டில்‌ காலடி 
வைப்பதில்லை என்று வைராக்கியம்‌ கொண்டிருந்த 
சைதன்யர்‌ அரண்மனைக்கு வர மறுத்துவிட்டாராம்‌. 
ஒருநாள்‌ பிரதாபருத்ரரே அவருடைய இருப்பிடத்துக்குப்‌ 
போய்‌, சைதன்யர்‌ தியானத்தில்‌ அழ்ந்திருந்த சமயம்‌ 
தடாலென்று அவர்‌ காலடியில்‌ விழுந்து விட்டாராம்‌. 
சைதன்யர்‌ கண்ணைத்‌ திறந்து பார்த்து, 'ஐயோ' என்று 
அலறிவிடடாராம்‌. ஒரு பெரிய ராஜ்யத்தின்‌ மன்னர்‌ தன்‌ 
காலில்‌ விழுந்தாரே என்றா அலறினார்‌? அதுதான்‌ 
இல்லை. பதவியிலும்‌ செல்வத்திலும்‌ மூழ்கியிருக்கும்‌ 
ஒருவனின்‌ உடம்பு தன்‌ உடம்பின்மீது படடு விட்டதே 
என்பதற்காகப்‌ பதறிப்‌ போய்விட்டார்‌! மன்னருடன்‌ 
பேசவேயில்லை. பிறகு மற்றவர்கள்‌ பரிந்து பேசியதால்‌ 
பிரதாபருத்ரரைத்‌ தன்‌ கோஷ்டியில்‌ சேர்த்துக்‌ 
கொண்டாராம்‌. இப்போதுகூட சைதன்யர்‌ சங்கீர்த்தனங்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 157 


கள்‌ பாடிக்கொண்டு தெருவில்‌ போகும்‌ போது, 
பிரதாபருத்ரர்‌ காலில்‌ பாதரடசை இல்லாமல்‌ கையைக்‌ 
கட்டிக்கொண்டு அவர்‌ பின்னாலேயே போகிறாராம்‌... 

அம்மா சொல்லச்‌ சொல்ல நான்‌ காயத்ரியின்‌ 
முகத்தை அடிக்கடி பார்த்துக்‌ கொண்டிருந்தேன்‌ 
அம்மாவின்‌ பேச்சைக்‌ கேடடு முதலில்‌ திடுக்டெடு முகம்‌ 
வெளிறிப்‌ போனவள்‌, இப்போது முறுவல்‌ காட்டிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. எனனைக்‌ காடடிலும்‌ சிறப்பான 
நடிகைதான்‌ ! 

அன்னை தொடர்ந்து, “அதனால்தான்‌ சொல்கிறேன்‌, 
உதயகிரியைப்‌ பிடித்தாய்‌. பாலகிருஷ்ணரின்‌ விக்கிரகம்‌ 
கோவிலுக்கு வந்துவிடடது. அத்தோடு நிறுத்திக்கொள்வாய்‌ 
என்று நினைத்தேன்‌. கடகம்‌ வரை போய்விடடாய்‌. 
போதும்‌. ஒரு சிறந்த பக்திமானின்‌ உயிருக்கு ஆபத்து 
ஏற்படுத்தாதே. என்ன கிருஷ்ணா, பேச்சையே காணோம்‌?” 
என்றார்‌. 

“இல்லையில்லை, நீங்கள்‌ சொல்வதெல்லாம்‌ சரிதான்‌ 
அம்மா,” என்றேன்‌ அவசரமாக, “பிரதாபருத்ர கஜபதி 
ரொம்ப நல்லவராக இருக்கலாம்‌. அனால்‌ வீரபத்ரன்‌ என்று 
அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான்‌. அவன்‌ ரொம்ப 
மோசமானவனாம்‌. இதோ இருக்கும்‌ காயத்ரியைக்‌ 
கேளுங்கள்‌. கஜபதியின்‌ அரண்மனையில்‌ பல காலம்‌ 
இருந்தவள்‌. அந்த வீரபத்ரனைப்‌ பற்றிப்‌ பயங்கரமான 
விஷயங்கள்‌ சொல்கிறாள்‌” என்றதும்‌... 

“காயத்ரிக்கு என்ன தெரியும்‌, பாவம்‌. அறியாப்‌ 
பெண்‌. யாராவது ஏதாவது சொல்வார்கள்‌. நம்பி 
யிருப்பாள்‌” என்று கூறி அன்பு ததும்பக்‌ காயத்ரியை ஒரு 
பார்வை பார்த்தார்‌ என்‌ அன்னை. பிறகு, “நல்லவருக்குப்‌ 
பிறந்த பிள்ளை நல்லவனாகத்தான்‌ இருப்பான்‌” என்றார்‌. 

“அப்படிப்‌ பொதுவாகச்‌ சொல்லிவிட முடியுமா 
அம்மா? நீங்கள்‌ எவ்வளவோ நல்லவர்‌. பொல்லாத 


158 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


பிள்ளையான நான்‌ உங்கள்‌ வயிற்றில்‌ பிறந்திருக்கிறேனே?” 
என்றேன்‌. 

“நீயா பொல்லாத பிள்ளை? பேச்சை மாற்றுவதற்காக 
ஏதாவது பிதற்றாதே'' என்று சிரித்த அன்னை, 
“பிரதாபருத்ர தேவருக்குக்‌ கெடுதி விளைவிக்காதே என்று 
நான்‌ கேடடேன்‌. விளைவிப்பதில்லை என்று எனக்கு 
வாக்குக்‌ கொடு,” என்றார்‌ மறுபடியும்‌. 

எனக்கோ வெங்கட தாத்தையானின்‌ விஷயத்தைப்‌ 
பேச வேண்டுமென்ற பதைப்பு. எனவே மற்ற வெடடிப்‌ 
பேச்சுக்களைத்‌ தவிர்க்க விரும்பி, “அகட்டும்‌, அம்மா” 
என்றேன்‌. 

“அவருடைய குமாரன்‌, யாரோ பொல்லாதவன்‌ 
என்கிறாயே, அவனுக்கும்‌ சேர்த்து” என்று மீண்டும்‌ 
வலியுறுத்தினார்‌. 

செல்வன்‌ திருமலை கலகலவென்று சிரித்தபடி 
இங்குமங்கும்‌ ஓடி விளையாடிக்‌ கொண்டிருந்தான்‌ 
பிரம்மாண்டமான தூணுக்குப்‌ பின்னால்‌ அவன்‌ ஒளிந்து 
கொள்ள, அவனைக்‌ காணாமல்‌ தேடுவது போல்‌ 
திருமலாதேவி பாசாங்கு செய்ய, இருவரும்‌ எட்டத்தில்‌ 
விளையாடிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. இருந்தாலும்‌ கூட, 
திருமலாதேவி இருக்கும்போது சின்னாதேவியைப்‌ பற்றிப்‌ 
பேச்செடுக்க எனக்குக்‌ கூச்சமாகத்தான்‌ இருந்தது. 
அகையால்‌ குரலைத்‌ தாழ்த்திக்கொண்டு கேட்டேன்‌: 

“நீங்கள்‌ எனக்குச்‌ செய்தி அனுப்பியிருந்தீர்களே... 
அதைப்பற்றி ஒன்றும்‌ சொல்வில்லையே ?” 

“அசாரிய வெங்கட தாத்தையாவைப்‌ பற்றிக்‌ 
கேடகிறாயா? ஆமாம்‌, கிருஷ்ணா. இப்போது அவர்‌ தென்‌ 
னாடடில்தான்‌ வைணவ ஆலயங்களுக்குச்‌ சென்று கொண் 
டிருக்கிறாராம்‌. கொஞ்ச நாளைக்கு முன்னால்‌ இங்கே 
வந்திருந்த ஒரு பெளராணிகர்‌ சொன்னார்‌. எந்த நேரமும்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ 4 159 


விஜயநகரத்துக்கு வரக்கூடும்‌ என்றார்‌. அதனால்தான்‌ 
உனக்குச்‌ செய்தி அனுப்பினேன்‌. இன்னும்‌ கொஞ்ச 
நாளைக்கு நீ தலைநகரை விட்டு எங்கேயும்‌ போகாதே” 
என்றார்‌. 

“போகமாட்டேன்‌” என்ற தாய்க்கு உறுதி கூறிவிட்டு, 
திருமலையைத்‌ தூக்கித்‌ தோளில்‌ சாத்திக்கொண்டு 
வெளியே வந்தேன்‌. 

கூடவே காயத்ரியும்‌ வந்தாள்‌. 

நந்தவனத்தில்‌ ஒரு வண்ணத்துப்‌ பூச்சி பறப்பதைப்‌ 
பார்த்த திருமலை அதைப்‌ பிடிப்பதற்காக ஓடினான்‌. “இரு, 
இரு, நானே பிடித்துத்‌ தருகிறேன்‌” என்றாள்‌ காயத்ரி. 

“உனக்கு ஏமாற்றமாகிவிட்டது. இல்லையா 
காயத்ரி?” என்றேன்‌. 

“எது, சக்ரவர்த்தி?” என்றாள்‌. 

“வீரபத்ரனைச்‌ சிறைப்பிடித்து, அவன்‌ உயிரை 
மாய்த்துப்‌ பழி வாங்க வேண்டும்‌ என்று நீ சொல்லிக்‌ 
கொண்டிருக்கிறாய்‌: அது கூடாது என்று அம்மா சொல்லி 
விட்டாரே?” 

“சிறைப்பிடிக்க வேண்டும்‌ என்று சொன்னேனே 
தவிர, அவனைக்‌ கொல்ல வேண்டும்‌ என்று நானும்‌ 
சொல்லவில்லையே” என்றாள்‌ காயத்ரி. 

“பின்னே எப்படி அவனைப்‌ பழிவாங்கப்‌ 
போகிறாய்‌?” 

“உயிரே போகிற மாதிரி அவனை அவமானப்‌ 
படுத்துவேன்‌. ஆயுள்‌ பூரா நினைத்து நினைத்து அவன்‌ 
புழுங்கும்படி செய்வேன்‌.” 


“எப்படிச்‌ செய்யப்போகிறாய்‌?” என்று கேட்டேன்‌. 


160 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


“சமயம்‌ வரும்போது சொல்கிறேன்‌, சக்ரவர்த்தி” 
என்றாள்‌ அவள்‌. 

நான்‌ சிரித்துவிட்டேன்‌. “காயத்ரி, உனக்கு ஒன்று 
சொல்லட்டுமா? அவ்வப்போது எனக்குத்‌ தோன்றுகிற 
ராஜநீதிகளையும்‌ ஏற்படும்‌ அனுபவங்களையும்‌ 
தனித்தனியே குறித்து வைத்திருக்கிறேன்‌. அதையெல்லாம்‌ 
சேர்த்துத்‌ தொகுத்து ஒரு நூலாக வெளியிட 
வேண்டுமென்று என்‌ ஆசை. அப்படி அது வெளிவந்தால்‌, 
“சமயம்‌ வரும்போது சொல்கிறேன்‌' என்று அதற்குத்‌ 
தலைப்பு வைக்கப்‌ போகிறேன்‌. ஏனென்றால்‌, என்‌ 
வாழ்க்கையில்‌ மிக அதிகமாகக்‌ கேட்ட வாக்கியம்‌ 
அதுதான்‌” என்றேன்‌. 


“என்‌ பாக்கியம்‌, சக்ரவர்த்தி” என்று குனிந்து நன்றி 
கூறினாள்‌ வேடிக்கையாக. பின்னர்‌, “வீரபத்ரனைக்‌ 
கொன்று விடாமல்‌ உயிரோடு பிடித்துத்‌ தலைநகருக்கு 
அனுப்ப வேண்டுமென்று தங்கள்‌ தளபதியான தனஞ்சய 
உடையாருக்குச்‌ செய்தி அனுப்பினால்‌ நல்லது என்று 
தோன்றுகிறது. போரில்‌ அவனைக்‌ கொன்று விடாமல்‌ 
பார்த்துக்கொள்ள வேண்டும்‌” என்றாள்‌. 


“அகா! எதிரியிடம்‌ என்ன கருணை!” என்று கேலி 
செய்தேன்‌. ஆனால்‌ அவள்‌ பேச்சில்‌ அர்த்தம்‌ இருப்பதை 
உணர்ந்து அவள்‌ விருப்பப்படியே தனஞ்சயனுக்கு செய்தி 
அனுப்பினேன்‌. 


அவள்‌ விடைபெற்றுக்கொண்டு போன பிறகு 
இன்னொன்றும்‌ செய்தேன்‌. தென்னாட்டில்தான்‌ வெங்கட 
தாத்தையா இருக்கிறார்‌ என்று அன்னை கூறியதால்‌, அவர்‌ 
எந்தப்‌ பகுதியில்‌ க்ஷேத்ராடனம்‌ செய்து கொண்டிருக்கிறார்‌ 
என்பதைச்‌ சேவகர்களை அனுப்பி அறிந்து வரும்படி 
ஜங்கமய்யாவிடம்‌ பொறுப்பு ஒப்படைத்தேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 161 


அன்று மூழுதும்‌ அமைச்சர்களுடன்‌ மந்திரா 
லோசனைக்‌ கூட்டத்திலேயே பொழுது நகர்ந்து விட்டது. 
ஏறத்தாழ மூன்று வருடத்துக்கு மேலாகத்‌ தலைநகரில்‌ 
நானும்‌ அப்பாஜியும்‌ இல்லாததால்‌, தற்காலிகமாகச்‌ சில 
சட்டதிட்டங்கள்‌ செய்து வைத்திருந்தார்கள்‌. அவைகளில்‌ 
கொள்ள வேண்டியவைகளைக்‌ கொண்டு, தள்ள 
வேண்டியவைகளைத்‌ தள்ளினோம்‌. அடுத்து, சில புதிய 
விஷயங்களையும்‌ பரிசீலனை செய்தோம்‌. 

முக்கியமான ஒன்று, “மதுரா விஜயம்‌” என்ற நூலைப்‌ 
பற்றியது. விஜயநகர சாம்ராஜ்யத்தை விஸ்தரித்த 
முன்னோர்களில்‌ ஒருவரான குமார கம்பணரின்‌ பத்தினி 
கங்காதேவி இயற்றிய நூல்‌ இது. 

சேதுபந்த ராமேசுவரம்‌ வரை படையெடுத்துச்‌ 
சென்று, மதுரையில்‌ இருந்த சுல்தானின்‌ ஆட்சியைக்‌ குமார 
கம்பணர்‌ முறியடித்தபோது, அவருடன்‌ கூடவே சென்றவர்‌ 
கங்காதேவி. அப்போது ஏற்பட்ட அனுபவங்களை 
அற்புதமான சம்ஸ்க்ருத நடையில்‌ விவரித்திருந்தார்‌, 
“மதுரா விஜயம்‌” நூலில்‌. வெறியர்களின்‌ அட்டகாசத்தினால்‌ 
மதுரை மாநகரம்‌ எப்படியெல்லாம்‌ பாழ்பட்டிருந்தது 
என்பதை அவர்‌ சொல்லியிருந்த விவரங்கள்‌, படிக்கும்‌ 
எவர்‌ கண்ணிலும்‌ ஜலம்‌ வரவழைக்கும்‌. 

அந்த நூலைத்‌ தெலுங்கிலும்‌ கன்னடத்திலும்‌ 
மொழிபெயர்க்க வேண்டுமென்று கவிஞர்‌ அல்லஸானி 
பெத்தண்ணா சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. அந்தப்‌ 
பொறுப்பை அவரிடமே ஒப்படைப்பதென முடிவு 
செய்தோம்‌. 


அடுத்ததாக, எதிராஜன்‌ விடுத்திருந்த ஒரு 
வேண்டுகோள்‌. 

பல அலயங்களில்‌ பற்பல அண்டுகளாகப்‌ பணி 
புரியும்‌ தேவதாசிகளுக்கு முறையான உரிமைகள்‌ 


162 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


வழங்கப்படுவதில்லை என்பது அவன்‌ புகார்‌. இது பற்றி 
விசாரணை செய்வதென்றும்‌, மூன்று தலைமுறையாகப்‌ 
பணிபுரியும்‌ நாட்டிய மங்கையரின்‌ குடும்பத்தினருக்குப்‌ 
பல்லக்கு வைத்துக்கொள்ளும்‌ உரிமை வழங்குவதென்றும்‌ 
தீர்மானித்தோம்‌. 

மூன்றாவதாக, கணவனை இழந்த பெண்கள்‌ 
உடன்கட்டை ஏறுவதைத்‌ தடுக்க வேண்டுமென்று நான்‌ 
சொன்னேன்‌. அப்பாஜி மட்டுமல்ல, மற்றப்‌ பிரதானிகளும்‌ 
கூட இதற்கு ஒப்புக்‌ கொள்ளவில்லை. நீண்ட 
விவாதத்துக்குப்‌ பின்‌, மனைவி தானாக விரும்பினால்தான்‌ 
உடன்கட்டை ஏறலாமென்றும்‌, அவளை யாரும்‌ கட்டாயப்‌ 
படுத்திச்‌ சிதையில்‌ தள்ளக்‌ கூடாதென்றும்‌ ஆணை 
பிறப்பித்தோம்‌. ஆனால்‌ இந்த ஆணை அமுல்‌ 
செய்யப்படும்‌ என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. 

அமைச்சரவைக்‌ கூட்டத்தின்‌ முடிவில்‌ அப்பாஜி, 
“இன்று விவாதித்த விஷயங்கள்‌ எல்லாமே பெண்களைப்‌ 
பற்றியது. பெண்கள்‌, சம்பந்தப்பட்ட விஷயம்‌ என்றாலே 
சக்ரவர்த்தியின்‌ இருதயம்‌ பாகாய்‌ உருகி விடுகிறது” என்று 
சொல்லிச்‌ சிரித்தார்‌. 


“இருக்கட்டுமே? என்னைப்‌ பெற்றவளும்‌ பெண்‌. என்‌ 
வாழ்க்கையைப்‌ பகிர்ந்து கொண்டவளும்‌ பெண்‌. 
சாம்ராஜ்யத்தின்‌ ஜனத்தொகையில்‌ சரிபாதிப்பேர்‌ 
பெண்கள்‌” என்று பதிலளித்தேன்‌. 


அரசாங்கக்‌ கடமைகளையும்‌ அன்றாடக்‌ கடமை 
களையும்‌ முடித்துக்கொண்டு சயன கிரகத்துக்குத்‌ 
திரும்பியபோது இரவு வெகு நேரமாகி விட்டது. 


பள்ளியறைக்குச்‌ சிறிது தூரத்தில்‌ வரும்போதே 
யாரோ இனிமையாகப்‌ பாடிக்கொண்டிருக்கும்‌ குரல்‌ 
கேட்டது. யாரோ அல்ல. திருமலாதேவிதான்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 163 
ஏ 


“என்ன ரசக்ஷிஸோ நீனு யாதவ சிரோமணி, 
முன்ன த்ரெளபதியபிமான காயித க்ருஷ்ண 


என்ற புரந்தர தாஸரின்‌ வரிகள்‌ அந்த இரவின்‌ நிசப்தத்தில்‌ 
குழலிசை போல்‌ காற்றில்‌ மிதந்து வந்தன. 


தோளில்‌ குழந்தையைச்‌ சாத்திக்கொண்டு முதுகில்‌ 
தட்டியபடியே, குறுக்கும்‌ நெடுக்கும்‌ நடை போட்டுக்‌ 
கொண்டிருந்தாள்‌ திருமலாதேவி. குழந்தை தூங்கி 
விட்டான்‌ என்பதை அவளுடைய தோளுக்கு மேல்‌ தெரிந்த 
சொக்கிய கண்கள்‌ காட்டின. 


“பாரதப்‌ பெண்களின்‌ பண்பாட்டுக்கே விரோதம்‌ நீ 
செய்வது! கிருஷ்ணா, கிருஷ்ணா என்று கணவனின்‌ 
பெயரைச்‌ சொல்லலாமா?” என்று கேட்ட வண்ணம்‌ நான்‌ 


உள்ளே நுழைந்ததும்‌... 


அவள்‌ மெதுவே சிரித்துவிட்டு, “உஷ்‌! குழந்தை 
தூங்குகிறான்‌” என்று கூறி வாசல்புறம்‌ சென்றாள்‌. 


“எங்கே போகிறாய்‌?” என்றேன்‌. 


“தாதியைக்‌ கூப்பிட்டு, திருமலையை அவளிடம்‌ 
கொடுக்க வேண்டும்‌. இனி அவள்‌ பார்த்துக்கொள்வாள்‌” 
என்றாள்‌. 

“வேண்டாம்‌” என்று சொல்லி அவனை என்னிடம்‌ 
வாங்கிக்கொண்டேன்‌. “இன்று என்னுடனேயே படுக்க 
வைத்துக்‌ கொள்கிறேன்‌” என்றேன்‌. 

மஞ்சத்தில்‌ மெதுவே கிடத்தி, பட்டுப்‌ போர்வையை 
அவன்‌ தூக்கம்‌ கலையாமல்‌ மெல்லப்‌ போர்த்திசேன்‌. 
திருமலாதேவி என்னையே கண்கொடடாமல்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. 


“என்ன பார்க்கிறாய்‌, தேவி?” என்றேன்‌. 


164 $ ரா.கி. ரங்கராஜன்‌ 


“ஒன்றுமில்லை... இந்தக்‌ குழந்தையிடம்‌ தங்களுக்கு 
அவ்வளவாகப்‌ பாசம்‌ ஏற்படாது என்று நினைத்‌ 
திருந்தேன்‌... 

“அசடு! இவன்‌ மீது உயிரையே வைத்திருக்‌ 
கிறேனாக்கும்‌” என்றவன்‌, “நீ ஏன்‌ அப்படி நினைத்‌ 
திருந்தாய்‌?” என்றேன்‌. 


அவள்‌ நாணத்துடன்‌ தலைகுனிந்து பேசாம 
லிருந்தாள்‌. 

“சொல்லு திருமலா” என்று வற்புறுத்தினேன்‌. 

“வந்து... இது தாங்கள்‌ விருப்பமில்லாமல்‌ பெற்றுக்‌ 
கொண்ட பிள்ளை... ஏதோ ஒரு அத்திரத்தில்‌... கோபத்தில்‌... 
ஏமாற்றத்தில்‌ பிறந்த குமாரன்‌...” 

“ஓ! அப்படியா நினைக்கிறாய்‌?'' என்றேன்‌. 
“வேண்டுமானால்‌ ஆத்திரமில்லாமல்‌, கோபம்‌ இல்லாமல்‌, 
ஏமாற்றம்‌ இல்லாமல்‌ இன்னொரு குழந்தை விரும்பிப்‌ 
பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. இந்தச்‌ சப்ரமஞ்சக்‌ கட்டிலில்‌ 
நிறையவே இடம்‌ இருக்கிறது, வா” என்று நான்‌ நகர்ந்து 
கொண்டதும்‌... 

கேட்கக்‌ கூடாததைக்‌ கேட்டுவிட்ட மாதிரி 
காதுகளைப்‌ பொத்திக்கொண்டு ஒதுங்கிக்‌ கொண்டாள்‌ 
திருமலாதேவி. “நான்‌ ஒரு விரதம்‌ மேற்கொண்டிருக்கிறேன்‌, 
சக்ரவர்த்தி. இது ஒரு வேள்வி. தவம்‌. தங்களுடைய 
இதயத்தில்‌ ஒரு பாதி எனக்குத்‌ தந்திருக்கிறீர்கள்‌. தெரியும்‌. 
இன்னொரு பாதிக்கும்‌ உரியவள்‌ வரட்டும்‌. அதுவரையில்‌ 
என்‌ தவத்தைக்‌ குலைக்காதீர்கள்‌” என்ற இரு கை குவித்து 
வேண்டிக்கொண்டுவிட்டுத்‌ தனக்கென உள்ள சிறிய 
மஞ்சத்தில்‌ படுத்துக்கொண்டாள்‌. 

எனக்கு என்மீதே கோபம்‌ வந்தது. சின்னாதேவியின்‌ 
மேலுள்ள காதலால்‌ அல்லது காதலென்ற பெயரால்‌ - 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 165 


யெளவனமூம்‌ அழகும்‌ நிறைந்த ஒரு பெண்ணின்‌ 
வாழ்க்கையைப்‌ பாழடித்துக்‌ கொண்டிருப்பது 
நியாயம்தானா என்று என்னையே கேட்டுக்கொண்டேன்‌. 
சின்னாதேவியிடம்‌ எனக்கிருப்பது காதல்தானா என்றே 
எனக்குச்‌ சந்தேகம்‌ உண்டாயிற்று. அவளை அடை வதற்குத்‌ 
தடைகள்‌ ஏற்பட ஏற்பட அவளை அடைந்தே தீருவது 
என்ற வெறி அதிகரித்துக்கொண்டே போவதைப்‌ 
பார்க்கையில்‌ அது காதலல்லவோ, வெறும்‌ வீம்போ 
என்றுகூடத்‌ தோன்றியது. 

என்‌ சிந்தனை :கொடுமையான பிரதேசங்களில்‌ 
சஞ்சரிக்க ஆரம்பித்ததால்‌, அதை நீக்க வேண்டி, “தேவி, நீ 
ரொம்ப நன்றாகப்‌ பாடுகிறாயே? இன்றைக்குத்தான்‌ 
கேட்டேன்‌” என்றேன்‌. 


“ஸ்ரீரங்கப்படடணத்தில்‌ இருந்தபோது முறையாகப்‌ 
பயின்றேன்‌, சக்ரவர்த்தி. எனக்குச்‌ சங்கீதப்‌ பயிற்சி அளித்த 
வித்வான்‌ ௧ள்‌ தாளப்பாக்கம்‌ அன்னமாச்சாரியாரின்‌ 
பரம்பரையைச்‌ சேர்ந்தவர்கள்‌. அவர்களில்‌ சிலர்‌ இன்று 
வந்திருக்கிறார்கள்‌. தங்களைப்‌ பார்த்து ஏதோ விண்ணப்பம்‌ 
கொடுக்க வேண்டுமாம்‌” என்றாள்‌. 

“தாளப்பாக்கம்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்களா- ! 
அடடா! சாயந்தரமே சொல்லியிருக்கலாமே அவர்கள்‌ 
வந்திருப்பதை?” 

“சக்ரவர்த்தி ராஜீய விவகாரங்களில்‌ மூழ்கி 
யிருந்ததால்‌ சொல்லவில்லை. நாளைக்‌ காலை அழைத்து 
வருகிறேன்‌” என்று சொல்லிவிடடுப்‌ படுத்துக்‌ கண்களை 
மூடிக்கொண்டாள்‌. 

கூந்தலை வகிடெடுத்து ஹம்ச திலகமும்‌, செவிகளில்‌ 
ஸர்ப்ப குண்டலமும்‌, மூக்கில்‌ புல்லாக்குடன்‌ கூடிய 
வைரமூக்குத்தியும்‌, கழுத்தில்‌ த்ரிசரமுலு என்று மூன்று வட 
வெண்முத்து மாலையும்‌, மணிக்கட்டின்‌ அருகே கடக 


166 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


வளையமும்‌ அணிந்து, ஒரு தோளும்‌ ஒரு புஜமும்‌ 
தெரியும்படி வெண்பட்டுச்‌ சேலையை மார்பின்‌ 
குறுக்காகப்‌ போர்த்திக்கொண்டு படுத்திருந்த அவளை 
வெகுநேரம்‌ பார்த்துக்கொண்டே உட்கார்ந்திருந்தேன்‌. 
பிறகு திருமலையை அணைத்துக்கொண்டு படுத்தேன்‌. 


(மறுநாள்‌ திருமலாதேவிக்குச்‌ சங்கீதப்‌ பயிற்சியளித்த 
அசிரியர்கள்‌ என்னைப்‌ பார்க்க வந்தார்கள்‌. எல்லாருமே 
ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள்‌. புகழ்‌ பெற்ற இசைப்‌ 
பரம்பரையைச்‌ சேர்ந்த பேரறிஞர்கள்‌ என்று அவர்கள்‌ 
முகத்தின்‌ பிரகாசமே தெரிவித்தது. 


அன்னமாச்சாரியார்‌ ஒரு தவச்‌ சீலர்‌. சில காலம்‌ 
சாளுவ நரசிம்ம சக்ரவர்த்தியிடம்‌ அமைச்சராக இருந்தார்‌. 
திருவேங்கடமூடையானைத்‌ தவிர வேறு யாரையும்‌ பாட 
மாட்டேன்‌ என்று வைராக்கியம்‌ கொண்டிருந்தவர்‌ 
தம்மைப்‌ பற்றி ஒரு பாட்டு இயற்றும்படி சாளுவ நரசிம்மர்‌ 
அவரை வற்புறுத்தியதாகவும்‌ அது பிடிக்காமல்‌ அவர்‌ 
திருமலைக்குச்‌ சென்று அங்கேயே தங்கிவிடடதாகவும்‌ 
சொல்வார்கள்‌. 


இதைப்‌ பற்றிக்‌ கொஞ்ச நேரம்‌ வந்தவர்களுடன்‌ 
பேசிக்கொண்டிருந்தேன்‌. 


அவர்களுடைய தலைவராகத்‌ தோன்றிய பெரியவர்‌, 


“சக்ரவர்த்தி ஓர்‌ உபகாரம்‌ செய்யவேண்டும்‌” என்றார்‌. 
“காத்திருக்கிறேன்‌. சொல்லுங்கள்‌" என்றேன்‌. 


“அன்னமாச்சாரியார்‌ இயற்றிய ஏராளமான 
கிருதிகளைச்‌ செப்பேடுகளில்‌ பொறித்திருக்கிறார்கள்‌. சில 
கிருதிகள்தான்‌ வெளிவந்துள்ளன. வேறு ஏராளமான 
கிருதிகளைத்‌ திருமலை வெங்கடேசப்‌ பெருமானின்‌ 
கோவிலில்‌ ஓர்‌ அறையில்‌ பூட்டி வைத்திருக்கிறார்கள்‌. 
அந்தச்‌ செப்பேடுகளை எங்களுக்குப்‌ பெற்றுத்‌ தந்தால்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 167 


இசையுலகத்துக்குப்‌ பெரும்‌ தொண்டாக இருக்கும்‌'' 
என்றார்‌ பெரியவர்‌. 

“அதிலென்ன கஷ்டம்‌? நீங்கள்‌ கேடடால்‌ கொடுக்க 
மாடடேன்‌ என்றா சொல்வார்கள்‌ ?” 


“கொடுக்க மாடடேன்‌ என்றுதான்‌ சொல்லு 
கிறார்கள்‌. ஆசாரிய வெங்கட தாத்தையாவின்‌ உத்தரவு 
இல்லாமல்‌ அந்தக்‌ கோவில்‌ அறையைத்‌ திறக்க 
மாடடார்களாம்‌. திறக்கக்‌ கூடாதாம்‌.” 


நான்‌ நிமிர்ந்து உட்கார்ந்தேன்‌. “அசாரியர்‌ 
தென்னாட்டில்தான்‌ இருக்கிறாராம்‌... அவர்‌ வந்ததும்‌... 


என்று நான்‌ சொல்லி முடிப்பதற்குள்‌ அந்தப்‌ 
பெரியவர்‌ குறுக்கிட்டார்‌ “இப்போது அவர்‌ திருமலையில்‌ 
தான்‌ இருக்கிறார்‌. சக்ரவர்த்தி அங்கே விஜயம்‌ செய்தால்‌... 
ஆசாரிய வெங்கடதாத்தையாவிடம்‌ சொல்லி... 


பாதாதிகேசம்‌ ஒரு படபடப்பு பரவியது என்னுள்‌. 


“திருமலையிலா இருக்கிறார்‌? நாளைய தினமே 
புறப்படுகிறேன்‌.” என்றேன்‌ உற்சாகமாக. “ஒவ்வொரு 
படையெடுப்பின்‌ முடிவிலும்‌ திருமலைக்குப்‌ போய்க்‌ 
காணிக்கை செலுத்துவது என்‌ வழக்கம்‌. இந்தத்‌ தடவை 
இன்னும்‌ அதைச்‌ செலுத்தவில்லை. அதைத்தான்‌ 
ஏழுமலையான்‌ உங்கள்‌ மூலம்‌ ஞாபகப்படுத்தியிருக்கிறார்‌. 
கட்டாயம்‌ போகிறேன்‌.” ்‌ 


வந்திருந்த வித்வான்‌௧ள்‌ வெகுவாகச்‌ சந்தோஷப்‌ 
படடார்கள்‌. 

நானும்தான்‌. 

பைத்தியக்காரனான நானும்தான்‌. அடிமுட்டாளான 
நானும்தான்‌. ஏமாளியான நானும்தான்‌. 


திருப்பதிக்கு என்‌ அன்னையும்‌ திருமலாதேவியும்‌ 
குழந்தை திருமலையும்‌ ராஜ குடும்பத்துப்‌ பரிவாரங்‌ 
களுடனும்‌ பாதுகாப்புப்‌ படைகளுடனும்‌ முன்னதாகச்‌ 
செல்வதென்றும்‌, நானும்‌ அமைச்சர்‌ வடமலையண்ணனும்‌ 
எதிராஜனும்‌ பிற்பாடு நடந்து போவதென்றும்‌ 
முடிவாயிற்று. தலைநகருக்குப்‌ பாதுகாப்பாக அப்பாஜி 
தங்கிவிடடார்‌. 

திருமலாதேவி என்‌ செல்வன்‌ திருமலையுடன்‌ 
புறப்பட்டபோது அரண்மனை வாசல்‌ வரையில்‌ வந்து 
வழியனுப்பினேன்‌. குழந்தையை அப்பாஜியிடம்‌ நீட்டி, 
“அசீர்வாதம்‌ செய்யுங்கள்‌ அப்பாஜி'' என்றாள்‌ 
திருமலாதேவி. 

அவர்‌ இரண்டடி பின்னுக்கு நகர்ந்து கொண்டாரே 
யொழியத்‌ திருமலையை வாங்கிக்‌ கொள்ளவில்லை. 
தொடடு ஆசீர்வதிக்கவுமில்லை. “ஏழுமலையானின்‌ 
கடாடசம்‌ இருந்தால்‌ போதும்‌. நான்‌ சாதாரண மனிதன்‌” 
என்று கூறினார்‌. 

அப்பாஜி சில சமயங்களில்‌ கட்டுப்பெடடித்தனமான 
ஆசாரங்களை அனுஷ்டிப்பவர்‌. அருகில்‌ வரும்‌ அந்நியர்‌ 
களைப்‌ பற்றி எப்போதும்‌ சந்தேகிப்பார்‌ குளித்தாரோ 
குளிக்கவில்லையோ, புத்தாடை அணிந்தாரோ 
இல்லையோ என்றெல்லாம்‌ எண்ணி, அவர்களிடமிருந்து 
விலகிக்‌ கொள்வார்‌. அதுபோல்தான்‌ இதுவும்‌ என்று 
நினைத்து மனசுக்குள்‌ சிரித்துக்‌ கொண்டேன்‌. ஆனால்‌, ஒரு 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 169 


நாள்கூட அவர்‌ திருமலையைத்‌ தூக்கி வைத்துக்கொண்டு 
கொஞ்சிக்‌ குலவி நான்‌ பார்த்ததில்லை என்பதும்‌ நினைவு 
வந்து என்‌ நெஞ்சில்‌ ஒரு நெருடல்‌ ஏற்படுத்திற்று. 


திருமலையின்‌ அடி வாரம்‌. 


சிறிது தூரம்‌ ஏறினோம்‌. ஒருபுறம்‌ எதிராஜன்‌ 
சம்ஸ்கிருத சுலோகங்களைச்‌ சொல்லிக்‌ கொண்டு வந்தான்‌. 
இன்னொரு புறம்‌ வடமலையண்ணன்‌ ஆழ்வார்‌ பாசுரங்‌ 
களைப்‌ பாடினார்‌. அந்த இனிய விடிகாலை வேளையில்‌, 
எங்கெங்கு நோக்கினும்‌ மரங்களும்‌ செடிகளும்‌ 
மான்குடடிகளும்‌ குரங்குகளும்‌ பறவைகளும்‌ கண்ணில்‌ 
படடு, அலகிலா விளையாடடுடையானின்‌ தாள்களை 
நினைக்கச்‌ செய்தன. 


ஓரிடத்தில்‌, “சக்ரவர்த்தி, தாங்கள்‌ இங்கே நேராகவே 
நடக்கலாம்‌” என்றார்‌ வடமலையண்ணன்‌. 


“இதுவரையில்‌ நேராகத்தானே நடந்து வருகிறேன்‌ ? 
வளையவில்லையே ?” என்று சிரித்தேன்‌. 


“தங்களது முந்தின பயணங்களின்போது யாரும்‌ 
சொல்லவில்லை போலிருக்கிறது. இங்கே சுற்றுப்‌ 
புறங்களைப்‌ பாருங்கள்‌” என்றார்‌. பார்த்தேன்‌. 

“இந்தப்‌ படிகளும்‌ பாறைகளும்‌ கன்னங்கரேலென்ற 
நிறத்தில்‌ வழவழவென்று இருப்பது தெரிகிறதா, 
சக்ரவர்த்தி?” என்று கேட்டார்‌ வடமலையண்ணன்‌. 

“தெரிகிறது” என்றேன்‌. 

“இந்தப்‌ படிக்‌ கற்கள்‌ விஷ்ணுவின்‌ அம்சமான 
சாளக்ராமம்‌ என்று பெரியவர்கள்‌ சொல்வார்கள்‌ 
அதனால்‌ நமது பாதங்களால்‌ மிதிக்கக்கூடாதென்று, 
தவழ்ந்து முழங்காலால்‌ நடந்து போவதுண்டு. தங்களுக்கு 
அது சிரமமாக இருக்கும்‌ என்பதால்‌...” 


170 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


“இறைவனின்‌ சந்நிதியை அடைவது எப்போதுமே 
சிரமமான. காரியம்தான்‌'' என்று கூறி, முழங்காலை 
மடித்துக்‌ கொண்டு தவழ்ந்து நடக்கத்‌ தொடங்கினேன்‌. 
எதிராஜனும்‌ வடமலையண்ணனும்கூட அவ்வாறே 
வந்தார்கள்‌. 

“இந்த இடத்துக்கு முழங்கால்‌ முடிச்சு என்று பெயர்‌ 
சரியாகத்தான்‌ வைத்திருக்கிறார்கள்‌!” என்று எதிராஜன்‌ 
சிரித்தான்‌. 

அந்த இடத்தைத்‌ தாண்டியதும்‌ நிமிர்ந்து நடக்கத்‌ 
தொடங்கினோம்‌. முழங்கால்களில்‌ லேசான ரத்தக்கசிவு 
இருந்தது. முதுகு கொஞ்சம்‌ வலித்தது. அவ்வளவே. 

உச்சிவேளையில்‌ திருமலையை அடைந்து, ஸ்வாமி 
புஷ்கரணியில்‌ ஸ்நானம்‌ முடித்துக்‌ கொண்டு வெங்க 
டேஸ்வர ஸ்வாமியின்‌ சந்நிதியில்‌ நெடுஞ்சாண்கிடையாக 
விழுந்து விழுந்து சேவித்தேன்‌. அன்னையும்‌ திருமலா 
தேவியும்‌ குழந்தை திருமலையும்‌ சற்று முன்னால்‌ தரிசனம்‌ 
செய்துவிடடு, திருக்கோயிலின்‌ பின்வீதியில்‌ உள்ள பெரிய 
சத்திரத்தில்‌ தங்கியிருப்பதாகச்‌ சொன்னார்கள்‌. அதற்குப்‌ 
பக்கத்தில்‌ உள்ள மடத்தில்‌ அசாரிய வெங்கட தாத்தையா 
தங்கியிருப்பதாகத்‌ தெரிந்தது. 

மடத்தின்‌ வாசலிலேயே அன்னமாச்சாரியாரின்‌ 
கிருதிகள்‌ விஷயமாக வந்திருப்பவர்களைப்‌ பார்த்தேன்‌. 
தங்கள்‌ விருப்பத்தையும்‌ என்‌ விருப்பத்தையும்‌ 
ஆசாரியரிடம்‌ சொன்னார்களாம்‌. “அதிலே என்ன தடை?” 
என்று சொல்லி, உடனேயே எடுத்துத்‌ தரும்படி 
உத்தரவிடடாராம்‌. செப்பேடுகளைப்‌ பெற்றுக்கொள்ளக்‌ 
கோயிலுக்குச்‌ சந்தோஷமாகப்‌ புறப்படடுக்‌ கொண்டிருந்‌ 
தார்கள்‌. இறைவன்‌ அருளால்‌ ஒரு வேலை முடிந்தது. 

மடத்துக்குள்‌ போனபோது, அம்மாவும்‌ மற்றவர்‌ 
களும்‌ ஆசாரியரின்‌ முன்னிலையில்‌ அமர்ந்திருந்தார்கள்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 171 


வெங்கட தாத்தையா அவர்களுக்கு நல்லுரை ஆற்றிக்‌ 
கொண்டிருந்தார்‌. 

நான்‌ உள்ளே நுழைந்து பெரியவருக்குச்‌ சாஷ்டாங்க 
நமஸ்காரங்கள்‌ செய்தேன்‌. 

“உடகார்‌” என்றார்‌ ஆசாரிய வெங்கட தாத்தையா. 
“வைணவத்‌ திருக்கோயில்களுக்கும்‌ மடங்களுக்கும்‌ நீ அரிய 
உதவிகள்‌ செய்து கொண்டிருக்கிறாய்‌. ரொம்ப சந்தோஷம்‌. 
விஜயநகர அரச பரம்பரை ஆரம்ப காலம்‌ முதல்‌ வைணவ 
சமயத்துக்குப்‌ பெரும்‌ பக்க பலமாக இருந்து வருகிறது. 
ஜனங்களில்‌ பெரும்பாலோர்‌ இன்று எம்பெருமான்‌ 
நாராயணனின்‌ பக்தர்களாக இருக்கிறார்கள்‌ என்றால்‌ அது 
உன்னால்தான்‌” என்றார்‌. 

அம்மாவைத்‌ தவிர யாரும்‌ என்னை நீ என்று 
ஒருமையில்‌ அழைத்தது கிடையாது. “சக்ரவர்த்தி' தான்‌, 
'தாங்கள்‌' தான்‌. எனவே, ஆசாரியர்‌ அப்படிப்‌ பேசியதும்‌ 
ஒரு கணம்‌ என்னவோ போலிருந்தது. மறுகணம்‌ தெளிவு 
பெற்றேன்‌. துறவிக்கு வேந்தனும்‌ துரும்பு என்பது ஞாபகம்‌ 
வந்தது. 

ஆசாரிய வெங்கட தாத்தையாவின்‌ திருமேனியை 
உற்றுப்‌ பார்த்தேன்‌. வயது எழுபதுக்கு மேலிருக்கும்‌. 
ஆனால்‌ வஜ்ரம்‌ போன்ற தேகம்‌ படைத்திருந்தார்‌. 
படடினியும்‌ விரதமுமாக இருந்து, நடையிலேயே 
தேசமெங்கும்‌ தினம்‌ தினம்‌ பயணம்‌ செய்து வருகிறவருக்கு 
எங்கிருந்துதான்‌ இத்தனை வலிமை வருமோ? 

ஆனால்‌, மகான்களுடைய வலிமை தேகத்தால்‌ 
கிடைப்பதல்ல. தெய்வத்தால்‌ கிடைப்பது. 

நான்‌ என்‌ எண்ணத்திலிருந்து விடுபடடபோது, 
ஆசாரியர்‌ என்னை நோக்கி எதுவோ சொல்லிக்‌ 
கொண்டிருப்பது தெரிந்தது. “க்ஷமிக்க வேண்டும்‌” என்று 
கேடடுக்‌ கொண்டேன்‌. 


172 $* ரா.கி. ரங்கராஜன்‌ 


“வேறெங்கோ கவனமாய்‌ இருந்து விடடாய்‌ 
போலிருக்கிறது பரவாயில்லை'' என்று முறுவல்‌ 
காடடினார்‌ பெரியவர்‌. “நானே உன்‌ தலைநகரத்துக்கு வந்து 
உன்னை ஒன்று கேடக வேண்டுமென்று நினைத்திருந்தேன்‌” 
என்றார்‌. 

“கேடபதாவது. அபசாரம்‌ ஸ்வாமி, ஆணை 
யிடுங்கள்‌” என்றேன்‌. 

“பெரியவர்கள்‌ ஸ்தாபித்த இந்த ஸ்ரீ வைஷ்ணவ 
மார்க்கத்தில்‌ பல சின்னச்‌ சின்னப்‌ பிளவுகள்‌ ஏற்படடி 
ருக்கின்றன. எல்லாப்‌ பிரிவினரையும்‌ இணைக்கும்படி 
செய்ய வேண்டும்‌ என்பது என்‌ விருப்பம்‌.” 

“தாங்கள்‌ விரும்பினால்‌ செய்ய முடியாததும்‌ 
உண்டா?” என்றேன்‌. 


“அதற்கு ராஜாங்கத்தின்‌ அங்கீகாரமும்‌ வேண்டும்‌. ஸ்ரீ 
வைஷ்ணவத்தின்‌ ஏகோபித்த தலைவன்‌ நான்‌ என்று 
விஜயநகர அரசாங்கம்‌ அறிவிக்க வேண்டும்‌” என்றார்‌ 
வெங்கட தாத்தையா. 


“இப்போதே அறிவிக்கிறேன்‌” என்று கூறி, 
அருகிலிருந்த அமைச்சர்களிடம்‌ அவசரமாய்‌ ஆலோசனை 
செய்தேன்‌. 

அம்மாவின்‌ முகத்தைப்‌ பார்த்தேன்‌. “கட்டாயம்‌ 
செய்‌' என்று கண்ணாலேயே அனுமதி தந்தார்‌. 

ஆசாரியரின்‌ முன்னிலையிலேயே பிரகடனம்‌ 
செய்தேன்‌. “விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு உள்படடும்‌, 
அதற்கு வெளியேயும்‌ உள்ள சகலமான ஸீவைஷ்ணவத்‌ 
திருத்தலங்களுக்கும்‌ ஆசாரிய வெங்கட தாத்தையா 
அவர்களே இன்று முதல்‌ தலைவராகிறார்‌. வைணவ சமய 
சம்பந்தமான எல்லாச்‌ சம்பிரதாயங்களும்‌ அவர்‌ 
சொற்படியே நடைபெற வேண்டும்‌. திருமால்‌ கோயில்களில்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 173 


இனி இவருக்கே முதல்‌ மரியாதை, முதல்‌ தீர்த்தம்‌ 
தரவேண்டும்‌” என்று அமைச்சர்‌ அய்யப்பராசு படித்தார்‌. 

எல்லாரையும்‌ ஒவ்வொருவராக அருகில்‌ அழைத்து, 
அசி கூறினார்‌ ஆசாரியர்‌. 

அதுவரை எங்கள்‌ கூட்டத்தின்‌ பின்னாலேயே 
நின்றிருந்தான்‌ எதிராஜன்‌. இப்போதுதான்‌ அவனைக்‌ 
கவனித்தார்‌ வெங்கட தாத்தையா. 

“ஓ, எதிராஜனா !. எத்தனை வருடமாகிறது உன்னைப்‌ 
பார்த்து.” என்றார்‌. “நீ பாட்டுக்கு உன்‌ தங்கையை விடடு 
விட்டு சுல்தானின்‌ சேனையில்‌ சேர்ந்து விடடாயே!" 

“இல்லை, ஸ்வாமி. அது நான்‌ விரும்பிச்‌ செய்ததல்ல. 
சுல்தானின்‌ ஆட்கள்‌ வந்து என்னை இழுத்துப்‌ 
போய்விடடார்கள்‌” என்றான்‌ எதிராஜன்‌. 

ஒருவழியாகச்‌ சின்னாதேவியைப்‌ பற்றிப்‌ பேச்சு 
வந்ததே என்று நான்‌ சந்தோஷப்‌ பட்ட சமயம்‌ பார்த்து, 
அன்னையார்‌ குறுக்டெடார்‌. 


“நமது மதத்தைப்‌ பற்றி எனக்குப்‌ பல சந்தேகங்கள்‌ 
இருக்கின்றன. ஆசாரியரிடம்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. நீங்கள்‌ எல்லாரும்‌ போகலாம்‌" என்றார்‌. 


எனக்குக்‌ கோபம்‌ வந்தது. மதத்தைப்‌ பற்றித்‌ 
தர்க்கங்கள்‌ நடத்தி, சந்தேகங்களை நிவர்த்தி செய்து 
கொள்ள இதுவா சந்தர்ப்பம்‌? சின்னாதேவியைப்‌ பற்றிப்‌ 
பேசப்போகிறேன்‌ என்று எனக்கு வாக்களித்தவர்‌ 

சடடென்று புரிந்து கொண்டேன்‌. திருமலாதேவி, 
என்‌ குழந்தை, மற்றப்‌ பரிவாரங்கள்‌ உள்பட எல்லாரும்‌ 
வெளியேறிய சமயம்‌, காயத்ரியை மடடும்‌ தொடையை 
அழுத்தித்‌ தன்‌ பக்கத்திலேயே இருக்கும்படி அம்மா 
குறிப்புணர்த்துவதைக்‌ கவனித்தேன்‌. என்னை அவர்‌ 
பார்த்த பார்வையிலும்‌ அர்த்தம்‌ இருந்தது. 


174 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


நான்‌ அடுத்த அறைக்குச்‌ சென்றேன்‌. அனால்‌, 
மற்றவர்களைப்‌ போகச்‌ சொல்லிவிடடு அங்கேயே கதவின்‌ 
ஓரமாக நின்றிருந்தேன்‌ - அன்னை பேசுவது கேட்கக்கூடிய 
தூரத்தில்‌. 

ஒட்டுக்‌ கேடபது சாதாரண மனிதருக்கே கேவலம்‌ 
என்றால்‌, ஒரு மாபெரும்‌ சாம்ராஜ்யத்தின்‌ அதிபதி 
அப்படிச்‌ செய்வது இன்னும்‌ கேவலம்தான்‌. ஆனால்‌, காதல்‌ 
என்று வரும்போது தர்மம்‌, நியாயம்‌, வெட்கம்‌, மானம்‌, 
கெளரவம்‌ என்பதெல்லாம்‌ காற்றில்‌ பறந்து விடும்‌ என்பது 
காதலால்‌ கடடுண்ட காளையருக்குப்‌ புரியும்‌ என்று 
நினைக்கிறேன்‌. 

அன்னைக்கும்‌ காயத்ரிக்கும்‌ குண்டியிலிருந்து 
தீர்த்தம்‌ வழங்கினார்‌ ஆசாரியர்‌. 

பிறகு, “என்னம்மா உன்‌ சந்தேகம்‌?” என்று கேடடார்‌. 


“மன்னிக்க வேண்டும்‌. அவர்களையெல்லாம்‌ போகச்‌ 
சொல்வதற்காக அப்படிச்‌ சொன்னேன்‌. சந்தேகம்‌ 
எதுவுமில்லை. ஒரு சொந்த விஷயம்‌” என்றார்‌ அன்னை. 

“எதுவானாலும்‌ சொல்லு” என்றார்‌ அசாரியர்‌. 

“தாங்கள்‌ சின்னாதேவியைப்‌ பற்றிச்‌ சொன்னதால்‌ 
ஞாபகம்‌ வந்தது” என்றார்‌ அம்மா மெதுவான, பணிவான 
குரலில்‌. “என்‌ பிள்ளை கிருஷ்ணன்‌ அந்தப்‌ பெண்‌ மீது 
பித்தாக இருக்கிறான்‌. அவள்‌ சங்கு சக்கர சமாஸ்ரணம்‌ 
பெற்றுக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தார்‌ கோயிலைச்‌ சேர்ந்த 
தேவதாசியாக இருக்கிறாள்‌...” 

“முத்திரை அளித்தவனே நான்தான்‌” என்றார்‌ 
ஆசாரியர்‌. 

“அதனால்‌ அவளை அதிலிருந்து விடுவித்து, என்‌ 
பிள்ளைக்குப்‌ பத்தினியாக்குவதும்‌ தங்களால்தான்‌ 
முடியும்‌" என்றார்‌ அம்மா. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 175 


சில விநாடிகளுக்கு மெளனம்‌ நிலவியதிலிருந்து 
ஆசாரியர்‌ யோசனை செய்கிறார்‌ என்று புரிந்தது. 

கடைசியில்‌ அவர்‌ குரல்‌ கேட்டது. “அதெல்லாம்‌ 
முடிந்துபோன விஷயம்‌. அறியாப்‌ பருவத்தில்‌ ஏற்பட்ட 
மயக்கம்‌. இப்போது உன்‌ பிள்ளையும்‌ நாடாளும்‌ 
சக்ரவர்த்தியாக இருக்கிறான்‌. அந்தப்‌ பெண்ணும்‌ மடத்தின்‌ 
ஊழியக்காரியாக அகிவிடடாள்‌ ஆலயங்களுக்காக 
அவ்வப்போது நாட்டியம்‌ ஆடுவதோடு சரி. இனிமேல்‌ 
மற்றதைப்‌ பற்றிப்‌ பேசிப்‌ பிரயோசனமில்லை” என்றார்‌. 
அவர்‌ குரலில்‌ ஒரு கண்டிப்புத்‌ தெரிந்தது. 

இடி விழுந்தாற்‌ போலிருந்தது எனக்கு. 

“அசாரியர்‌ அப்படிச்‌ சொல்லக்கூடாது. இதில்‌ நமது 
வைணவ சமயத்தின்‌ எதிர்காலமே அடங்கியிருக்கிறது” 
என்றார்‌ அம்மா. 

“என்ன சொல்கிறாய்‌ நீ?'' என்று ஆசாரியர்‌ 
திகைத்தார்‌. எனக்கும்‌ திகைப்பாகத்தான்‌ இருந்தது. 

“நானும்‌ எவ்வளவோ சொல்லிப்‌ பார்த்துவிடடேன்‌. 
சின்னாதேவியிடம்‌ அவனுக்குள்ள காதல்‌ கண்மூடித்‌ 
தனமாக இருக்கிறது. தன்‌ விருப்பம்‌ நிறைவேறா விட்டால்‌, 
தனக்கு உபகாரம்‌ செய்யாத வைணவ சமயத்திலிருந்து 
விலகி, சைவ சமயத்தில்‌ சேர்ந்துவிடப்‌ போகிறேன்‌ என்று 
சொல்லிக்‌ கொண்டிருக்கிறான்‌” என்றார்‌ அன்னை. 

“என்னது!” என்றார்‌ வெங்கட தாத்தையா. 

தூக்கிவாரிப்‌ போடடது அவருக்கு மடடுமல்ல. 
எனக்கும்தான்‌. 

ஒரு நாளும்‌ அப்படி நான்‌ எண்ணியது கிடையாது. 
அம்மாவிடம்‌ சொன்னதும்‌ இல்லை. இப்படி ஒரு 
பொய்யைச்‌ சொல்வதோடு, இப்படி ஒரு பயமுறுத்தலையும்‌ 
பிரயோகிக்கிறாரே அம்மா! அனால்‌, எல்லாத்‌ தர்ம 


176 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


ரகசியங்களையும்‌ அறிந்த அம்மா, பாவ புண்ணியங்‌ 
களுக்குப்‌ பயப்படுகிற அம்மா, சத்தியத்துக்கும்‌ அசத்தியத்‌ 
துக்கும்‌ உள்ள பலாபலன்களை அறிந்த அம்மா, 
பெரியோர்களிடம்‌ என்ன பேச வேண்டும்‌, என்ன 
பேசக்கூடாது என்ற நெறிகளை அறிந்த அம்மா, இப்போது 
இப்படிப்‌ பேசுவது என்மீதுள்ள அன்பினால்‌ என்பதை 
உணர்ந்து என்‌ நெஞ்சம்‌ உருகியது. யசோதையைப்‌ பற்றிப்‌ 
படித்திருக்கிறேன்‌, கெளசல்யையைப்‌ பற்றிப்‌ படித்தி 
ருக்கிறேன்‌. குந்தியைப்‌ பற்றிப்‌ படித்திருக்கிறேன்‌. ஆனால்‌, 
பிள்ளைக்காக மனதறிந்து எந்தத்‌ தாயும்‌ பொய்‌ 
சொன்னதாக நான்‌ படித்ததில்லை. அம்மா! உங்கள்‌ 
வயிற்றிலே பிறக்க நான்‌ எத்தனை தவம்‌ செய்திருக்க 
வேண்டும்‌ ! 
அசாரியர்‌ லேசாக நகைத்தார்‌. 


“உன்‌ பிள்ளை அப்படியெல்லாம்‌ செய்யமாட்டான்‌, 
பயப்படாதே” என்றார்‌. 


“இல்லை, ஸ்வாமி. நிஜமாகவே நான்‌ பயப்படுகிறேன்‌. 
தாங்கள்‌ சகல சாஸ்திரங்களையும்‌ கற்றறிந்த ஞானி 
என்றாலும்‌, இந்தக்‌ காலத்துப்‌ பிள்ளைகளின்‌ மனத்தை 
அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. தான்‌ ஆசைப்பட்டது 
நிறைவேறாவிட்டால்‌ இவர்கள்‌ என்ன வேண்டுமானாலும்‌ 
செய்வார்கள்‌” என்றார்‌ அன்னை. 

வெங்கட தாத்தையா மறுபடியும்‌ மெளனமாக 
இருப்பது தெரிந்தது. 

“என்‌ குமாரன்‌ எப்படியோ போகட்டும்‌. | அதைப்‌ 
பற்றிக்‌ கவலைப்படவில்லை. ஆனால்‌, ஜனங்களைப்‌ 
பற்றித்தான்‌ கவலைப்படுகிறேன்‌” என்றார்‌ அம்மார்‌ 

“ஏன்‌? ஜனங்களுக்கென்ன ?” என்று பெரியவர்‌ 
கேடடார்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 177 


“தாங்கள்‌ சற்று முன்‌ சொன்னீர்களே, அதேதான்‌. 
மன்னர்‌ ஸ்ரீவைஷ்ணவராக இருப்பதால்‌ மக்களும்‌ 
பெரும்பாலும்‌ வைணவ சமயத்தினராக இருக்கிறார்கள்‌. 
அவர்‌ சைவ சமயத்துக்கு மாறினால்‌? யதா ராஜா ததா 
ப்ரஜா. தாங்கள்‌ வைணவ குலத்தின்‌ தலைசிறந்த 
ஆசாரியராக இருக்கும்‌ இந்தச்‌ சமயத்தில்‌ போய்‌ 
அப்படியொரு அபத்து வைணவத்துக்கு ஏற்படடு விடுமோ 
என்பதுதான்‌ என்‌ கவலை?” 

என்‌ தாய்‌ இப்படித்‌ துணிச்சலுக்கு மேல்‌ 
துணிச்சலாக வாதாடுவார்‌ என்று நான்‌ எதிர்பார்க்க 
வில்லை. i 


ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகத்‌ தலையை நீட்டிப்‌ 
பார்த்தேன்‌. ஆசாரிய வெங்கட தாத்தையா கண்களை 
மூடிக்‌ கொண்டு சிந்தனையில்‌ அஆழ்ந்திருப்பதைக்‌ 
கண்டேன்‌. என்‌ அன்னை வலது கையால்‌ தன்‌ வாயைப்‌ 
பொத்திக்கொண்டு பேசினாள்‌ மரியாதையுடன்‌. மறு கை 
தரையில்‌ ஊன்றியிருந்த போதிலும்‌ காயத்ரியின்‌ கையை 
அழுத்திக்‌ கொண்டிருந்தது. அன்னையார்‌ தன்‌ பலத்தையும்‌ 
தைரியத்தையும்‌ அவ்ளிடமிருந்து பெறுவது போலிருந்தது 
அந்தக்‌ காடி. 

“அப்படியெல்லாம்‌ நேராது. பரம்பரை பரம்பரை 
யாக விஜயநகர மன்னர்கள்‌ வைணவர்களாக இருந்து 
வந்திருக்கிறார்கள்‌. உன்‌ குமாரனும்‌ மாற மாடடான்‌” 
என்றார்‌ ஆசாரியர்‌. அனால்‌ அவர்‌ குரலில்‌ சற்று முன்‌ 
தென்பட்ட உறுதியும்‌ பிடிவாதமும்‌ இப்போது 
தளர்ந்திருப்பது போல்‌ தோன்றியது. 

“அசாரியர்‌ மறுபடியும்‌ க்ஷமிக்க வேண்டும்‌” என்றார்‌ 
அன்னை. “பரம்பரை பரம்பரையாக விஜயநகர மன்னர்கள்‌ 
வைணவர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள்‌ என்று 
சொல்வதற்கில்லை. சாம்ராஜ்யத்தின்‌ ஆரம்ப கால 


178 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


மன்னர்கள்‌ சைவர்களாக இருந்தவர்கள்‌. விரூபாடச 
மன்னரும்‌ சைவராக இருந்தவர்தான்‌. அவர்‌ எதனால்‌ 
வைணவராக மாறினார்‌ என்பது தாங்கள்‌ அறிந்ததுதானே, 
ஸ்வாமி?” 

ஆசாரிய வெங்கட தாத்தையா மெளனம்‌ காத்தார்‌. 
அவருக்கு அந்த வரலாறு தெரியும்‌ போலும்‌, எனக்குத்‌ 
தெரியவில்லை. 

இப்படியெல்லாம்‌ இந்த மகானை அச்சுறுத்துவது 
தவறு, பெரும்‌ தவறு என்று என்‌ மனச்சாடசி 
சொன்னாலும்‌, எனக்காக, என்‌ காதல்‌ நிறைவேறுவதற்காக, 
சின்னாதேவியை என்னுடன்‌ சேர்த்து வைக்கிறேன்‌ என்று 
சொன்ன வாக்கைக்‌ காப்பாற்றுவதற்காக, என்‌ அன்னை 
மேலும்‌ மேலும்‌ இப்படிப்‌ பேசுவதை எண்ணி என்‌ 
மனத்தில்‌ பெருமையும்‌ ஏற்பட்டது. 

ஆசாரியரிடமிருந்து என்ன பதில்‌ வரப்போகிறதோ 
என்ற தவிப்புடன்‌ காத்திருந்தபோது... 

“நாகலாம்பா, உன்‌ குமாரனைக்‌ கூப்பிடு” என்றார்‌ 
வெங்கட தாத்தையா. 

நான்‌ ஏதுமறியாதவன்‌ போல்‌ முன்னே போய்‌ 
நின்றேன்‌. “அந்தப்‌ பையன்‌ எதிராஜனையும்‌ கூப்பிடு” 
என்றார்‌. அவனும்‌ வந்து என்‌ பக்கத்தில்‌ நின்றான்‌. 

“உன்‌ தாயார்‌ வெகு நேரமாக என்னிடம்‌ உனக்காக 
வாதாடினார்‌” என்று கனம்‌ நிறைந்த குரலில்‌ பேசினார்‌ 


ஆசாரியர்‌. “அவருக்காக அல்ல, உனக்காக அல்ல 
சின்னாதேவிக்காக அல்ல, சின்னாதேவிக்கும்‌ உனக்கும்‌ 
உள்ள பிரேமைக்காக அல்ல வைணவ சமுதாயம்‌ 


குலைந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த முறைகேடான, 
சாஸ்திர விரோதமான அனுமதியை வழங்குகிறேன்‌. 
சின்னாதேவியை அவளுடைய பந்தத்திலிருந்து விடுவிக்க 
றேன்‌” என்றார்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 179 


நிஜமாகவே என்‌ கண்களில்‌ ஜலம்‌ வந்துவிட்டது. 
“தன்யனானேன்‌ ஸ்வாமி'' என்றேன்‌, தொண்டை 
அடைக்க, 

“அதற்கு மூன்‌ ஒரு நிபந்தனை. நீ அந்தக்‌ கடடாரியை 
எடுத்து வரவேண்டும்‌” என்றார்‌ ஆசாரியர்‌. 

நான்‌ விழித்தேன்‌, எதுவும்‌ புரியாமல்‌, “கடடாரியா? 
என்ன கட்டாரி? எங்கிருந்து எடுத்து வரவேண்டும்‌” என்று 
தடுமாறினேன்‌. 

“ஸ்ரீவில்லிபுத்தூர்‌ கோயிலில்‌ உள்ள கடடாரி. 
எதிராஜனுடன்‌ போ. அவன்‌ விவரம்‌ சொல்வான்‌” என்றார்‌ 
ஆசாரிய வெங்கட தாத்தையா. 


ஆசாரியரை மீண்டுமொருமுறை வணங்கிவிட்டு 
விடைபெற்றேன்‌. குழந்தையையும்‌ திருமலாதேவியையும்‌ 
ஆசீர்வதித்தார்‌. 

வெளியே வரும்போது, “ஆசாரியர்‌ என்னவோ 
கடடாரி எடுத்து வரும்படி சொன்னாரே? என்ன 
விஷயம்‌?” என்று எதிராஜனைக்‌ கேடடேன்‌. 

“சக்ரவர்த்தி, நாம்தான்‌ ஸ்ரீவில்லிபுத்தூர்‌ வரை 
சேர்ந்தே போகப்‌ போகிறோமே... அப்போது சொல்கிறேன்‌" 
என்றான்‌ எதிராஜன்‌. 

“ஹூம்‌.... காயத்ரி ஒரு தொற்று வியாதியைப்‌ 
பரப்பிக்‌ கொண்டிருக்கிறாள்‌” என்று பெருமூச்சு விடடேன்‌. 

“என்ன வியாதி?” என்று அவன்‌ திகைத்தான்‌. 


“அது ஒரு வேடிக்கையான வியாதி. பிறகு 
சொல்கிறேன்‌ இப்போது மறுபடி கோயிலுக்குப்‌ 
போகலாம்‌, வா” என்றேன்‌. 

பெருமானின்‌ சந்நிதியை அடைந்தபோது ஓ 
மேடையைக்‌ காடடினார்‌ கோயில்‌ நிர்வாகி. “சக்‌ 
வர்த்தியின்‌ சிலையை வைப்பதற்காக இந்த மேடையைத்‌ 
கடடித்‌ தயாராக வைத்திருக்கிறோம்‌. தேவியார்‌ வந்ததும்‌ 
அவருக்கும்‌ சேர்த்துச்‌ சிலை வைக்கலாம்‌ என்பது 
சக்ரவர்த்தியின்‌ விருப்பம்‌ என்றார்கள்‌. இப்போதுதான்‌ 
தேவியார்‌ வந்துவிடடார்களே?” என்று கூறி, திருமலா 
தேவியை நோக்கிப்‌ புன்னகை செய்தார்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 181 


அந்த வெற்று மேடையை ஒரு கணம்‌ உற்றுப்‌ 
பார்த்தேன்‌. என்‌ மனதுக்குள்‌ என்னென்னவோ 
எண்ணங்கள்‌ ஒடின. தேவியார்‌ வந்துவிடடார்‌. மெய்தான்‌. 
அனால்‌, நான்‌ நினைத்தது இந்தத்‌ தேவியையா ? அல்ல... 
அவள்‌... 

பிரம்மாண்டமான வெண்கல மணிகள்‌ “டணால்‌ 
டணால்‌' என்று சப்தித்து நான்‌ இருப்பது புனிதமான இடம்‌ 
என்பதை ஞாபகமூட்டின. 

இறைவனின்‌ திருவடிகளில்‌ சரணாகதி செய்யும்‌ 
ஸ்லோகங்களைப்‌ பாராயணம்‌ செய்து கொண்டி 
ருந்தார்கள்‌ ஆன்றோர்கள்‌. 

திருவேங்கடவா ! நீ கருணைக்‌ கடல்‌. எளியவர்‌ 

பால்‌ அன்பு நிறைந்தவன்‌. எல்லாம்‌ அறிந்தவன்‌. எங்கள்‌ 
தலைவன்‌. எங்களை உனக்கு அடியார்களாக நீயே 
செய்துகொள்ள வேண்டும்‌. திருமகளன்பன்‌ நீ. உன்‌ 
திருவடிகளைச்‌ சரணமடை கிறேன்‌...” 

பதினாறு வகையான தானங்களைச்‌ செய்து முடித்து, 
வெளியே வந்து, இந்தத்‌ திருக்கோயிலில்‌ என்‌ 
முன்னோர்கள்‌ நிகழ்த்தியுள்ள சிற்ப அதிசயங்களைப்‌ 
பார்த்தபடி ரங்கநாயகலு மண்டபத்தை அடைந்தேன்‌. 
இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு மாலிக்காபூர்‌ தட்சிண 
பாரதத்தின்‌ மீது படை நடத்திய சமயம்‌, அவனுடைய 
சூறையாடல்களுக்குப்‌ பயந்து, ஸ்ரீரங்கம்‌ ரங்கநாதரின்‌ 
உற்சவமூர்த்தியைச்‌ சில காலம்‌ இந்த இடத்தில்‌ கொண்டு 
வந்து பத்திரப்படுத்தியிருந்தார்கள்‌. அச்சம்‌ நீங்கிய பின்னர்‌ 
மீண்டும்‌ ஸ்ரீரங்கத்துக்கே எடுத்துச்‌ சென்றுவிடடார்கள்‌. 

மூர்த்தி இல்லாவிடடாலும்‌ அவரால்‌ புனிதமடை.ந்த 
சந்நிதியைச்‌ சேவித்தோம்‌. 

சடாரியும்‌ தீர்த்தமும்‌ பெற்றுக்‌ கொண்ட பின்‌ 
அம்மாவுடனும்‌ மற்றவர்களுடனும்‌ பிராகாரத்தில்‌ 


182 $* ரா.கி. ரங்கராஜன்‌ 


அமர்ந்து, பிரசாதமாக வந்த சர்க்கரைப்‌ பொங்கலைச்‌ 
சாப்பிடடுக்‌ கொண்டிருந்தபோது, அன்னையாரைக்‌ 
கேடடேன்‌. 


“என்னம்மா, ஆசாரியரை ஏதோ சைவர்‌, வைணவர்‌ 
என்றெல்லாம்‌ சொல்லிப்‌ பயமுறுத்தினீர்களே? நமது 
முன்னோர்கள்‌ சைவர்களாக இருந்தார்கள்‌ என்று வேறே 
ஏதோ சொன்னீர்கள்‌. என்ன விஷயம்‌ அது?” 


“உனக்குத்‌ தெரிந்திருக்குமென்று நினைத்திருந்தேன்‌" 
என்று சொல்லி அம்மா சிரித்தார்‌. பிறகு அதைச்‌ 


சொன்னார்‌ 
அது கர்ண பரம்பரையாக வழங்கி வந்த கதை. 


விஜயநகர சாம்ராஜ்யத்தின்‌ தொடக்க காலத்தில்‌ 
விரூபாட்ச சக்ரவர்த்தி, பல உறவினர்களுடன்‌ போராடி, 
ஏராளமான உயிர்களைப்‌ பலிவாங்கி சிம்மாதனத்தைக்‌ 
கைப்பற்றியவர்‌ இறந்துபோன ராஜ குடும்பத்தினரின்‌ 
ஆவிகள்‌ அந்த அரண்மனையில்‌ பிசாசுகளாக உலவி 
வந்தனவாம்‌. பயந்துபோன விரூபாட்சர்‌ அந்த 
அரண்மனையைக்‌ காலி செய்து விட்டு வேறு 
அரண்மனைக்குப்‌ போய்‌ விட்டாராம்‌. அப்போது அவர்‌ 
சைவ சமயத்தைச்‌ சார்ந்தவராக இருந்தவராம்‌. 


ஆனால்‌, விஜயநகரத்துக்கு வந்த இரண்டு 
பெளராணிகர்களுக்கு சக்ரவர்த்தி வேறொரு அரண்‌ 
மனைக்குப்‌ போய்விடட விஷயம்‌ தெரியா 
வைணவர்களான அவர்கள்‌ பழைய அரண்மனைக்கு 
போயிருக்கிறார்கள்‌. அங்கே இறந்து போன மன்னர்கு 
வாரிசுகள்‌ பிசாசுகளாக நடமாடிக்‌ கொண்டிருப்பதையு 
சிம்மாதனத்தில்‌ உடகார்ந்து தர்பார்‌ நடத்துவதையும்‌ 
கண்டு, அவர்கள்‌ உயிருள்ள ராஜாக்கள்‌ என்றெண்ணி, 
ராமாயணக்‌ காலட்சேபம்‌ செய்தார்கள்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 183 


தசரத குமாரனின்‌ திருக்கதையை மூன்று நாள்‌ 
கேடடு முடித்ததும்‌ அந்தப்‌ பிசாசுகளுக்குப்‌ பிசாசுத்‌ 
தன்மை போய்‌ நற்கதி கிடைத்துவிடடதாம்‌. 
“ராமாயணத்தைக்‌ கேடடதால்‌ நாங்கள்‌ புண்ணியம்‌ 
பெற்றோம்‌' என்று சொல்லி, சந்தோஷமாக அந்தப்‌ 
பெளராணிகர்களுக்கு ஏராளமான பொற்காசுகள்‌ தான்ம்‌ 
செய்துவிடடு மறைந்து போனார்கள்‌. 


அந்த இரண்டு பெளராணிகர்களும்‌ புதிய 
அரண்மனைக்கு வந்து சக்ரவர்த்தி விரூபாடசரிடம்‌ இந்தத்‌ 
தகவலைத்‌ தெரிவிக்க, 'ராமாயணத்துக்கு இத்தனை மகிமை 
இருக்கிறதா ?' என்று பிரமித்துப்‌ போன மன்னர்‌, மறுபடியும்‌ 
அவர்களை ராமாயணம்‌ சொல்லச்‌ சொல்லிக்‌ கேடடு, 
மனம்‌ மகிழ்ந்து, வைணவ சமயத்தில்‌ சேர்ந்து கொண்டா 
ராம்‌. 


வைணவ மார்க்கத்தைப்‌ பரப்புவதற்காகக்‌ கற்பனை 
செய்யப்படட கதையாக இது இருக்கலாம்‌. ஆனால்‌, 
விரூபாடசருக்கு முன்னால்‌ விஜயநகர மன்னர்கள்‌ 
சைவர்களாக இருந்தார்கள்‌ என்பதும்‌, அவர்‌ காலம்‌ 
தொடடு, வைணவர்களாக மாறினார்கள்‌ என்பதும்‌ 
உண்மையே. 


எதுவானால்‌ என்ன? அதை நினைவூடடி ஆசாரிய 
வெங்கட தாத்தையாவிடம்‌ மனமாற்றம்‌ ஏற்படுத்தி 
விடடார்‌ என்‌ அன்னை. 


வந்த நோக்கம்‌ நிறைவேறிய மகிழ்ச்சியுடன்‌, இன்னும்‌ 


பல க்ஷேத்திரங்களைத்‌ தரிசித்துவிடடுத்‌ தலைநகருக்குத்‌ 
திரும்பினோம்‌. 


செல்வன்‌ திருமலையைத்‌ தூக்கிக்‌ கொஞ்சும்‌ 
போதெல்லாம்‌ என்‌ மனதில்‌ ஓர்‌ எண்ணம்‌ உருவாகி வரவர 
வலுப்பெற்றது. 


184 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


அன்று நான்‌ திருமலாதேவியைப்‌ பார்க்கச்‌ 
சென்றபோது, கூண்டில்‌ இருந்த பச்சைக்‌ கிளியுடன்‌ 
கொஞ்சிக்‌ கொண்டிருந்தாள்‌ அவள்‌. 


ஒரு விநாடி, அவளுக்கும்‌ இந்தக்‌ கிளிக்கும்‌ அதிக 
வித்தியாசமில்லை என்று எண்ணிக்‌ கொண்டேன்‌. தங்கக்‌ 
கூண்டில்‌ இருக்கிறதென்றாலும்‌ கூண்டு கூண்டுதான்‌. 
திருமலாதேவியும்‌ அப்படியே. அரண்மனையின்‌ சுக 
போகங்களுடன்‌ விஜயநகர சக்ரவர்த்தியின்‌ படடத்தரசி 
என்ற மாபெரும்‌ சிறப்புப்‌ பெற்றிருந்த போதிலும்‌ இவளும்‌ 
ஒரு கைதி போல, கூண்டுக்கிளி போலத்தான்‌ வாழ்கிறாள்‌. 
பழமும்‌, தானியமும்‌ ஏராளமாய்க்‌ கிடைக்கிறது கிளிக்கு. 
ஆனால்‌, தனிமை வாழ்வு தான்‌. அதே வாழ்க்கை 
திருமலாதேவிக்கும்‌. உடுக்கவும்‌ ரசிக்கவும்‌ அணியவும்‌ 
இருக்கவும்‌ எண்ணற்ற வசதிகள்‌. வறுமை கிடையாது. 
ஆனால்‌, வெறுமை இருக்கிறது. தனிமை இருக்கிறது. 


இல்லறம்‌ என்ற இனிமை இல்லாமல்‌ சந்நியாசினி 
போல வாழும்‌ திருமலாதேவியைக்‌ கவனித்தபடியே 
வாசலில்‌ நின்றேன்‌. 


“கிருஷ்ணா, கிருஷ்ணா !' என்று அகவியது கிளி. 


“ச்சீ! என்‌ பர்த்தாவின்‌ பெயரை நானே சொல்லக்‌ 
கூடாது. நீ சொல்லலாமா?” என்று விரலைக்‌ கூண்டுச்குள்‌ 
நீட்டிச்‌ செல்லமாய்‌ அதன்‌ தலையில்‌ தடடினாள்‌ 
திருமலாதேவி. 


“ராமா, ராமா?” என்று சொல்லியது கிளி. 


“சபாஷ்‌!” என்று அதைப்‌ பாராடடி நான்‌ கை 
தடடியதும்தான்‌ என்னைக்‌ கவனித்தாள்‌ திருமலாதேவி. 
வெட்கத்துடன்‌ தலைகுனிந்து புன்னகை செய்தாள்‌. 


“விரலை இப்படி நீடடு” என்றேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 185 


காடடினாள்‌. மருதாணிக்‌ கோலங்கள்‌ அந்தச்‌ சிவந்த 
விரல்களை அலங்கரித்திருந்தன. 

“நல்ல காலம்‌, கையைக்‌ கொத்தவில்லை. நான்‌ ஒரு 
முறை கிளியிடம்‌ கொஞ்சப்‌ போய்‌ என்‌ விரலைப்‌ பதம்‌ 
பார்த்துவிடடது. ஜாக்கிரதையாக இரு” என்றேன்‌. 

“இது நான்‌ செல்லமாக வளர்க்கும்‌ கிளி. கொத்தாது. 
அப்படியே கொத்தினாலும்‌ அது சுகமான வலியாகத்தான்‌ 
இருக்கும்‌” என்றவள்‌, என்னை அர்த்தமுள்ள 
பார்வையுடன்‌ பார்த்து, “இன்பம்‌ கலந்த வேதனைகளும்‌ 
வாழ்க்கையில்‌ சிலது உண்டு, சக்ரவர்த்தி” என்றாள்‌. 

இரு பொருள்பட அவள்‌ பேசுவது எனக்குப்‌ புரிந்தது. 
அந்தப்‌ பேச்சை மாற்றி, “நான்‌ ஸ்ரீவில்லிபுத்தரர்‌ வரையில்‌ 
போய்‌ வரப்போகிறேன்‌, தேவி” என்றேன்‌. 

“தெரியும்‌ சக்ரவர்த்தி. ஆசாரிய வெங்கட தாத்தையா 
அங்கிருந்து ஒரு கடடாரி எடுத்து வரச்‌ சொன்னாரென்று 
கேள்விப்படடேன்‌. அசாரியரின்‌ கட்டளையை நிறைவேற்ற 
வேண்டியது தங்கள்‌ 'சுடமையாயிற்றே ?" 

அவள்‌ சொல்லத்‌ தயங்கியதை நான்‌ பூர்த்தி 
செய்தேன்‌. “ஆசாரியரின்‌ கட்டளைக்காக மடடுமல்ல, என்‌ 
சொந்த சந்தோஷத்துக்காகவும்தான்‌ செல்கிறேன்‌. அதை 
நினைத்தால்‌ கொஞ்சம்‌ வெட்கமாகக்கூட இருக்கிறது” 
என்றேன்‌. 

“இதில்‌ வெடகப்பட என்ன இருக்கிறது சக்ரவர்த்தி? 
முன்பு எவ்வளவோ முறை நான்‌ சொல்லிவிட்டேன்‌. 
இப்போதும்‌ சொல்கிறேன்‌. தாங்கள்‌ மகிழ்ச்சியுடன்‌ 
இருந்தால்தான்‌ சாம்ராஜ்யம்‌ மகிழ்ச்சியாக இருக்கும்‌. 
உற்சாகமாகப்‌ புறப்படுங்கள்‌ சக்ரவர்த்தி. ஸ்ரீவில்லி 
புத்தாருக்குப்‌ போய்‌ அந்தக்‌ கட்டாரியை எடுத்து 
வாருங்கள்‌. அதில்‌ என்ன மர்மம்‌ அடங்கியிருக்கிறதோ 
எனக்கும்‌ தெரியவில்லை. அனால்‌, அதன்பின்‌ தாங்கள்‌ 


186 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


சின்னாதேவியை மணந்து ஆனந்தமாக இருக்கப்‌ 
போகிறீர்கள்‌. அது எனக்கு நிச்சயமாய்த்‌ தெரிகிறது" 
என்றாள்‌ திருமலாதேவி. 

அவள்‌ கண்களைப்‌ பார்த்தேன்‌. சஞ்சலம்‌ துளியும்‌ 
இல்லாமல்‌, குழந்தையின்‌ கண்களைப்‌ போலக்‌ கள்ளம்‌ 
கபடமற்று இருந்தன. 

“திருமலை எங்கே?” என்று கேட்டேன்‌. 


“இந்த சாம்ராஜ்யத்தில்‌ வசிக்கும்‌ கோடிக்கணக்கான 
மக்கள்‌ சாதாரணமான, சிறிய ஓடடு வீடுகளில்‌ 
வசிக்கிறார்கள்‌ அதுபோலத்‌ தாங்களும்‌ ஒன்று 
கடடியிருந்தால்‌ சுலபமாகக்‌ குழந்தையைக்‌ கண்டு 
பிடிக்கலாம்‌. தென்‌ பாரதத்தில்‌ எங்குமே இல்லாத 
அளவுக்கு விஸ்தாரமான அரண்மனை கடடியிருக்கிறீர்கள்‌. 
செல்வன்‌ எந்த இடத்தில்‌ விளையாடிக்‌ கொண்டி 
ருக்கிறானோ?” என்று திருமலாதேவி சிரித்தாள்‌. 

“அவனுக்கு ஒரு வைபவம்‌ காத்திருக்கிறது. 
தாதிகளிடம்‌ சொல்லி அவனைப்‌ பத்திரமாகப்‌ பார்த்துக்‌ 
கொள்ளும்படி சொல்லி வை” என்றேன்‌. 

“என்ன வைபவம்‌ என்று நான்‌ தெரிந்து கொள்ள 
லாமா, சக்ரவர்த்தி?" என்றாள்‌ அவள்‌. 

“சமயம்‌ வரும்போது சொல்கிறேன்‌" என்று 
சொல்கையில்‌ நானே சிரித்து விட்டேன்‌. அது காயத்ரியின்‌ 
வாடிக்கையான வார்த்தையல்லவா ! எனக்கும்‌ தொற்றிக்‌ 
கொண்டுவிடடது போலும்‌. 

திரும்புகையில்‌ அப்பாஜியைப்‌ பார்த்தேன்‌. 

“தங்களது தென்னாட்டுப்‌ பயணத்துக்காக எல்லா 
ஏற்பாடுகளும்‌ செய்திருக்கிறேன்‌. அந்தரங்கமான 
காவலர்கள்‌ சிலர்‌ தங்களுக்கேகூடத்‌ தெரியாமல்‌ தங்களைப்‌ 
பின்தொடர்ந்து பாதுகாப்புக்கு வருவார்கள்‌. எங்கெங்கே 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 187 


தங்குவது, எந்தெந்த வழியாகப்‌ போவது என்ற 
விவரங்களைத்‌ தாங்கள்‌ புறப்படும்போது தெரிவிக்கிறேன்‌” 
என்றார்‌. 

என்‌ காதலை இன்றுவரை அவர்‌ முற்ற மூழுக்க 
அங்கீகரித்ததில்லை. எனவே, சின்னாதேவியின்‌ விஷய 
மாகத்தான்‌ நான்‌ ஸ்ரீவில்லிபுத்தூருக்குப்‌ போகிறேன்‌ 
என்பது அவருக்குத்‌ தெரிந்திருந்தும்‌ எனது பயணத்துக்கான 
ஏற்பாடுகள்‌ செய்து தருவது ஆச்சரியமாயிருந்தது. 

“அடுத்த வாரத்தில்‌ ஒரு சுபயோக சுபதினம்‌ 
வருகிறது. சகரவர்த்தி புறப்படலாம்‌” என்றார்‌ மகா 
பிரதானி. 

“அந்தச்‌ சுபயோக சுபதினத்தில்‌ இன்னொரு 
சுபகாரியமும்‌ செய்யலாம்‌ என்றிருக்கிறேன்‌” என்றேன்‌. 

“என்ன?” 

“செல்வன்‌ திருமலைக்கு யுவராஜ படடாபிஷேகம்‌ 
செய்யப்‌ போகிறேன்‌” என்று நான்‌ கூறியதும்‌ 

“எதற்காக இந்த அவசர முடிவு? வேண்டாம்‌. 
சக்ரவர்த்தி” என்றார்‌ அப்பாஜி பதடடத்துடன்‌. 

எனக்குக்‌ கோபம்‌ வந்தது. 

“எவ்வளவு நல்ல செய்தி சொல்கிறேன்‌! அதுவும்‌ 
எவ்வளவு பெரிய செய்தி! அபசகுனமாக வேண்டாம்‌ 
என்கிறீர்களே ?" என்றேன்‌. 

“தங்கள்‌ கோபத்துக்குப்‌ பயந்து நியாயத்தைச்‌ 
சொல்லாமல்‌ இருக்க முடியுமா சக்ரவர்த்தி? இப்போது 
தான்‌ ராஜ்யம்‌ அமைதியாக, ஒழுங்காக நடைபெறத்‌ 
தொடங்கியிருக்கிறது. குழந்தை ஒருவன்‌ ஆடசிப்‌ 
பொறுப்பில்‌ இருக்கிறான்‌ என்பது பகைவர்களுக்குத்‌ 
தெரிந்தால்‌ அபாயம்‌ விளையும்‌. தங்கள்‌ தமையனார்‌ 
புஜபல நரசிம்மரும்‌ இதே தவறைத்தான்‌ செய்யவிருந்தார்‌. 


188 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


நல்ல காலமாக அந்த ஆபத்திலிருந்து ராஜ்யம்‌ தப்பி, 
தாங்கள்‌ சக்ரவர்த்தியாக அனீர்கள்‌” என்றார்‌ அப்பாஜி. 
“அந்தப்‌ பழைய கதைகளை நானும்‌ மறக்கவில்லை. 
ஆனால்‌, திருமலைக்கு முடிசூட்ட வேண்டுமென்று 
என்னுள்‌ ஏதோவொரு குரல்‌ அழுத்தமாகச்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருக்கிறது. அவனைச்‌ சக்ரவர்த்தியாகச்‌ சிம்மா 
தனத்தில்‌ அமர்த்திவிடடு, பிறகு அவனுடைய பிரதி 
நிதியாகத்‌ தென்னாடடில்‌ பயணம்‌ செய்யப்‌ போகிறேன்‌. 
தயவுசெய்து எதிர்ப்பு சொல்லாமல்‌ எனக்கு ஒத்துழைப்பு 


கொடுங்கள்‌” என்றேன்‌. 


“தங்கள்‌ சித்தம்‌. பெரிய ராணியிடமும்‌ வியாச 
குருவிடமும்‌ தயவுசெய்து முன்கூட்டியே சொல்லி 
விடுங்கள்‌'' என்று கூறிவிட்டு அப்பாஜி வேகமாகப்‌ 
போய்விடடார்‌. 


கடந்த சில நாடகளாக என்‌ சிந்தனைகளும்‌ 
அவருடைய சிந்தனைகளும்‌ எதிரெதிர்‌ திசையில்‌ 
செல்கின்றன. அது அவருடைய தப்பா என்னுடைய தப்பா 
என்பது புரியவில்லை. 


ன்னையாரின்‌ அரண்மனையை நோக்கிப்‌ 
போகையில்‌, எதிரில்‌ நிக்கோலஸ்‌ வருவதைக்‌ கண்டேன்‌. 
இப்போதெல்லாம்‌ அரண்மனை வைத்தியருடன்கூட 
இவனும்‌ வந்து அம்மாவின்‌ உடல்நிலையைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. 


“என்ன நிக்கோலஸ்‌, பெரிய ராணி எப்படி 
இருக்கிறார்‌?” என்று விசாரித்தேன்‌. 


“ஒரு குறையுமில்லை. பேரனுக்குத்‌ திருமணம்‌ நடந்து 
அவனுக்கொரு புத்திரன்‌ பிறப்பதைப்‌ பார்ப்பது நிச்சயம்‌” 
என்றவன்‌, “இந்த ஜனங்களின்‌ மூட நம்பிக்கைகளைப்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 189 
பார்த்தால்தான்‌ மனசுக்குக்‌ கஷ்டமாக இருக்கிறது” 
என்றான்‌ சற்றே நொந்த குரலில்‌. 

“இரைந்து பேசாதே” என்று சிரித்தேன்‌. “எந்த 
மூடநம்பிக்கையானாலும்‌ அதிலே ஒரு அர்த்தம்‌ இருக்கிறது 
என்று நம்புகிறவர்‌ அம்மா. ஏன்‌, என்ன நடந்தது?” 

“நேற்று பாருங்கள்‌. ஒரு முசல்மான்‌ இளைஞன்‌ 
என்னுடைய மருத்துவமனைக்கு ஓடி வந்தான்‌. அவன்‌ 
மனைவி பிரசவ வேதனையில்‌ துடிக்கிறாள்‌ என்று 
பதறினான்‌. பெண்கள்‌ யாரும்‌ உதவிக்குக்‌ கிடைக்கவில்லை 
என்றான்‌. 'அவளை மருத்துவமனைக்கு அழைத்து வா்‌ 
என்றேன்‌. “அவள்‌ இங்கெல்லாம்‌ வந்து வைத்தியம்‌ செய்து 
கொள்ள மாடடாள்‌. நீங்கள்தான்‌ வர வேண்டும்‌” 
என்றான்‌." 

“நீ போக வேண்டியதுதானே ?” என்றேன்‌. 


“போகாமல்‌ இருப்பேனா, சக்ரவர்த்தி? போனேன்‌. 
ஆனால்‌, நான்‌ வருவது தெரிந்ததுமே அவள்‌ ஓர்‌ 
அறைக்குள்‌ புகுந்து கொண்டு கதவைச்‌ சாத்திக்‌ கொண்டு 
விட்டாள்‌ அண்களிடம்‌ வைத்தியம்‌ செய்துகொள்ள 
மாடடாளாம்‌! அந்த முசல்மான்‌ வாலிபனும்‌ நானும்‌ 
எவ்வளவோ கத்திப்‌ பார்த்தோம்‌. அவள்‌ கதவுக்கு மறுபுறம்‌, 
கதவுக்குக்‌ குறுக்காகப்‌ படுத்துக்‌ கொண்டு “வராதீர்கள்‌... 
வராதீர்கள்‌ !' என்று அலறுகிறாள்‌. கதவைப்‌ பலவந்தமாகத்‌ 
திறக்கலாமென்றால்‌ அவள்‌ உடம்புதான்‌ நசுங்கும்‌.” 

“அடடா! என்னதான்‌ செய்தாய்‌?” 

“எதுவும்‌ செய்யவில்லை. செய்ய முடியவில்லை. 
ஆண்களிடம்‌ வைத்தியம்‌ பார்த்துக்‌ கொள்ளக்கூடாது 
என்று அந்த முசல்மான்‌ பெண்ணுக்கு மகா பிடிவாதம்‌. 
அலறி அலறி அவள்‌ ஓய்ந்தபோது சிறிது சிறிதாகக்‌ கதவைத்‌ 
திறந்து பார்த்தால்‌... சே! சொல்லவே கஷ்டமாக இருக்கிறது 
சக்ரவர்த்தி. அந்தப்‌ பெண்‌ இறந்து போயிருந்தாள்‌. 


190 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


குழந்தையும்‌ வயிற்றுக்குள்ளேயே இறந்துவிட்டது. 
மூடநம்பிக்கைகள்‌ ஒழிந்தால்தான்‌ இந்த நாடு உருப்படும்‌” 
என்று கோபமாகச்‌ சொல்லி முடித்தான்‌ நிக்கோலஸ்‌. 

“முசல்மான்கள்‌ என்றில்லை, எல்லா மதத்திவுமே 
அண்களிடம்‌ வைத்தியம்‌ செய்து கொள்ளப்‌ பெண்கள்‌ 
விருப்பப்பட மாடடார்கள்‌. அதை மூடநம்பிக்கை என்றும்‌ 
சொல்லக்கூடாது. நீ உடனடியாகச்‌ செய்ய வேண்டியது 
பெண்‌ வைத்தியர்களை நிறையத்‌ தயார்‌ செய்வதுதான்‌. 
முதலில்‌ காயத்ரிக்கு வைத்தியம்‌ சொல்லிக்‌ கொடுக்க 
ஆரம்பி” என்றேன்‌. 

“நல்ல யோசனை!" என்று கூறி உற்சாகமாகக்‌ கையை 
வீசிக்கொண்டு நடந்தான்‌ அந்த இத்தாலிய இளைஞன்‌. 
காயத்ரியுடன்‌ நெருங்கிப்‌ பழக மற்றுமொரு சந்தர்ப்பம்‌ 
கிடைத்ததில்‌ அவனுக்கு ஒரே அனந்தம்‌. 


தலில்‌ வியாச குருவைப்‌ பார்ப்பது நலமெனத்‌ 

தோன்றியது. பெரிய ஊர்வலமாக வியாச தீர்த்தரின்‌ 
மடத்தை அடைந்தேன்‌. பத்து யானைகள்‌ காணிக்கை 
களைச்‌ சுமந்து வந்தன. நூற்றுக்கணக்கான அண்களும்‌ 
பெண்களும்‌ கூடை கூடையாகப்‌ பழங்களும்‌ புஷ்பங்களும்‌ 
தானியங்களும்‌ எடுத்து வந்தார்கள்‌. 

திருமலைக்கு மகுடம்‌ சூடடப்‌ போவது குறித்துச்‌ 
சொன்னேன்‌. 'நல்ல காரியம்‌' என்று பாராடடினார்‌ 
வியாசதீர்த்தர்‌ ஸ்ரீவில்லிபுத்தார்‌ பயணத்தையும்‌ 
சொன்னேன்‌. 

எல்லோருக்கும்‌ வியாச குரு அருளாசி வழங்கிவிட்டு, 
“மன்னருடன்‌ நான்‌ பேச வேண்டும்‌” என்றார்‌. 

மற்றவர்கள்‌ அகன்றார்கள்‌. 

“நீ வாளெடுத்துப்‌ போர்‌ புரிந்திருக்கிறாயல்லவா ?” 
என்று என்னைக்‌ கேடடார்‌. 


என்ன விசித்திரமான கேள்வி! 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 191 


“எவ்வளவோ மூறை ஸ்வாமி” என்றேன்‌. 

“ஓவ்வொரு முறையும்‌ ஒவ்வொரு புதிய வாள்‌ 
எடுத்துக்‌ கொள்வாயா அல்லது எப்போதும்‌ ஒரே 
வாள்தானா ?” என்றார்‌. 

“பெரும்பாலும்‌ ஒரு குறிப்பிட்ட வாள்தான்‌. 
ஏனென்றால்‌...” என்றவன்‌, சிறிது தயங்கிவிட்டு, “அது 
எனக்கு ராசியான வாள்‌ என்பதால்‌ எப்போதும்‌ 
குறிப்பிட்ட ஒரு வாளைத்தான்‌ உபயோகிப்பேன்‌”' 
என்றேன்‌. 

“தென்தேசம்‌ செல்லும்போதும்‌ அந்த வாளை 
எடுத்துச்‌ செல்‌” என்றார்‌ வியாசதீர்த்தர்‌. 

நான்‌ திகைத்தேன்‌. “இப்போது நான்‌ எந்தப்‌ 
போருக்கும்‌ போகவில்லையே ?” 

“நான்‌ சொல்கிறேன்‌. அதை எடுத்துக்‌ கொண்டு போ" 
என்றார்‌ மறுபடியும்‌. 

“சரியென்று சொல்லிவிட்டு அரண்மனைக்குத்‌ 
திரும்பினேன்‌. 

“ஒரு கட்டாரியைக்‌ கொண்டு வா' என்கிறார்‌ 
ஆசாரிய வெங்கட தாத்தையா. “ஒரு வாளை எடுத்துப்‌ போ" 
என்கிறார்‌ வியாசகுரு. 

இரண்டுக்கும்‌ அர்த்தம்‌ புரியவில்லை. 


திருமலைக்கு முடிசூட்ட வேண்டும்‌ என்ற என்‌ 
எண்ணத்தை அன்னையார்‌ அவ்வளவாக ஆதரிக்கவில்லை. 


“அப்பாஜி ஒரு காரியத்தைத்‌ தடுக்கிறார்‌ என்றால்‌ 
அதில்‌ அர்த்தமிருக்கும்‌. அந்தப்‌ பெரியவரின்‌ அறிவுரையை 
ஏன்‌ நீ ஏற்க மறுக்கிறாய்‌?” என்று கேட்டார்‌. 

“இல்லையம்மா... மகுடாபிஷேகம்‌ செய்ய வேண்டு 
மென்று என்னுள்‌ ஏதோவென்று சொல்லிக்‌ கொண்டிருக்‌ 
கிறது” என்றேன்‌. 


“ஏதோ ஒன்றல்ல. அது உன்‌ ஆசை” என்றார்‌ அம்மா. 
“எனக்குள்‌ கூடத்தான்‌ ஏதோ ஒன்று சொல்கிறது இது 
வேண்டாமென்று !” 


“அது உங்கள்‌ பயம்‌!” என்று நான்‌ திருப்பிச்‌ 


சொன்னேன்‌. 

அம்மா சிரிக்கவில்லை. “நீ நாலும்‌ தெரிந்தவன்‌, எது 
உசிதமோ, அதைச்‌ செய்‌. படடம்‌ சூட்டினாலும்‌ கூட்டா 
விட்டாலும்‌ குழந்தை க்ஷேமமாக இருக்க வேண்டும்‌. 
அவ்வளவுதான்‌” என்றார்‌. 

“உங்கள்‌ அசீர்வாதத்தில்‌ எல்லாம்‌ நல்லபடி. நடக்கும்‌ 
அம்மா” என்று சொல்லி, மேலே அவர்‌ ஆட்சேபிப்பதற்கு 
இடம்‌ கொடுக்காமல்‌ புறப்படடுவிட்டேன்‌. 

மகுடாபிஷேக தினத்துக்கு முந்தின தினம்‌ மாலையில்‌ 
ஒரு சேவகன்‌ வந்து, “சக்ரவீர்த்தியைப்‌ பார்க்க 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 193 


வேண்டுமென்று அந்தப்‌ பறங்கி வைத்தியர்‌ வெளியே 
காத்திருக்கிறார்‌” என்று தெரிவித்தான்‌. 

“வரச்‌ சொல்‌” என்றேன்‌. 

நிக்கோலஸ்‌ உள்ளே வந்தபோது அவன்‌ முகத்தில்‌ 
ஒரு புன்சிரிப்புப்‌ பரவியிருந்தது. ஆனால்‌, அது 
உண்மையான சிரிப்பல்ல என்று என்ன காரணத்தினாலோ 
எனக்குத்‌ தோன்றியது. உள்ளுக்குன்‌ ஓடிக்‌ கொண்டிருக்கும்‌ 
கவலையை மறைப்பதற்காக ஒரு முகத்‌ திரை மாட்டிக்‌ 
கொண்டிருக்கிறான்‌ என்று நினைத்தேன்‌. 

“ஒவ்வொரு முறையும்‌ நீ வந்து ஏதாவது ஒரு பயங்கர 
மான தகவலைத்தான்‌ தெரிவிக்கிறாய்‌. போன தடவை வந்த 
போது ஒரு முசல்மான்‌ பெண்ணின்‌ மரணத்தைப்‌ பற்றிச்‌ 
சொன்னாய்‌. இப்போது அப்படி எதுவும்‌ சொல்லாதே. 
நாளைய தினம்‌ இந்த ராஜ்யத்துக்கே பெருமை தரக்கூடிய 
பெரிய வைபவம்‌ நடக்கவிருக்கிறது. என்‌ மனசைக்‌ கலங்கச்‌ 
செய்யக்‌ கூடியதாக ஏதாவது சொல்வதாயிருந்தால்‌ 
இப்போதே போய்விடு. இரண்டு நாள்‌ கழித்து வந்து 
சொல்லு” என்றேன்‌. எனினும்‌, அந்த இளைஞன்‌ மனம்‌ 
நோகக்‌ கூடாதென்று சொல்வதைச்‌ சிரித்துக்‌ கொண்டே 
சொன்னேன்‌. 

“நல்ல செய்திதான்‌ கொண்டு வந்திருக்கிறேன்‌, 
சக்ரவர்த்தி என்றான்‌ நிக்கோலஸ்‌ பதிலுக்குச்‌ சிரித்தபடி. 
“இப்போது கட்டுக்குள்‌ அடங்கியிருக்கிறது”” என்று அவன்‌ 
சொன்னதும்‌ எனக்குத்‌ திகைப்பு ஏற்பட்டது. 

“எது கட்டுக்குள்‌ அடங்கியிருக்கிறது ?” 

“விஷக்காய்ச்சல்‌, சக்ரவர்த்தி. தலைநகரின்‌ ஒரு 
பகுதியில்‌ திடீர்‌ திடீரென்று பரவி, பல பேர்‌ பலியாகக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. நானும்‌ என்‌ வைத்தியக்‌ குழுவினரும்‌ 
ஆராய்ச்சி செய்து, காரணத்தைக்‌ கண்டுபிடித்துக்‌ காய்ச்சல்‌ 
பரவாமல்‌ கடடுப்படுத்தியிருக்கிறோம்‌.” 


194 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


“அந்த வரையில்‌ சந்தோஷமான செய்திதான்‌, இந்தா” 
என்று கூறி என்‌ கழுத்திலிருந்த ஒரு முத்துவடத்தைக்‌ கழற்றி 
அவனுக்குப போடடேன்‌. “பிற்பாடு சாவகாசமாக 
விவரங்களைக்‌ கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. தற்சமயம்‌ நீ 
புறப்படலாம்‌” என்றேன்‌. 


முத்துவடத்தைத்‌ தொடடுப்‌ பார்த்தவன்‌, “என்‌ 
கழுத்தைக்‌ காடடிலும்‌ வேறொரு கழுத்துக்கு இது அழகாக 
இருக்கும்‌, நன்றி, சக்ரவர்த்தி” என்று சொல்லிவிடடுச்‌ 
சென்றான்‌. 

செல்வனின்‌ மகுடாபிஷேகம்‌ நடைபெறப்‌ போகிற 
வேளையில்‌ ஒரு நல்ல செய்தி சொன்னானே என்று 
மனதுக்குள்‌ சந்தோஷப்பட்டுக்‌ கொண்டேன்‌. 


நள்ளிரவு தாண்டிக்‌ கொஞ்ச நேரத்துக்கெல்லாமே 
விஜயநகரம்‌ விழித்துக்கொண்டு விட்டது. மேளதாளங்களும்‌ 
மந்திர கோஷங்களும்‌ எட்டு திசைகளிலும்‌ எதிரொலிக்கத்‌ 
தொடங்கின எழுந்து சென்று சாளரத்துக்கு வெளியே 
பார்த்தேன்‌. வண்ண வண்ணமான வாணங்கள்‌ வானத்தில்‌ 
இருடடில்‌ போடடியிட்டு விளையாடிக்‌ கொண்டிருக்க, 
அதற்குக்‌ கரகோஷம்‌ செய்வது போல வேடடுச்‌ சத்தங்கள்‌ 
ஒலித்தன. 

எனக்குச்‌ சற்று அருகில்‌ மனமோகனமான ஒரு 
நறுமணம்‌ வீசவே திரும்பிப்‌ பார்த்தேன்‌. திருமலாதேவியும்‌ 
எழுந்து வந்து அந்தக்‌ கோலாகலங்களைப்‌ பார்த்தபடி 
நின்றிருந்தாள்‌. 

“உன்‌ பிள்ளைக்காக ஜனங்கள்‌ எத்தனை குதூகலப்‌ 
படுகிறார்கள்‌ பார்த்தாயா?” என்றேன்‌. 

“ஆமாம்‌” என்று மடடுமே அவள்‌ சொன்னாள்‌. 


எங்கள்‌ சயன அறைக்குள்‌ இருந்த தீபங்கள்‌, தூண்டி 
விடப்படாத காரணத்தால்‌ “மங்கியிருந்தன அந்த 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 195 


வெளிச்சத்தில்‌ அவள்‌ முகத்தைப்‌ பார்க்க முடியவில்லை. 
அனால்‌, வெளியே சீறியெழும்‌ வாணங்களின்‌ ஒளி அவள்‌ 
மூகத்தின்மீது மாறி மாறிப்‌ படிந்ததால்‌ ஓரளவு கவனிக்க 
முடிந்தது. அந்த வதனத்தில்‌ மெல்லியதாக ஒரு கவலை 
படர்ந்திருப்பதைக்‌ கண்டேன்‌. 

“என்ன தேவி, வேறேதோ சிந்தனையில்‌ அழ்ந்திருக்‌ 
கிறாய்‌?” எனறேன்‌. 


“அமாம்‌, சக்ரவர்த்தி, வால்மீகி ராமாயணம்‌ ஞாபகம்‌ 
வருகிறது” என்றாள்‌ மெலிந்த குரலில்‌. “ராமச்சந்திர 
பிரபுவுக்கு யுவராஜ படடாபிஷேகம்‌ செய்யப்‌ போவதாகத்‌ 
தசரத சக்கரவர்த்தி அறிவித்ததும்‌ அயோத்தி மாந்தர்கள்‌ 
இப்படித்தான்‌ ஆனந்தப்படடார்கள்‌ என்று படித்திருக்‌ 
கிறேன்‌...” 

என்று திருமலாதேவி சொல்லி முடிக்குமுன்‌ நான்‌ 
கோபப்பட்டேன்‌. “என்ன பைத்தியக்காரத்தனமான 
உதாரணம்‌? அந்தப்‌ படடாபிஷேகம்‌... என்றவன்‌, அந்த 
வாக்கியத்தை முடிக்காமலே நிறுத்திக்கொண்டேன்‌. அந்தக்‌ 
கடடத்தை வாயால்‌ சொல்வது மடடுமில்லை. மனத்தால்‌ 
எண்ணுவது கூடப்‌ பயங்கரமாக இருந்தது எனக்கு. 
திருமலாதேவி தொடர்ந்து, “குழந்தைக்குக்‌ 
கண்ணேறு படாமல்‌ இருக்க வேண்டும்‌ என்றுதான்‌ 
சொன்னேன்‌. சக்ரவர்த்தி தப்பாக நினைக்கக்கூடாது. 
தங்கள்‌ முன்னோர்கள்‌ பலர்‌ திருவேங்கடவன்‌ சந்நிதியில்‌ 
முடி குடடிக்கொண்டது உண்டு. நம்‌ திருமலைக்கும்‌ 
அங்கேயே மகுடாபிஷேகத்தை எளிமையாகச்‌ செய்திருக்க 
லாம்‌” என்றாள்‌. 

“திருவேங்கடவன்‌ சந்நிதியில்‌ நடத்தியிருக்கலாம்‌ 
என்று வேண்டுமானால்‌ சொல்லு. எளிமையாக என்று 
சொல்லாதே. என்‌ முன்னோர்களில்‌ யாருக்கும்‌ இவ்வளவு 
பெரிய சாம்ராஜ்யம்‌ இருந்தது கிடையாது. ஒப்பற்ற 


196 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


பேரரசன்‌ இந்தக்‌ கிருஷ்ணதேவராயன்‌. ஒப்பற்ற 
ராஜகுமாரன்‌ இந்தத்‌ திருமலை. அகவே, அவனுடைய 
பட்டாபிஷேகம்‌ ஒப்பற்றதாகத்தான்‌ இருக்கவேண்டும்‌” 
என்று நான்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்த போது ஒரு பணிப்‌ 
பெண்‌ உள்ளே வந்தாள்‌. 

“இளவரசருக்கு நீராடடு விழா நடைபெறவிருக்கிறது. 
சக்ரவர்த்தியும்‌ தேவியாரும்‌ சீக்கிரம்‌ வரவேண்டுமென்று 
பெரிய ராணி தெரிவிக்கச்‌ சொன்னார்கள்‌" என்றாள்‌. 

“வருகிறோம்‌” என்றேன்‌. 


சொர்ண மயமான பீடத்திலே அமர்த்தியிருந்‌ 
தார்கள்‌ செல்வன்‌ திருமலையை. 

ஆயிரத்தெடடுக்‌ கலசங்களில்‌ புனித நீர்‌ 
நிரம்பியிருந்தது. மூன்று சமுத்திரங்களிலிருந்தும்‌ ஏழு 
நதிகளிலிருந்தும்‌ கொண்டு வரப்படடிருந்த ஜலம்‌. 

ஒவ்வொரு குடமாகத்‌ திருமலையின்‌ தலையில்‌ 
கொடடினார்கள்‌ அந்தணர்கள்‌. வேதம்‌ ஒலித்தது. 
வாத்தியங்கள்‌ முழங்கின. மலர்மாரி பெய்தது. 

குழந்தை திருமலை நீச்சல்குளத்தில்‌ விளையாடுவது 
போல அந்த ஸ்நானத்தில்‌ மனமகிழ்ந்தான்‌. தலையில்‌ 
கலசம்‌ கவிழ்க்கப்படும்‌ போதெல்லாம்‌ கலகலவென்று 
சிரித்தான்‌. 

அருகிலிருந்த அமைச்சர்‌ கொண்டமராசுவிடம்‌, 
“உங்கள்‌ வீரர்கள்‌ அற்புதமாக வேலை செய்திருக்கிறார்கள்‌. 
யுவராஜ படடாபிஷேகம்‌ அறிவிக்கப்பட்டு நாலைந்து 
நாடகள்‌ கூட ஆகவில்லை. அதற்கு இவ்வளவு 
விரைவாகப்‌ புனித ஜலங்கள்‌ சேகரித்தர்களே !" என்றேன்‌. 

கொண்டமராசு ஒரு கையால்‌ வாயைப்‌ பொத்திக்‌ 
கொண்டு, தாழ்ந்த குரலில்‌, “சக்ரவர்த்தி கோபிக்காமல்‌ 
இருந்தால்‌ ஒரு ரகசியம்‌ சொல்கிறேன்‌” என்றார்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 197 


“என்ன ?” என்று கேடடேன்‌. 

“எல்லா நீரும்‌ இப்போது கொண்டு வரப்பட்டதல்ல” 
என்றார்‌ அமைச்சர்‌. 

“பின்னே?” 


“வியாச குருவுக்கு மகுடாபிஷேகம்‌ செய்தோ 
மல்லவா? அப்போது ஏராளமான நதிகளிலிருந்து தீர்த்தம்‌ 
கொண்டு வந்தார்கள்‌. தேவைக்கு மேலேயே குடங்கள்‌ 
இருந்தன. அந்தத்‌ தீர்த்தத்தைக்‌ கீழே கொடடக்‌ 
கூடாதென்று அரண்மனையில்‌ பத்திரப்படுத்தி வைத்திருந்‌ 
தோம்‌. இப்போது நல்ல சமயத்தில்‌ கை கொடுத்தது.” 

“கெட்டிக்காரர்தான்‌ !" என்று பாராட்டினேன்‌. 


குழந்தை சிரித்துக்கொண்டே இருந்தான்‌ 
வெண்படடு வஸ்திரத்தால்‌ அவனை அலங்கரித்தார்கள்‌. 
அவனால்‌ தாங்க முடியாத அளவுக்கு ஆபரணங்கள்‌ 
பூட்டினார்கள்‌. வியாச குரு மஞ்சள்‌ கலந்த அட்சதையை 
அவன்‌ மீது தூவி, சிம்மாதனத்தில்‌ உடகார வைத்துவிடடுத்‌ 
தமது மடத்துக்குத்‌ திரும்பினார்‌. 

“ஜய விஜயீ பவ!” என்ற கோஷம்‌ அரண்மனையின்‌ 
சாளரங்களைத்‌ தாண்டி மாதங்க பர்வதத்தின்‌ சிகரங்களில்‌ 
மோதி எதிரொலித்தது. அரண்மனைக்கு வெளியே இருநூறு 
யானைகள்‌ ஒரே சமயத்தில்‌ பினிறின. அந்தச்‌ சத்தத்துக்குக்‌ 
கொஞ்சமும்‌ குறையாமல்‌ எக்காளங்களும்‌ மேளங்களும்‌ 
முழங்கின. 


காயத்ரி வெண்குடை பிடித்துக்‌ கொண்டு 
சிம்மாதனத்தின்‌ பின்புறம்‌ நின்றாள்‌. இரு பெண்கள்‌ 
இரண்டுபுறம்‌ நின்றுகொண்டு வெண்சாமரம்‌ வீசினார்கள்‌ 
சாமரங்களின்‌ நுனிகள்‌ தப்பித்‌ தவறித்‌ தன்மீது படும்‌ 
போதெல்லாம்‌ திருமலை அந்தக்‌ கிளுகிளுப்பில்‌ நெளிந்து 
சிரித்துக்‌ கொண்டிருந்தான்‌. 


198 4 ரா.கி. ரங்கராஜன 


அன்னையாரும்‌ ராஜகுடும்பத்தின்‌ மூத்த 
பெரியவர்களும்‌ வரிசையாக வந்து ஸ்வர்ண பாத்திரத்தி 
லிருந்து அடசதையை எடுத்து எடுத்து அவன்மீது 
தூவினார்கள்‌ பிறகு நானும்‌ திருமலா தேவியும்‌ 
அமைச்சர்களும்‌ தளபதிகளும்‌ அவர்களைப்‌ பின்‌ 
பற்றினோம்‌. 


நான்‌ திருமலையின்‌ பக்கம்‌ போய்‌ நின்றுகொண்டு 
அனைவரையும்‌ நோக்கிக்‌ கைகுவித்தேன்‌. “இன்னும்‌ 
இரண்டு மூன்று நாளில்‌ நான்‌ பாரத தேசத்தின்‌ கடைக்‌ 
கோடி வரையில்‌ தவயாத்திரையாகச்‌ செல்லவிருக்கிறேன்‌. 
பெரியோர்கள்‌ என்னை ஆசீர்வதிக்க வேண்டும்‌,” என்று 
கேடடுக்கொண்டேன்‌. 

“சக்ரவர்த்தி நீடூழி வாழ்க" என்று அவையினர்‌ ஆசி 
வழங்கினார்கள்‌. 

“நான்‌ திரும்பி வரும்‌ வரையில்‌ இவர்தான்‌ 
சக்ரவர்த்தி," என்று திருமலையை சுடடிக்‌ காட்டினேன்‌. 
“திருமலை மகாராய சக்ரவர்த்தி வாழ்க!” என்ற கோஷம்‌ 
எழுந்தது. 

“வழக்கப்படி தாங்கள்‌ தானங்கள்‌ வழங்க வேண்டும்‌” 
என்று நினைவூட்டினார்‌ அப்பாஜி. 


கூடியிருந்த அனைவருக்கும்‌ அவரவர்‌ அந்தஸ்துக்‌ 
கேற்றபடி பொன்னும்‌ மணியும்‌ நவரத்தினங்களும்‌ அள்ளி 
அள்ளிக்‌ கொடுத்தேன்‌. திருப்பதி ஈசனுக்கும்‌ இன்னும்‌ பல 
திருக்கோயில்களுக்கும்‌ மானியங்கள்‌ அறிவித்தேன்‌. 


அன்னைக்குப்‌ பக்கத்தில்‌ அவருக்குப்‌ பணிவிடை 
செய்கிறவன்‌ போல்‌ கைகடடிக்கொண்டு எதிராஜன்‌ 
நின்றிருந்தான்‌. அப்போதுதான்‌ ஞாபகம்‌ வந்தது. அவனுக்கு 
ஒரு விசேஷப்‌ பரிசு அளிக்க வேண்டும்‌ என்று. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 199 


“அப்பாஜி, ஒரு வேண்டுகோள்‌” என்று சொல்லி 
அவரையும்‌ அழைத்துக்கொண்டு அன்னையிடம்‌ 
சென்றேன்‌. “முன்னொரு நாள்‌ சக்ரவர்த்தி தேவராயரின்‌ 
கஜானாப்‌ பெடடியை நான்‌ திறக்க முயன்றபோது தாங்கள்‌ 
இருவரும்‌ தடுத்தீர்கள்‌. இந்த எதிராஜனுடைய 
வம்சத்துக்குச்‌ சேரவேண்டிய ஒரு ரத்தின ஹாரம்‌ அந்தப்‌ 
பெட்டியில்‌ இருக்கிறது. அதை எடுத்துக்‌ கொடுக்கத்தான்‌ 
அன்று நினைத்தேன்‌. அது ஒரு சாபத்தோடு நமது 
அரண்மனைக்கு வந்திருக்கிறது” என்று நான்‌ விளக்க 
முயன்றபோது, எதிராஜன்‌ குறுக்கிட்டான்‌. 


“அதெல்லாம்‌ பழைய கதை. இப்போது என்ன 
அதைப்பற்றி?” என்றான்‌. 


அப்பாஜியும்‌ அம்மாவும்‌ ஏதும்‌ புரியாதவர்களாக 
என்னையும்‌ எதிராஜனையும்‌ மாறி மாறிப்‌ பார்த்தார்கள்‌. 
“எண்ணமுடியாத மலை மலையான பொக்கிஷம்‌ நம்‌ 
கஜானாக்களில்‌ நிரம்பி வழிகின்றன. அந்த ஒரு ரத்தின 
ஹாரத்தை மடடும்‌ எடுத்து இவனிடம்‌ கொடுத்து 
விடுவோம்‌. மகுடம்‌ சூடடிக்கொண்டிருக்கும்‌ குழந்தை திரு 
மலை க்ஷேூமமாக இருக்கவும்‌, நீடூழி வாழ்ந்து அவன்‌ வம்சம்‌ 
தழைக்கவும்‌ வேண்டி இந்த நல்ல நாளில்‌ அந்த நல்ல 
காரியத்தைச்‌ செய்வோம்‌.” என்று சொல்லி முடித்தேன்‌. 


அப்பாஜியின்‌ முகத்தில்‌ எதிர்ப்புத்‌ தெரிந்தது. 
அன்னையோ, “நீ என்ன சொல்கிறாயென்று எனக்கு 
விளங்கவில்லை” என்றார்‌. 


அவர்களுடைய சங்கடத்தை எதிராஜனே தீர்த்து 
வைத்தான்‌. “வேண்டாம்‌ சக்ரவர்த்தி. முந்தைய 
சக்ரவர்த்திகளின்‌ கஜானாப்‌ பெட்டிகளை யாரும்‌ திறக்கக்‌ 
கூடாது என்று ஒரு கடுமையான சம்பிரதாயம்‌ இருப்பதை 
நானும்‌ கேள்விப்படடிருக்கிறேன்‌. தாங்கள்‌ அதை மீற 
வேண்டாம்‌. இளவரசரின்‌ நலனுக்காகவே நானும்‌ 


200 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


சொல்கிறேன்‌ இந்த நல்ல தினத்தில்‌ ஒரு நல்ல 

சம்பிரதாயத்தைத்‌ தாங்கள்‌ உடைக்கக்கூடாது!” என்றான்‌. 
அதற்கு மேல்‌ நான்‌ விவாதத்தை வளர்த்த 

விரும்பவில்லை. “உன்‌ இஷ்டம்‌” என்றேன்‌. 

“சக்ரவர்த்தி கோபிக்கக்கூடாது. அந்த ரத்தின 
ஹாரத்தை வைத்துக்கொண்டு நான்‌ என்ன செய்யப்‌ 
போகிறேன்‌? மனைவியா, பிள்ளை குடடியா போட்டு 
மகிழ!” என்று என்னைச்‌ சமாதானப்படுத்துவதற்காகச்‌ 
சிரித்தான்‌. 

“ஏன்‌, உனக்கு ஒரு தங்கை இல்லையா?” என்றேன்‌. 
“வெகு விரைவில்‌ அவள்‌ இங்கே வரப்போகிறாள்‌ ! மறந்து 
விடாதே!" 

“அவள்‌ இங்கே வரும்போது அந்த ரத்தின 
ஹாரத்தைப்‌ போல லடசம்‌ மடங்கு பெரிய 
செளபாக்கியங்கள்‌ கடைக்கப்போகிறது'' என்றான்‌ 
எதிராஜன்‌ விடாமல்‌. 

அடுத்து, அத்தாணி மண்டபத்தில்‌ ஆடலும்‌ பாடலும்‌ 
அமோகமாக நடைபெறத்‌ தொடங்கின. ஆடல்‌ மகளிரின்‌ 
பாதச்‌ சிலம்புகள்‌ பளிங்குத்‌ தரையில்‌ படடு 'ஜல்‌ ஜல்‌' 
என்று எழுப்பும்‌ ஒவ்வொரு நாதமும்‌ எனக்குச்‌ சின்னா 
தேவியை நினைவூட்டியது. 

அரண்மனைச்‌ சோதிடர்‌ என்னருகில்‌ வந்து நின்றார்‌. 

கூடவே வந்த அப்பாஜி, “இவர்‌ ஏதேர்‌, சொல்கிறார்‌. 
சக்ரவர்த்தி கேட்டால்‌ தேவலை" என்றார்‌ 

சோதிடரின்‌ முகத்தில்‌ தயக்கம்‌ தென்பட்டது. 

“தைரியமாகச்‌ சொல்லும்‌” என்றார்‌ அப்பாஜி. 

அன்னையாரும்‌ திருமலாதேவியும்‌ என்னவோ 
ஏதோவென்று கலவரத்துடன்‌ என்னைச்‌ சூழ்ந்துகொண்டு 
நின்றார்கள்‌. ்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 201 


“வேறொன்றுமில்லை. ரொம்ப ரொம்ப நல்ல 
முகூர்த்தமாகத்தான்‌ நான்‌ குறித்துத்‌ தந்தேன்‌. வெங்கடேசப்‌ 
பெருமானின்‌ அனுக்ரகத்தினால்‌ முடிசூட்டு வைபவம்‌ 
எந்தக்‌ குறையுமில்லாமல்‌, எந்த விக்னமும்‌ இல்லாமல்‌ 
நடந்தேறியிருக்கிறது... என்று சோதிடர்‌ சொல்லச்‌ சொல்ல, 
வேறு ஏதோவொரு முக்கியமான விஷயத்துக்குப்‌ பீடிகை 
போடுகிறார்‌ என்று புரிந்தது. பொறுமை இழந்தவனாக, 
“சீக்ரெமாகச்‌ சொல்லுங்கள்‌" என்றேன்‌. 


“பிறகுதான்‌ நாட்டு நிலவரத்தைப்‌ பார்த்தேன்‌. ஆடசி 
செய்கிறவரின்‌ ஜாதகம்‌ வேறு. ஆளப்படும்‌ தேசத்தின்‌ 
ஜாதகம்‌ வேறு. அதுவும்‌ இதுவும்‌ ஒன்றாக இருக்கவேண்டும்‌ 
என்பதில்லை. அப்படிக்‌ கணித்துப பார்த்ததில்‌ ராஜ்யத்தின்‌ 
நிலைமையில்‌ சில கஷ்டங்கள்‌ தெரிகின்றன.” 

“கஷ்டங்கள்‌ இல்லாத ராஜ்யம்‌ இந்த உலகத்திலேயே 
கிடையாது. எதற்கும்‌ ஒரு பரிகாரம்‌ உண்டு. முன்பு வியாச 
குருவைச்‌ சிம்மாதனத்தில்‌ அமர்த்தியது போல இதற்கும்‌ 
ஒரு பரிகாரம்‌ சொல்லுங்கள்‌. அவ்வளவுதானே ?” என்றேன்‌. 


“நான்‌ சொல்ல நினைத்ததைச்‌ சக்ரவர்த்தி சொல்லி 
விடடீர்கள்‌” என்றார்‌ சோதிடர்‌. “மகுடாபிஷேகம்‌ செய்து 
கொண்ட இன்று ஒரு நாள்‌ மட்டும்‌ இந்த அரண்மனையில்‌ 
இளவரசர்‌ தங்க வேண்டாம்‌. ஓரே ஒரு ராத்திரி வெளியில்‌ 
தங்கினால்‌ நல்லது” 


“வெளியில்‌ என்றால்‌ ?” 

“அரண்மனை வளாகங்களைத்‌ தவிர வேறு ஏதாவது 
இடத்தில்‌ தங்கிவிடடு வரலாம்‌.” 

அன்னை முன்வந்து, “பெரியவர்‌ சொன்னால்‌ 


சரியாகத்தான்‌ இருக்கும்‌, கிருஷ்ணா. நானும்‌ குழந்தையும்‌ 
பாலகிருஷ்ணர்‌ கோயிலில்‌ இன்று ராத்திரி தங்கிக்‌ 
கொள்கிறோம்‌” என்றார்‌. 


| 


202 € ரா.கி. ரங்கராஜன்‌ 


“அங்கே திருப்பணி இன்னும்‌ முடியவில்லை. ஒரே 
தூசும்‌ தும்படடையுமாக இருக்கும்‌. காற்று வேறே 
சில்லென்று அடிக்கும்‌. திருமலைக்கு உடம்புக்கு ஆகாது” 
என்றேன்‌. 

அப்பாஜி, “இளவரசரை என்‌ இல்லத்துக்கு 
வேண்டுமானால்‌ அழைத்துப்‌ போகிறேனே ? அரண்மனை 
வளாகத்துக்கு வெளியில்தான்‌ என்‌ வீடு இருக்கிறது. 
அரண்மனையைப்‌ போலவே எல்லா வசதிகளும்‌ உள்ள 
இடம்‌. என்‌ பிள்ளைகளும்‌ மருமகள்களும்‌ இருக்கிறார்கள்‌ 
கவனித்துக்‌ கொள்ள” என்றார்‌. 

நான்‌ ஏதும்‌ சொல்வதற்குள்‌ அன்னையார்‌, “ரொம்ப 
நல்ல யோசனை" என்று கூறிவிடடார்‌. 

வேறொரு சமயமாயிருந்தால்‌, மூடப்பழக்க வழக்கம்‌, 
மூடநம்பிக்கை என்று சொல்லியிருப்பேன்‌. ஆனால்‌, 
எப்படிப்பட்ட சீர்திருத்த நோக்குக்‌ கொண்டவர்களும்‌ 
தங்கள்‌ சொந்தக்‌ குடும்பம்‌, மனைவி, மக்கள்‌ என்று வரும்‌ 
போது பழையதைத்தான்‌ பற்றிக்‌ கொள்வார்கள்‌. 
வீராவேசமான சீர்திருத்தச்‌ சிந்தனைகள்‌ காற்றில்‌ 
பறந்துவிடும்‌. 

“அப்படியே செய்யுங்கள்‌, அப்பாஜி” என்று சம்மதம்‌ 
கொடுத்தேன்‌. 

சாயந்தரம்‌ செல்வனைப்‌ பட்டத்து யானை மீது 
அமர்த்தி அழைத்துக்‌ கொண்டு தலைநகரில்‌ உள்ள 
ஒவ்வோர்‌ ஆலயத்துக்கும்‌ சென்று திருமஞ்சனமும்‌ 
அர்ச்சனையும்‌ செய்து வழிபடடேன்‌. 

ஹஸார்‌ ராமஸ்வாமி கோயில்‌, பாலகிருஷ்ணர்‌ 
கோயில்‌, வீரபத்ரர்‌ கோயில்‌, சசிவக்கல்லு கணபதி கோயில்‌, 
கடப்பக்கல்லு கணபதி கோயில்‌, விரூபாடசர்‌ கோயில்‌, 
கோதண்டராமர்‌ கோயில்‌, விடடலஸ்வாமி கோயில்‌, 
மால்யவந்த ரகுநாதர்‌ கோயில்‌ எதையும்‌ விடவில்லை. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 203 


வழியில்‌ தென்படட சமணர்‌ பள்ளிகளிலும்‌ வழிபடத்‌ 
தவறவில்லை. 

வீரநரசிம்மரின்‌ சிலையெதிரில்‌ திருமலையைத்‌ 
தூக்கிக்‌ கொண்டு நின்றேன்‌. ஏறத்தாழ ஐந்து ஆள்‌ 
உயரத்துக்கு ஒரே கல்லில்‌ செதுக்கப்பட்ட சிலை அது. 
மடியில்‌ மகாலட்சுமி வீற்றிருக்க அவளுடைய வலதுகரம்‌ 
நாசிம்மஸ்வாமியின்‌ இடுப்பை அணைத்திருந்தது. 

திருமலையிடம்‌, “மூலவர்‌ சிலை முழுதும்‌ முடிந்த 
பிறகுதான்‌ இந்த உயரத்துக்கு தகுந்தபடி கர்ப்பக்கிரகமும்‌ 
கோயிலும்‌ கட்டவேண்டும்‌. உன்‌ ஆடசியின்போது இதைப்‌ 
பூர்த்தி செய்துவிடு. என்ன?” என்றேன்‌. 

புரிந்ததோ புரியவில்லையோ, திருமலை சிரித்தபடி 
தலையாடடினான்‌. 

பவனியின்‌ முடிவில்‌, அப்பாஜியின்‌ மாளிகைக்கு 
அவனை அனுப்பிவிடடு அரண்மனைக்குத்‌ திரும்பினோம்‌. 


படுக்கப்‌ போகும்‌ வேளையில்‌ திருமலாதேவி, 
சாளரத்தினருகே நின்று வெளியே பார்த்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. வீதிக்கு வீதி நடமாடடமும்‌ வீடடுக்கு 
வீடு தீபாலங்காரமுமாக நகரம்‌ முழுதும்‌ ஜாஜ்வல்யமாக 
ஜொலிப்பதைப்‌ பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறாள்‌ 
என்று நினைத்தேன்‌. பக்கத்தில்‌ சென்று அவள்‌ முகத்தைக்‌ 
கண்டபோதுதான்‌ அப்படியல்ல என்று தெரிந்தது. 

“மறுபடியும்‌ கலக்கமா ?" என்று கேடடேன்‌. 

“ஒன்றுமில்லை” என்று கூறிச்‌ சிரிக்க முயன்றான்‌. 
“திருமலையை இதுநாள்‌ வரை நான்‌ பிரிந்து இருந்ததே 
யில்லை. அரண்மனை வெறிச்சோடி விடடது” என்றாள்‌. 

“ஒவ்வோர்‌ இரவும்‌ அவனைத்‌ தாதியுடன்‌ அனுப்பி 
விடடுத்‌ தனியாகத்‌ தானே தூங்குகிறாய்‌? அது 
போலத்தானே இன்றும்‌?" 


204 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


“அப்படியில்லை. இங்கே அரண்மனைக்குள்ளேதான்‌ 
அவன்‌ இருக்கிறான்‌ என்ற நினைப்பில்‌ ஒரு தெம்பு 
இருக்கும்‌. முதல்‌ தடவையாக அரண்மனையை விட்டு 
அவன்‌ வெளியே போயிருப்பதால்‌ சஞ்சலம்‌ ஏற்படுகிறது.” 


(அபு 


நீ ராஜ மாதா. இதற்கெல்லாம்‌ இப்போதே உன்‌ 
மனசைப்‌ பக்குவம்‌ பண்ணிக்கொள்‌. நாளை அவன்‌ 
வளர்ந்து பெரியவனாகும்போது எத்தனை எத்தனையோ 
போர்களில்‌ கலந்து கொள்வதற்காக எத்தனை 
எத்தனையோ சீமைகளுக்குச்‌ செல்லவேண்டியிருக்கும்‌. 
நீண்ட காலங்களுக்கு அவனை நீ பிரிந்திருக்க நேரிடும்‌. உன்‌ 
மாமியாரைப்‌ பார்த்துக்‌ கற்றுக்கொள்‌. அம்மாவுடன்‌ நான்‌ 
சேர்ந்திருந்த நாடகளைக்‌ காடடிலும்‌ பிரிந்திருந்த நாடகள்‌ 
தான்‌ அதிகம்‌" என்றேன்‌. 

ஒரு சோகையான சிரிப்பை வெளிப்படுத்தி விட்டு 
அவள்‌ படுத்துக்‌ கொண்டாள்‌. சற்று நேரத்தில்‌ நித்திரையி 
லும்‌ அழ்ந்துவிடடாள்‌. 

ஆனால்‌, எனக்குத்தான்‌ தூக்கம்‌ வரவில்லை. 
திருமலாதேவியின்‌ மனசுக்குள்‌ இருந்த சஞ்சலம்‌, 
தனியானதோர்‌ உருவம்‌ பெற்று, எழுந்து வந்து, என்னுடன்‌ 
படுத்து என்னுள்‌ புகுந்துவிடட மாதிரி ஒரு சுமை 
ஏற்படடது. 

பொழுது விடியும்‌ சமயம்‌ சற்றுக்‌ கண்‌ அயர்ந்திருப்‌ 
பேனோ என்னவோ, தடதடவென்று அறைக்‌ கதவை 
யாரோ தடடினார்கள்‌ ! 

என்‌ வாழ்க்கையில்‌ அதுபோல்‌ யாரும்‌ என்னைத்‌ 
துயிலெழுப்பியது கிடையாது. பாடகர்கள்‌ தெய்வத்தைத்‌ 
துதித்து மெள்ள பாடுவார்கள்‌. அல்லத/ வீணையில்‌ சுகமாக 
இசைப்பார்கள்‌. அதைக்‌ கேட்டுத்தான்‌ நான்‌ கண்‌ 
விழிப்பேன்‌. ஆகையால்‌, இப்போது | கதவைத்‌ தட்டுவது 
போல்‌ கேடபது வெறும்‌ பிரமை “என்று எண்ணினேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 205 


ஆனால்‌, கதவைத்‌ தட்டுவது நிற்கவில்லை. 
“சக்ரவர்த்தி! ராணி!” என்று பலமாகக்‌ கூப்பிடுவதும்‌ 
கேட்டது. 

விரைந்து போய்க்‌ கதவைத்‌ திறந்த போது ஒரு 
பணிப்பெண்‌ கைகால்கள்‌ நடுங்க, வாய்‌ குழற, கூந்தல்‌ 
அலங்கோலமாக விரிந்திருக்க, அழுதுகொண்டு நின்றி 
ருந்தாள்‌. 

உதயவேளையில்‌ அப்படியொரு கோர முகத்தில்‌ 
நான்‌ விழித்ததும்‌ -கிடையாது. 

“சக்ரவர்த்தி... சக்ரவர்த்தி... என்று அழுகையை 
நிறுத்தாமலே அந்த விஷயத்தைச்‌ சொன்னாள்‌. 


“என்ன ?” என்று அதிர்ந்தேன்‌. “நிஜமாகவா? 
நிஜமாகவா?” என்று அலறினேன்‌. திருமலாதேவி என்‌ 
கையைக்‌ கெட்டியாகப்‌ பிடித்துக்‌ கொண்டாள்‌. 


மறுபடியும்‌ அந்தப்‌ பணிப்பெண்‌ அதையே 
சொன்னாள்‌. 


“திருமலை! என்‌ கண்ணே! திருமலை!” என்று 


அலறிக்கொண்டு வெளியே ஓடினேன்‌. 


ஒரு சக்ரவர்த்தி கடைப்பிடிக்க வேண்டிய 
கம்பீரத்தையெல்லாம்‌ மறந்து, வெடகம்‌, மானம்‌, கெளரவம்‌ 
யாவற்றையும்‌ துறந்து, இடிபோன்ற செய்தியைக்‌ கேட்ட 
எந்தச்‌ சாதாரணத்‌ தந்தையையும்‌ போல, விஜயநகரத்தின்‌ 
விஸ்தாரமான வீதிகளின்‌ வழியே கண்மண்‌ தெரியாமல்‌ 
பைத்தியக்காரனைப்‌ போல ஓடினேன்‌. என்‌ பின்னாலேயே 
திருமலாதேவியும்‌ ஓடிவந்தாள்‌. 


ஆங்காங்கே நின்றிருந்த பிரஜைகள்‌ திடுக்கிட்டு 


எங்களைப்‌ பார்ப்பதைப்‌ பொருடபடுத்தாமல்‌ கள்ளுண்ட 


206 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


வெறியன்‌ மாதிரி தலைதெறிக்க ஓடி அப்பாஜியின்‌ 
மாளிகைக்குள்‌ புகுந்தேன்‌. 

முன்னறையிலேயே, வெள்ளைத்‌ துணி போர்த்தப்‌ 
பட்டு, பறித்து எறியப்பட்ட செந்தாமரையைப்‌ போல 
உயிரற்றுக்‌ டெந்தான்‌- 


என்‌ செல்வன்‌ திருமலை. 


திருமலையின்‌ மீது - இல்லை, நேற்று இரவு வரை 
திருமலை என்று பெயர்‌ வைத்துக்‌ கொண்டிருந்த உடம்பின்‌ 
மீது - விழுந்து புரண்டு அலறினேன்‌. 'திருமலை... என்‌ 
செல்வமே... என்‌ கண்ணா' என்று நெஞ்சம்‌ வெடிக்க 
அலறினேன்‌. அவன்மீது. அப்படியொரு வெறித்தனமான 
பாசமும்‌ கண்மூடித்தனமான பிரியமும்‌ என்னுள்ளே 
இருந்திருக்கின்றன என்று அறிய எனக்கே ஆச்சரியமாக 
இருந்தது. 

திருமலா தேவியும்‌, செய்தி கேட்டு ஓடோடி வந்த 
அம்மாவும்‌, காயத்ரியும்‌ அழுது அரற்றுவதை நான்‌ காண 
வில்லை. வேதாந்த ரகசியங்களைக்‌ கற்றுணர்ந்திருக்கிற 
நான்‌, படுத்திருப்பது குழந்தையல்ல, வெறும்‌ கடடை என்ற 
ஞானத்தை உணராதவனாக, அம்மாவும்‌ பத்தினியும்‌ 
மற்றவர்களும்‌ சுற்றிச்‌ சூழ்ந்துகொண்டு நிற்கையில்‌, 
அவர்கள்‌ எங்கே என்‌ செல்வனைப்‌ பறித்துக்கொண்டு ஓடி. 
விடுவார்களோ என்று பயந்தவன்‌ போல்‌ என்‌ மார்போடு 
தூக்கி அணைத்துக்‌ கொண்டேன்‌. நேற்றுப்‌ புனித 
தீர்த்தங்களில்‌ நீராடப்படட அந்த மேனி இன்று என்‌ 
அழுக்குக்‌ கண்ணீரால்‌ நனைந்தது. மேனியில்‌ பூண்டிருந்த 
ஆபரணங்கள்‌ என்‌ அசுரப்பிடியில்‌ நொறுங்கி விழுந்தன. 

செல்வனை என்‌ மார்போடு தூக்கி அணைத்துக்‌ 
கொண்டேன்‌. 


அன்றலர்ந்த மலர்‌ மாதிரி துவளுகிற உடம்பு எப்படி 
இப்போது விறைத்த இரும்புத்‌ துண்டாயிற்று? 


208 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


குங்குமப்‌ பூ மாதிரி சிவந்திருக்கும்‌ தேகம்‌ எப்படி 
இப்போது கறுத்தது? 


துள்ளித்‌ திரிந்த மான்குடடி எப்படி இப்போது 
ஹெறும்‌ மாமிசப்‌ பிண்டமாக மாறிற்று? 


படிக்கும்தோறும்‌ படிக்கும்தோறும்‌ புதுப்புது 
அர்த்தம்‌ கொடுத்த ஒரு கவிதை எப்படி இப்படிப்‌ 
பைத்தியக்காரன்‌ நடுத்தெருவில்‌ கிழித்த வெறும்‌ கோடாக 
ஆயிற்று? 

வாயைத்‌ துணியினால்‌ பொத்திக்கொண்டு அப்பாஜி 
யாரிடமோ சொல்லிக்‌ கொண்டிருப்பது காதில்‌ விழுந்தது. 
“ராத்திரி என்‌ பக்கத்திலேயே படுக்கவைத்துக்‌ 
கொண்டிருந்தேன்‌. நள்ளிரவு... அவனை அணைத்திருந்த 
என்‌ கை நெருப்பாய்ச்‌ சுடடது. ஏதோ முனகல்‌ சத்தம்‌ 
கேடடது... இளவரசருக்கு நல்ல காய்ச்சல்‌... வைத்தியர்களை 
வரவழைத்தேன்‌. அதற்குள்‌... 

அதற்குள்‌ ! அதற்குள்‌! அதற்குள்‌ ! 

அப்படியொன்று கிடையவே கிடையாது என்று 
நினைத்திருக்கும்‌ எமனின்‌ கொடிய பாசக்‌ கயிறு அதற்குள்‌ 
வந்து கழுத்தை வளைத்துச்‌ சுருக்காக்கியிருக்கிறது ! 


நிமிர்ந்து பார்வையைச்‌ சுழற்றியபோது நிசப்தம்‌ குடி 
கொண்டிருந்தது. 

சேவகர்களும்‌ போர்வீரர்களும்‌ எடடத்தில்‌ 
நின்றிருந்தார்கள்‌. அவர்கள்‌ சிலரின்‌ மீது என்‌ பார்வை 
நின்றது. 

அவர்கள்‌ ஒருவரோடு ஒருவர்‌ மெள்ள கிசுகசுத்துக்‌ 
கொள்வதையும்‌ அப்பாஜியையும்‌ குழந்தையையும்‌ ரகசிய 
மாகச்‌ சுட்டிக்‌ காடடிக்‌ கண்களால்‌ திருடடுத்தனமாயப்‌ 
பேசிக்‌ கொள்வதையும்‌ கண்டேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 209 


என்னுள்ளே ஒரு பயங்கர சந்தேகம்‌ எழுந்தது. 
குழந்தையை அப்படியே தொப்பென்று போடடுவிட்டுப்‌ 
பாய்ந்தேன்‌ அவர்கள்‌ மீது. ஒருவனை உலுக்கு உலுக்கி, 
“என்ன... என்ன பேசிக்‌ கொண்டீர்கள்‌ ? என்ன ரகசியம்‌?” 
என்று கத்தினேன்‌. 


சக்ரவர்த்திக்கு இரண்டு முழ தூரம்‌ தள்ளி நின்றுகூட 
அறிந்திராத அவன்‌, நான்‌ தொடடு உலுக்கியதும்‌ 
நடுநடுங்கிப்‌ போனான்‌. வாய்‌ குழற, மெய்‌ குழற, “எனக்கு 
எதுவும்‌ தெரியாது சக்ரவர்த்தி, ஏதோ வெளியே பேசிக்‌ 
கொண்டார்கள்‌...” என்றான்‌. 


அவனை விடடுவிடடு மற்றவனைப்‌ பிடித்தேன்‌. 
“என்ன... என்ன பேசிக்‌ கொண்டார்கள்‌ ?”' 


“தெரியாது... சத்தியமாய்‌ தெரியாது. மகாபிரதானி... 
அப்பாஜிதான்‌... தானே சக்ரவர்த்தியாக வேண்டும்‌ என்ற 
எண்ணத்துடன்‌... ஏதோ... வெளியே பேசிக்‌ கொண் 
டார்கள்‌" என்று அவன்‌ சொன்னதுமே 


பளீரென்று ஒரு: மின்னல்‌ என்‌ மூளையில்‌ அடித்தது. 
ஒரு சம்மடடி என்‌ தலையில்‌ இறங்கியது. 

வெறித்து நோக்கினேன்‌ அப்பாஜியை. அவருக்குப்‌ 
பக்கத்தில்‌ அரண்மனை சோதிடரும்‌ இருப்பதைக்‌ 
கண்டேன்‌. 

ஆமாம்‌... ஆமாம்‌... ஆமாம்‌. அப்படித்தான்‌ இருக்கும்‌. 
சோதிடரின்‌ உதவியோடு அப்பாஜி சதி செய்திருக்கிறார்‌... 
என்‌ செல்வனைக்‌ கொலை செய்ய. 


“அப்பாஜி... கொலைகாரப்‌ பாவி!'' என்று 
எழுந்தோடி அவரைத்‌ தாக்கினேன்‌. “நான்‌ வெளியூர்‌ 
செல்ல வேண்டுமென்று நீர்‌ ஆர்வம்‌ காட்டியது 
இதற்குத்தானா? என்‌ செல்வனை நீர்‌ ஒரு நாள்கூடத்‌ 
தூக்கிக்‌ கொஞ்சாதது இதனால்தானா? அரண்மனையில்‌ 


210 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


இருந்தால்‌ என்னவோ அகிவிடும்‌ என்று சோதிடரைச்‌ 
சொல்லச்‌ சொல்லிக்‌ குழந்தையை இங்கே கொண்டுவத்து 
வைத்து விஷம்‌ கொடுத்துக்‌ கொலை செய்த உம்மை... 
உம்மை... என்று நான்‌ கூச்சலிட்ட சமயம்‌... 


“விடுங்கள்‌... விடுங்கள்‌ அவரை!” என்னை நெடடி.த்‌ 
தள்ளினான்‌ எங்கிருந்தோ வந்த நிக்கோலஸ்‌. “ராஜ்யத்தில்‌ 
என்ன தோய்‌ தலை விரித்தாடுகிறது, எத்தனை மக்கள்‌ 
நூற்றுக்கணக்கில்‌ தினம்‌ தினம்‌ செத்துக்‌ கொண்டிருக்‌ 
கிறார்கள்‌ என்பதுகூட.த்‌ தெரியாமல்‌ ஆடசி புரிகிறீர்கள்‌ 
நீங்கள்‌, அரசகுமாரன்‌ இறந்தது விஷக்காய்ச்சலினால்‌. இந்த 
விஷக்‌ காய்ச்சலுக்குக்‌ குமரனென்றும்‌ தெரியாது, 
கிழவனென்றும்‌ தெரியாது, சக்ரவர்த்தி என்றும்‌ தெரியாது, 
அண்டி என்றும்‌ தெரியாது!” என்று என்னெதிரில்‌ வந்து 
இரு கைகளையும்‌ விரித்துக்‌ கொண்டு அப்பாஜியின்‌ 
முன்னே சுவர்‌ போல நின்றான்‌. 


ஆவேசத்துடன்‌ அவன்‌ தொடர்ந்தான்‌: 


“பழக்கவழக்கம்‌ என்றெ பெயரில்‌ மூடத்தனம்‌ 
உங்களையெல்லாம்‌ பிடித்தாடடுகிறது. சம்பிரதாயம்‌ என்ற 
சாக்கில்‌ எப்போதோ எடுத்து வந்து, அசுத்தமான இடத்தில்‌ 
திறந்து வைக்கப்படடிருந்த அழுக்கு ஜலத்தை 
மகுடாபிஷேகம்‌ என்ற பெயரில்‌ குடம்‌ குடமாகக்‌ 
கொடடினீர்கள்‌ குழந்தையின்‌ தலையில்‌. அது 
சுகாதாரமானதா, ஒரு குழந்தையால்‌ தாங்க முடியுமா, 
அதனால்‌ என்ன அபாயம்‌ நேரிடும்‌ என்றெல்லாம்‌ 
யோசித்தீர்களா? கொஞ்சமும்‌ இல்லை. அதை நான்‌ 
சொன்னால்‌ பறங்கி, பிற மதத்தவன்‌, நாத்திகன்‌ 
என்றெல்லாம்‌ தூற்றுவீர்கள்‌ என்பதால்‌ மூடிசூடடு 
வைபவத்தை வாயை மூடிக்கொண்டு நேற்று பார்த்துக்‌ 
கொண்டிருந்தேன்‌. அதோ அங்கே” பாருங்கள்‌ !” என்றான்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 211 


அவனுடைய சக வைத்தியர்கள்‌ திருமலையின்‌ ஐந்து 
விரல்களைச்‌ சேர்த்துப்‌ பிடித்து ஒரு பாத்திரத்தின்‌ 
திராவகத்தில்‌ அமிழ்த்திக்‌ கொண்டிருப்பதைக்‌ கண்டேன்‌. 
அவர்களில்‌ ஒருவர்‌ எழுந்து வந்து, “ஆமாம்‌... நிக்கோலஸ்‌, 
இறந்தது எந்த விஷத்தினாலும்‌ இல்லை. விஷக்‌ 


காய்ச்சலினால்‌ தான்‌” என்றார்‌. 


“கேட்டீர்களா சக்ரவர்த்தி?” என்றான்‌ நிக்கோலஸ்‌. 
“பிரேத பரிசோதனை என்ற முறையை நாங்கள்‌ ஆராய்ச்சி 
செய்து வருகிறோம்‌. ஒருவன்‌ விஷம்‌ அருந்தியதால்‌ 
இறந்தானா அல்லது காய்ச்சலினால்‌ இறந்தானா என்பது 
எங்களது நவீன ரசாயனப்‌ பரிசோதனையில்‌ 


தெரிந்துவிடும்‌.” 


அவன்‌ பேச்சினால்‌ நான்‌ நிலை குலைந்திருந்தது 
போதாதென்று, என்‌ அன்னையும்‌ எழுந்து வந்து என்னை 
முரட்டுத்தனமாகத்‌ தன்‌ பக்கம்‌ திருப்பினாள்‌. 


பத்ரகாளியாக நின்றவர்‌, “யாரைப்‌ பார்த்து என்ன 
வார்த்தை பேசினாய்‌? உன்‌ உயிரைக்‌ காப்பாற்றி, 
சக்ரவர்த்தியாக்கி, விசுவாசமாக ஊழியம்‌ செய்துவரும்‌ 
பெரியவரையா கொலைகாரன்‌ என்றாய்‌? குழந்தை 
இறந்ததில்‌, பாட்டியான எனக்கும்‌ தாயான திருமலா 
தேவிக்கும்‌ கூடத்தான்‌ துக்கம்‌ மலை மாதிரி அழுத்துகிறது. 
அதற்காக உன்னைப்‌ போல்‌ நாங்கள்‌ அறிவிழந்து 
போகவில்லையே, ச்சீ, உன்னைப்‌ பெற்ற வயிற்றைச்‌ சுட 
வேண்டும்‌” என்று இரைந்தார்‌. 

நான்‌ சிறிது சிறிதாகப்‌ பின்வாங்கி, பொத்தென்று 
ஏதோ ஓர்‌ ஆசனத்தில்‌ விழுந்தேன்‌. தலைகுனிந்து இரு 
கைகளாலும்‌ முகத்தைப்‌ பொத்திக்‌ கொண்டேன்‌. 


நீண்ட வெள்ளை அங்கியொன்று எதிரில்‌ தெரிந்தது. 
தலையை உயர்த்திப்‌ பார்த்தேன்‌. 


212 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


வெகு காலமாகப்‌ பார்த்திராத லூயி பாதிரியார்‌, என்‌ 
எதிரில்‌ நின்றிருந்தார்‌. அவருடைய கருணைக்‌ கரங்கள்‌ என்‌ 
தலையைப்‌ பரிவோடு வருடிக்‌ கொடுத்தன. “சக்ரவர்த்தி, 
நான்‌ ஒரு போர்த்து€சியன்‌. என்‌ தேசத்துக்கு எதிராக 
எதுவும்‌ பேசக்கூடாதுதான்‌. இருந்தாலும்‌, இந்தச்‌ 
சந்தர்ப்பத்தில்‌ உண்மையை மறைத்து ஊமையாக 
இருந்தால்‌ நான்‌ பின்பற்றும்‌ மதமும்‌ நான்‌ தொழும்‌ 
தெய்வமும்‌ என்னை மன்னிக்காது!” 

எதுவும்‌ புரியாமல்‌ லூயி பாதிரியாரின்‌ முகத்தைக்‌ 
குழப்பத்துடன்‌ பார்த்தேன்‌. 

அவர்‌ சொன்னார்‌: “கோவாவிலிருந்து முசல்மான்‌ 
களை விரட்டுவதற்கு விஜயநகர அரசு உதவ வேண்டும்‌ 
என்பது போர்த்துகீசிய கவர்னர்‌ ஆல்புகர்க்கின்‌ விருப்பம்‌. 
பல முறை அதற்காகக்‌ கேட்டுப்‌ பார்த்தும்‌ உங்கள்‌ பிரதம 
மந்திரி அதற்கு இணங்கவில்லை. இவரைப்‌ பதவியிலிருந்து 
நீக்னொல்தான்‌ தங்களுக்கு அனுகூலம்‌ என்று தீர்மானித்து, 
பல விதமான வதந்திகளைப்‌ போர்த்துசிய ஒற்றர்கள்‌ 
இங்கே பரப்பி வருகிறார்கள்‌. அதில்‌ ஒன்றுதான்‌ இதுவும்‌. 
வெளியே நின்றிருக்கும்‌ எங்கள்‌ ஆட்களிடம்‌ நானே நேரில்‌ 
கேட்டறிந்த விஷயம்‌ இது!” 

இம்மி இம்மியாகப்‌ பார்வையைத்‌ திருப்பி 
அப்பாஜியின்‌ முகத்தைப்‌ பார்த்தேன்‌. அவர்‌ கண்களி 
லிருந்து மாலை மாலையாக நீர்‌ வழிந்து கொண்டிருந்தது. 

“என்னை மன்னியுங்கள்‌ அப்பாஜி, மன்னியுங்கள்‌' 
என்று கதறிக்கொண்டு அவர்‌ கால்களில்‌ விழ 
வேண்டுமென்று என்‌ மனச்சாட்சி சொல்லியது. நான்‌ 
செய்யவில்லை. கோதாவரி முதல்‌ தாமிரபரணி வரை 
பரவியுள்ள பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தின்‌ 
அதிபதியாகிய நான்‌, செய்த தவறைப்‌ பகிரங்கமாக ஒப்புக்‌ 
கொண்டு இவ்வளவு பேருக்கு நடுவில்‌ மன்னிப்புக்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ 4 213 


கேட்பதாவது என்ற ஆணவம்‌ என்‌ கால்களைக்‌ கட்டிப்‌ 
போட்டது. 

என்‌ மனதுக்குள்‌ நிகழ்ந்த போராடடம்‌ 
அப்பாஜிக்குத்‌ தெரிந்தது போலும்‌. நெருங்கி வந்து, 
“என்னை மன்னியுங்கள்‌ சக்ரவர்த்தி! தாங்கள்‌ என்னைத்‌ 
தவறாக எண்ணும்படி பல காரியங்களைச்‌ செய்துவிடடது 
என்‌ தப்புதான்‌!” என்றார்‌. 


மன்னிப்புக்‌ கேட்க வேண்டிய நான்‌ மரம்‌ போல்‌ 
நிற்க, மன்னித்தேன்‌ என்று சொல்ல வேண்டியவர்‌ 
என்னிடம்‌ மன்னிப்புக்‌ கேட்கிறார்‌! மண்மேடாக நான 
நிற்க, இம௰ச்‌ சிகரமாக அப்பாஜி உயர்ந்துவிட்டார்‌. 


“அப்பாஜி... நான்‌... என்னை. என்று அவர்‌ 
கைகளைப்‌ பற்றிக்‌ கொண்டேன்‌. 


எனக்கு மட்டும்‌ கேடகக்கூடியபடி தாழ்ந்த குரலில்‌, 
“உஷ்‌ ! நீங்கள்‌ சொல்ல விரும்புவது என்ன என்று எனக்குத்‌ 
தெரியும்‌. இவ்வளவு பேர்‌ கூடியுள்ள இடத்தில்‌, 
சக்ரவர்த்தியான உங்கள்‌ வாயிலிருந்து மன்னிப்பு என்கிற 
வார்த்தை வரக்கூடாது: பேசாமல்‌ இருங்கள்‌” என்று 
சொல்லிவிட்டு, அடுத்த வினாடியே மற்றப்‌ பிரதானிகளைக்‌ 
கூப்பிட்டு அடுத்தபடி என்னென்ன காரியங்கள்‌ நடைபெற 
வேண்டுமென்று கடடளைகள்‌ பிறப்பிக்கத்‌ தொடங்கினார்‌. 


பட்ட அவமானங்களை மறந்து ஒரே நொடியில்‌ 
அவர்‌ பிரதம மந்திரி என்ற நிர்வாகியாக மாறிவிட்டார்‌. 
தன்னை மாற்றிக்கொண்டு விடடார்‌. அனால்‌ என்னால்‌ 
மாறமுடியவில்லை. மாற்றிக்கொள்ள முடியவில்லை. 


சுற்றிலும்‌ இருப்பவர்களைப்‌ பார்த்தேன்‌ 
அன்னையார்‌, திருமலாதேவி, காயத்ரி, எதிராஜன்‌, 
நிக்கோலஸ்‌ முதலிய எல்லாருடைய பார்வையிலும்‌ 
இப்போது பரிதாபம்‌ தென்படடது. கோபப்‌ பார்வையைப்‌ 


2/4 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 
பொறுத்துக்கொள்ள முடிந்த என்னால்‌ இந்தப்‌ பரிதாபப்‌ 
பார்வையைத்‌ தாங்கிக்கொள்ள இயலவில்லை. 


திருமலாதேவீயின்‌ மடியில்‌ கிடத்தப்படடிருக்கும்‌ 
செல்வனின்‌ சடலத்தைக்‌ கடைசியாக ஒருமுறை 
பார்த்தேன்‌. அப்பாஜியின்‌ கைகளை அழுத்தி, “இனி 
மற்றதெல்லாம்‌ நீங்கள்‌ பார்த்துக்‌ கொள்ளுங்கள்‌” 
என்பதைச்‌ சைகையால்‌ உணர்த்திவிட்டு வெளியே 
வந்தேன்‌. தோளில்‌ சாத்திக்கொண்டு கொஞ்சிய 
குழந்தையைச்‌ சிதையில்‌ வைத்துக்‌ கொளுத்தும்‌ 
கண்ணராவியைக்‌ காண என்‌ மனத்தில்‌ திட மில்லை. 


எந்தப்‌ பாதை வழியே அரண்மனையிலிருந்து 
வந்தேனே அதே பாதையில்‌ அரண்மனைக்கு 
திரும்பினேன்‌. அப்போது சூறாவளிக்‌ காற்றினால்‌ தள்ளப்‌ 
படடவன்‌ போல்‌ தலைதெறிக்கும்‌ ஆவேசத்துடன்‌ ஓடி 
வந்தேன்‌. இப்போது நிதானம்‌ ஏற்படடிருந்தது. மாதங்க 
பர்வதத்தின்‌ பாறைகளில்‌ ஒன்றைத்‌ தலையில்‌ சுமந்து 
கொண்டிருபபவன்‌ போலத்‌ தள்ளாடி நடந்தேன்‌. 


“தெய்வத்துடன்‌ போராடி வெல்லலாம்‌. விதியுடன்‌ 
போராடி வெல்லலாம்‌. அனால்‌ ஊழ்வினையுடன்‌ 
போராடி வெல்ல முடியாது. அதனிடம்‌ தோற்றே தீர 
(வேண்டும்‌' என்ற பர்த்ருஹரியின்‌ நீதி வாக்கியம்‌ நினைவு 
வந்தது. 

அடுத்த பல நாட்களுக்கு ராஜ்யத்தில்‌ என்ன 
நடக்கிறதென்பது எனக்குத்‌ தெரியவில்லை அரண்மனை 
யில்‌ என்ன நடக்கிறதென்பது தெரியவில்லை. குடும்பத்தில்‌ 
என்ன நடக்கிறதென்பது தெரியவில்லை. 

கவிதை அரங்கங்கள்‌ எப்போதும்‌ போல்‌ 
கூடியிருந்தன. ஆடல்‌ பாடல்கள்‌ அமர்க்களப்படடன. 
அயல்நாட்டுத்‌ தூதர்களின்‌ வருகை, வர்த்தகர்கள்‌ கூட்டம்‌, 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 215 


கல்யாணங்கள்‌, சந்தைகள்‌, திருவிழாக்கள்‌, ஆலயத்‌ 
திருப்பணிகள்‌ எல்லாம்‌ வழக்கம்‌ போல்‌ நடந்தன. 

அனைத்திலும்‌ நான்‌ கலந்து கொண்டேன்‌. களிமண்‌ 
அடைத்த உருடடுப்‌ பொம்மையைப்‌ போலத்‌ தலையை 
ஆட்டிக்‌ கொண்டு, வாழ்க்கை மந்தமாக, யந்திரமாகப்‌ 
போய்க்‌ கொண்டிருந்தபோது... 


அன்று அமைச்சர்கள்‌ கூட்டம்‌ நடைபெற்று 
எல்லோரும்‌ போன பின்னர்‌ வடமலையண்ணன்‌ 
என்னிடம்‌, “கொஞ்ச நாளாக மகா பிரதானி நமது 
ஆலோசனைக்‌ கூடடங்களுக்கு வருவதில்லையே, 
கவனித்தீர்களா ?” என்று கேட்டார்‌. 


திடுக்டெடேன்‌. அப்பாஜி வரவில்லை என்பதைக்‌ 
கூட அறியாத மரக்கடடையாகவா நான்‌ இருந்திருக்‌ 
கிறேன்‌ ? நினைக்கவே வெடகமாக இருந்தது. 


“உடல்‌ நலமில்லாமல்‌ படுத்திருக்கிறாரோ 
என்னவோ? அவருடைய மாளிகையில்‌ விசாரித்தீர்களா 
என்றேன்‌. 


“விசாரித்தேன்‌: எங்கோ வெளியூர்‌ போகிறேன்‌ என்று 
சொல்லிப்‌ புறப்படடுச்‌ சென்றார்‌ என்றார்கள்‌ 
க்ஷேத்ராடனமாகக்‌ கிளம்பியிருக்கிறார்‌ என்று 
தோன்றுகிறது” என்றார்‌ வடமலையண்ணன்‌. 


கைகளைப்‌ பின்புறம்‌ கோத்துக்‌ கொண்டு குறுக்கும்‌ 
நெடுக்கும்‌ வெகுநேரம்‌ நடந்து கொண்டிருந்தேன்‌. அப்பாஜி 
ஒருவர்‌ இருக்கிறார்‌, எதையும்‌ பார்த்துக்‌ கொள்வார்‌ என்ற 
தைரியம்‌ உள்ளூர இருந்ததால்தான்‌ என்னால்‌ 
விடடேற்றியாக எதிலும்‌ சம்பந்தம்‌ இல்லாதவனாக இருக்க 
முடிந்தது. இனி...? 

“அது நடந்த தினத்துக்கு மறுநாள்‌... என்று பேசத்‌ 
தொடங்கினார்‌ வடமலையண்ணன்‌. 


216 * ரா.கி. ரங்கராஜன்‌ 

“எது நடத்த இனத்துக்கு மறுநாள்‌ 2?” என்று நான்‌ 
கேட்கவில்லை. இடி. விழுந்த ஏந்த இனத்தைக்‌ குறிப்பிட்டுச்‌ 
சொல்ல வேண்டாமென்றுதான்‌ “அது' என்கிறார்‌ என்பது 
தெரிந்தது. 

“சொல்லுங்கள்‌' என்று தலை அசைத்தேன்‌. 

“அப்பாஜி என்னிடம்‌ சொல்லி வருத்தப்பட்டார்‌. 
ஐந்து வயதில்‌ ஒரு பேத்தியையும்‌ மூன்று வயதில்‌ ஒரு 
பேரனையும்‌ இழந்திருக்கிறாராம்‌ அவர்‌. அவர்கள்‌ மீது 
உயிரையே வைத்திருந்தாராம்‌. அதன்‌ பிறகு எந்தக்‌ 
குழந்தையைத்‌ தூக்கிக்‌ கொஞ்சினாலும்‌ அதற்கு ஏதாவது 
அபத்து வந்துவிடுமோ என்று பயமாம்‌. அதனால்தான்‌ 
இளவரசரை நான்‌ சீராட்டிப்‌ பாராட்டியது கிடையாது. 
அதைச்‌ சக்ரவர்த்தி தப்பாக எடுத்துக்‌ கொள்வார்‌ என்று 
தோன்றியதும்‌ கடையாது' என்று என்னிடம்‌ சொன்னார்‌.” 

நான்‌ மெளனமாகப்‌ பெருமூச்சு விட்டேன்‌. 

“அப்பாஜி எங்கே போயிருக்கிறார்‌ என்று 
விசாரிக்கிறேன்‌” எனக்‌ கூறிவிடடுப்‌ புறப்பட்ட வடமலை 
யண்ணன்‌ இரண்டடி சென்றதும்‌ திரும்பி வந்தார்‌. “சக்ர 
வர்த்தி ஒரு நல்ல பரிசாக எடுத்து வைத்துக்‌ கொள்வது 
நலம்‌" என்றார்‌ புன்னகையுடன்‌. 

“ஏன்‌?” என்று கேட்டேன்‌. 

“திருமணம்‌ செய்துகொள்ளப்‌ போகும்‌ ஒரு தம்பதி 
இங்கே வருவார்கள்‌ தங்களிடம்‌ .அசீர்வாதம்‌ பெற" 
என்றவர்‌, “யார்‌?” என்று நான்‌ கேட்டதற்கு மீண்டும்‌ ஒரு 
புன்னகையை வெளிப்படுத்திவிட்டுப்‌ பதில்‌ சொல்லாமலே 
போய்விட்டார்‌. 

மர்மம்‌ சிறிது நேரத்தில்‌ விளங்யெது. 

வந்தவர்கள்‌ நிக்கோலஸும்‌ காயத்ரியும்தான்‌. 


ஒரு வகையில்‌ நான்‌ எதிர்பார்த்ததுதான்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ 4 217 


இருவரும்‌ என்னை நமஸ்கரித்தார்கள்‌. “நன்றா 
யிருங்கள்‌” என்று வாழ்த்தினேன்‌. 

முதன்முதலாக காயத்ரியின்‌ முகம்‌ வெட்கத்தால்‌ 
சிவந்திருந்தது. தலையைக்‌ குனிந்து கொண்டு அடிக்‌ 
கண்ணால்‌ என்னை நோக்கியவள்‌, என்‌ மனதில்‌ எழுந்த 
சந்தேகங்களை ஊகித்தவளாக- 

“அப்பாஜிக்கு என்மீதிருந்த சந்தேகமும்‌ அவ 
நம்பிக்கையும்‌ அகன்று விட்டன, சக்ரவர்த்தி. தன்‌ 
உயிரையும்‌ கெளரவத்தையும்‌ நாங்கள்தான்‌ காத்தோம்‌ 
என்று எங்கள்மீது ஒரு... ஒரு... 

“நன்றியுணர்வு” என்றேன்‌. 

“அவ்வளவு பெரிய வார்த்தையை உபயோகப்படுத்தக்‌ 
கூடாது” என்றாள்‌ காயத்ரி. “எங்களிடம்‌ ஏதோ சந்தோஷம்‌, 
பிரியம்‌... அதனால்‌ நாங்கள்‌ திருமணம்‌ செய்து 
கொள்வதற்கு விதித்திருந்த தடையை நீக்கி விட்டார்‌.” 

“அவர்‌ தடை விதித்திருந்தாரா, என்ன? நீ 
சொல்லவேயில்லையே ?” என்றேன்‌. 

“அவர்‌ மீது புகார்‌ சொல்லக்‌ கூடாதென்பதால்‌, 
காலம்‌ கனியடடும்‌ என்று காத்திருந்தோம்‌, சக்ரவர்த்தி. 
மகாபிரதானி என்ற முறையிலும்‌ அறநிலையத்‌ துறைக்குப்‌ 
பொறுப்பானவர்‌ என்ற முறையிலும்‌ அப்பாஜியிடம்‌ 
எங்கள்‌ திருமணத்துக்கு அனுமதி கேட்டிருந்தேன்‌. பிற 
மதத்தவரை நான்‌ மணந்து கொண்டால்‌ இரண்டு 
பேரையுமே தேசப்‌ பிரஷ்டம்‌ செய்து நாடு கடத்தி 
விடுவோம்‌ என்று அப்பாஜி கண்டித்தார்‌. அதுதான்‌ 
ராஜ்யத்தின்‌ சட்டம்‌ என்பதால்‌ எங்களால்‌ எதுவும்‌ செய்ய 
முடியவில்லை. ஆனால்‌ பத்து நாள்‌ முன்பு என்னைக்‌ 
கூப்பிட்டு அனுப்பினார்‌. “ராஜபுதனத்து மன்னர்கள்‌ பலர்‌ 
முசல்மான்‌ அரசர்களுக்குப்‌ பெண்‌ கொடுத்துச்‌ சம்பந்தம்‌ 
செய்து கொள்கிறார்களாம்‌. அப்படியிருக்க, நீ அந்த 


218 $ ரா.கி. ரங்கராஜன்‌ 


இத்தாலிய வைத்தியனை மணந்து கொள்வதற்குத்‌ தடை 
விதிப்பதில்‌ அர்த்தமில்லை. தாராளமாய்‌ மணந்து கொள்‌” 
என்று அனுமதி தந்தார்‌" என்றாள்‌ அவள்‌. 

பூரிப்பும்‌ பொலிவும்‌ அவளைக்‌ காலோடு தலை 
முழுக்காட்டியிருந்தன. அவள்‌ சந்தோஷத்தைப்‌ பார்த்து 
நீண்ட நாட்களுக்குப்‌ பிறகு எனக்குக்‌ கூடச்‌ சந்தோஷம்‌ 
ஏற்படடது. பொக்கிஷப்‌ பேழையைத்‌ திறந்து அள்ளி 
அள்ளி இருவருக்கும்‌ பரிசுகள்‌ வழங்கினேன்‌. 


“அப்பாஜி இப்போது எங்கே இருக்கிறார்‌?” என்று 
காயத்ரியைக்‌ கேட்டேன்‌. 


“தங்களுக்குத்‌ தெரியாதா, சக்ரவர்த்தி? கொண்ட 
பள்ளிக்குப்‌ போயிருக்கிறார்‌?!” என்றாள்‌. 


“கொண்டபள்ளிக்கா?” 


“அம்‌ சக்ரவர்த்தி, அதுகூட என்‌ காரியமாக... என்‌ 
மீதுள்ள அன்பினால்‌.” 

“கொண்டபள்ளி.. அங்கே... சட்டென்று என்னால்‌ 
நினைவுபடுத்திக்‌ கொள்ள முடியவில்லை. 


“வீரபத்ரனைப்‌ பிடிக்கத்தான்‌ போயிருக்கிறார்‌ 
அங்கே தனஞ்சய உடையாரின்‌ தலைமையில்‌ நடைடெறும்‌ 
முற்றுகை மிகவும்‌ மந்தமாக இருக்கிறதாம்‌. தானே நேரில்‌ 
போய்ப்‌ படை நடத்தி, கோட்டையைத்‌ தகர்த்து, 
வீரபத்ரனைச்‌ சிறைபிடித்து வரப்‌ போகிறாராம்‌." 


காயத்ரியின்‌ பெரிய லடசியமொன்று பாக்கியிருப்பது 
எனக்கு அப்போதுதான்‌ ஞாபகம்‌ வந்தது. 


“ரொம்ப _ சந்தோஷமாக இருக்கிறது காயத்ரி” 
என்றேன்‌, மெய்யாலுமே உளமார்ந்த மகிழ்ச்சியுடன்‌. “உன்‌ 
வாழ்க்கையில்‌ எல்லா லடசியங்களுமே நிறைவேறி 
விடடன. உன்‌ திருமணம்‌ எப்போது?” என்றேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ 4 219 


“இப்போது இல்லை சக்ரவர்த்தி, எது ரொம்ப 
முக்கியமோ அது இன்னும்‌ நிறைவேறவில்லை. அதன்‌ 
பிறகுதான்‌ கல்யாணம்‌” என்றவள்‌, கதவுப்‌ பக்கம்‌ திரும்பி, 
“உள்ளே வாருங்கள்‌" என்று யாரையோ கூப்பிடடாள்‌. 

எதிராஜன்‌ வந்தான்‌. 

“சொல்லுங்கள்‌” என்றாள்‌ காயத்ரி அவனிடம்‌. 

அவன்‌ சற்றுத்‌ தயங்கிய பின்‌, “நாம்‌ திருப்பதியி 
லிருந்து திரும்பிய பிறகு ஒரு நாள்‌ என்‌ தங்கையைப்‌ 
பார்க்கப்‌ போனேன்‌,” என்றான்‌. 

என்‌ மனம்‌ கனத்தது. 

எதிராஜன்‌ தொடர்ந்து, “ஆசாரிய வெங்கட 
தாத்தையா அவளை விடுவிக்கச்‌ சம்மதித்ததையும்‌ 
ஸ்ரீவில்லிபுத்தூருக்குப்‌ போய்‌ ஒரு கட்டாரியை எடுத்து 
வரும்படி தங்களிடம்‌ அவர்‌ சொல்லியிருப்பதையும்‌ 
சொன்னேன்‌ சின்னாதேவியின்‌ ஆனந்தம்‌ சொல்ல 
முடியாது. எந்த நேரம்‌ தாங்கள்‌ வரப்போகிறீர்கள்‌ என்று 
காத்திருக்கிறாள்‌” என்றான்‌. 

எனக்கு அவன்‌ கண்களைப்‌ பார்க்கவே 
வெடகமாயிருந்தது. 

செல்வனின்‌ மரணத்தினால்‌ என்‌ ராஜாங்கக்‌ 
கடமைகளை மறந்து நடைப்பிணமாக உலாவிக்‌ 
கொண்டிருந்தது தப்பல்ல. அனால்‌ என்‌ அடிமனத்தில்‌ 
அழமாக வேஞூன்றியிருந்த காதலை, எப்போது நான்‌ வந்து 
அழைத்துப்‌ போவேன்‌ என்று காத்திருக்கும்‌ கண்மணியை 
எப்படி மறக்கப்‌ போயிற்று. 

“இப்போதுள்ள மனநிலையில்‌ தாங்கள்‌ எந்த 
ஊருக்கும்‌ செல்ல விருப்பப்பட மாடடீர்கள்‌” என்றாள்‌ 
காயத்ரி. “ஆகையால்‌ நானும்‌ எதிராஜனும்‌ ஸ்ரீவில்லிபுத்‌ 
தூருக்குப்‌ போய்‌... 


220 6 ரா.கி. ரங்கராஜன்‌ 


“வேண்டாம்‌, நானே போகிறேன்‌ !' என்றேன்‌. 
உறுதியான குரலில்‌. 

உலகமே அஸ்தமித்துவிட்டது போலிருந்த வாழ்க்கை 
திடீரெனப்‌ புத்துயிரும்‌ புத்தொளியும்‌ பெற்றது போல்‌ 
நிமிர்ந்து கொண்டது. 


சின்னாதேவிக்காக ஸ்ரீவில்லிபுத்தூருக்குச்‌ செல்லப்‌ 
போகிறோம்‌ என்ற நினைப்பு ஏற்படடதுமே எனக்கு 
உற்சாகமும்‌ சுறுசுறுப்பும்‌ ஏற்பட்டுவிட்டன. செல்வன்‌ 
திருமலையின்‌ மரணத்தினால்‌ ஏற்பட்டிருந்த துயரச்‌ 
சேற்றில்‌ மூழ்கிக்‌ கிடந்தேன்‌ அதுநாள்‌ வரையில்‌. இப்போது 
யாரோ என்‌ கையைப்‌ பிடித்து வெளியே இழுத்து, பரிமள 
திரவியங்களால்‌ ஸ்நானம்‌ செய்வித்தது போன்ற புதுத்‌ 
தெம்பு பிறந்தது. அப்படியொன்றும்‌ உலகம்‌ அஸ்தமித்து 
விடவில்லை என்று மனத்தை நிமிர்த்தி விட்டுக்‌ 
கொண்டேன்‌. கிருஷ்ணா நதிக்கு மறுகரையில்‌ எனக்காக 
ஒரு பெண்‌ காதல்‌ கொண்டு காத்திருக்கிறாள்‌ என்ற 
எண்ணமும்‌ அந்தக்‌ காதல்‌ நிறைவேற வேண்டும்‌ என்று 
இங்கே அரண்மனையில்‌ ஒரு பெண்‌ தவம்‌ இருக்கிறாள்‌ 
என்ற எண்ணமும்‌: என்னை முடுக்கிவிடடன. 

“சரியாக ஞாபகப்படுத்தினாய்‌, காயத்ரி, நானும்‌ 
எதிராஜனுமே ஸ்ரீவில்லிபுத்தூருக்குப்‌ போய்‌ வருகிறோம்‌” 
என்றேன்‌. “அப்பாஜி இல்லாவிட்டாலும்‌ பரவாயில்லை. 
எல்லா அமைச்சர்களுமே நம்பிக்கைக்குரியவர்கள்தான்‌. 
ராஜ்யத்துக்கு இப்போது எந்த எதிரியிடமிருந்தும்‌ எந்த 
ஆபத்தும்‌ வரவில்லை.” 

“தகுந்த பாதுகாப்புடன்‌ செல்லுங்கள்‌, சக்ரவர்த்தி" 
என்றாள்‌ அவள்‌ கலக்கத்துடன்‌. 

காயத்ரியின்‌ கண்களை ஊடுருவி நோக்கினேன்‌. 
எங்கிருந்தோ வந்து என்‌ வாழ்க்கையின்‌ அங்கமாக 


222 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


மாறிவிடட அந்தப்‌ பெண்ணை நினைத்து ஆச்சரியமா 

என்‌ எண்ணத்தை ஊகித்தவன்‌ போல்‌ காயத்ரி, 
“சக்ரவர்த்தி, நான்‌ உரிமை எடுத்துக்கொண்டு, பேசுவதற்கு 
மன்னிக்கவேண்டும்‌. இந்த அரண்மனையில்‌ பணிப்பெண்‌ 
ணாக நான்‌ வேலைக்கு அமர்ந்து கொண்டபோது என்‌ 
மனசில்‌ பழியுணர்ச்சிதான்‌ நிறைந்திருந்தது. தங்களைக்‌ 
கொண்டு அந்த வீரபத்ரனைப்‌ பிடித்துப்‌ பழிவாங்குவதில்‌ 
தான்‌ குறியாக இருந்தேன்‌ அதற்கு உதவுவீர்கள்‌ என்பதால்‌ 
தான்‌ தங்கள்‌ சொந்த விஷயங்களில்‌ அக்கறை 
காடடினேன்‌. ஆனால்‌ நாளாக ஆக, என்‌ சுயநல நோக்கம்‌ 
மாறிவிடடது. தங்கள்‌ காதல்‌ நிறைவேறி, தாங்கள்‌ 
சந்தோஷமாக வாழ வேண்டும்‌ என்பதுதான்‌ கொஞ்ச 
நாளாக என்னுடைய ஒரே அசையாக ஆகிவிட்டது" 
என்றான்‌. 


“என்‌ ஆசையும்‌ நிறைவேறி, உன்‌ நோக்கமும்‌ கைகூட 
ஏழுமலையான்‌ அருள்‌ செய்வார்‌. கவலைப்படாதே” என்று 
கூறிவிடடு, அனுமதி பெறுவதற்காக அன்னையாரின்‌ 
அரண்மனைக்குப்‌ போனேன்‌. 


ஒரு தவறைச்‌ செய்துவிட்டு, அதற்காக வருத்தம்‌ 
தெரிவித்துவிடடால்‌, அதன்பிறகு எல்லாம்‌ சரியாகி, 
பழைய நிலைமை திரும்பிவிடும்‌ என்று நினைக்கிறோம்‌. 
அது நம்மை நாமே ஏமாற்றிக்‌ கொள்ளும்‌ நினைப்பு. 
அப்பாஜியை அவமதித்து, அதற்காக வருத்தம்‌ தெரிவித்து, 
மன்னிப்பு கேடடுப்‌ பல நாட்கள்‌ ஆன பின்னரும்‌ 
அம்மாவுக்கு என்மீது ஏற்பட்ட கோபம்‌ மாறவில்லை. 
என்னிடம்‌ சரியாக முகம்‌ கொடுத்துப்‌ பேசாமல்தான்‌ 
இருந்து வந்தார்‌. 

“வா, கிருஷ்ணா... உட்கார்‌" என்று வாய்‌ நிறைய 
அழைத்து, புராணக்‌ கதைகளையும்‌ மகான்களின்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 223 


வரலாற்றையும்‌ அழகுற எடுத்துரைக்கும்‌ அம்மா, இன்று 
வெறுமே தலையை ஆடடித்தான்‌ வரவேற்றார்‌... உட்கார்‌ 
என்று சைகையில்தான்‌ சொன்னார்‌ 

ஆனால்‌, ஸ்ரீவில்லிபுத்தூர்‌ பயணம்‌ பற்றி நான்‌ 
சொன்னதும்‌ அவர்‌ முகத்தில்‌ இறுக்கம்‌ குறைந்து இளக்கம்‌ 
தென்படடது. நெடு நாடகளுக்குப்‌ பிறகு என்‌ கையைத்‌ 
தொடடடு, “பத்திரமாய்ப்‌ போய்‌ வா” என்றார்‌. “சின்னா 
(தேவியை உன்னிடம்‌ சேர்த்துவைக்கிறேன்‌ என்று முன்பு 
உனக்கு வாக்குக்‌ கொடுத்தேன்‌. என்னென்னமோ 
இடையூறுகள்‌ ஏற்பட்டு அந்த வாக்கைக்‌ காப்பாற்ற 
முடியாமல்‌ போய்விடடது. இப்போதாவது அந்த 
வார்த்தையை நிறைவேற்ற முடிகிறதா பார்க்கலாம்‌" என்று 
கூறி, என்‌ தலையைத்‌ தொடடு ஆசி கூறினார்‌. 


திருமலாதேவியும்‌ மனமார விடை கொடுத்தாள்‌. 
எப்பேர்ப்படட உத்தம பத்தினி இவள்‌! இன்னொரு 
மனைவியை அடைவதற்காகக்‌ கணவன்‌ புறப்படுகிறான்‌ 
என்பதை அறிந்தும்‌ முகமலர்ச்சியுடன்‌ விடை 
கொடுக்கிறாள்‌! தெய்வ சன்னதியிலிருந்து புஷ்பங்கள்‌ 
எடுத்து வந்து என்‌ கையில்‌ கொடுத்து, நெற்றியில்‌ வீர 
திலகமிட்டு வழியனுப்புகிறாள்‌ ! 


எதிராஜனும்‌ இன்னும்‌ இரண்டொருவரும்‌ துணை 
வந்தார்கள்‌. தமிழ்ப்‌ புலவர்களை எனக்கு அறிமுகப்படுத்து 
வதற்காக அரிதாசரை அழைத்துக்கொண்டு புறப்படடேன்‌. 
எந்த அரசாங்க அர்ப்பாட்டங்களும்‌ வேண்டாமென்று 
நான்‌ தடுத்துக்‌ கூறியிருந்தபோதிலும்‌, ஆங்காங்கே 
பரிவாரங்கள்‌ சூழ்ந்தகொள்ளவே செய்தன. எத்தகைய 
மாறுவேடமும்‌ இல்லாமல்‌, நான்‌ நானாகவே இருந்ததால்‌, 
“சக்ரவர்த்தி வாழ்க!" என்ற கோஷங்கள்‌ கேட்டன. 


ஞாபகமாக, வியாசதீர்த்தர்‌ சொன்னபடி, எனக்குப்‌ 
பிரியமான உடைவாளை எடுத்துக்‌ கொண்டேன்‌. 


224 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


முதலில்‌, தலைநகரத்தில்‌ உள்ள எல்லா 
ஆலயங்களுக்கும்‌ சென்று வழிபடடேன்‌. பிரம்மாண்டமான 
விட்டலஸ்வாமி கோயிலின்‌ முன்னே சிறிது நேரம்‌ 
நின்றேன்‌. என்‌ முன்னோர்கள்‌ கட்டிய அந்த மாபெரும்‌ 
ஆலயத்தில்‌ இன்னும்‌ மூர்த்தி மடடும்‌ பிரதிஷ்டை 
செய்யப்படவில்லை. 

பண்டரிபுரத்தில்‌ உள்ள விட்டோபாவை இங்கே 
எழுந்தருள வரும்படி பக்தர்கள்‌ போய்‌ அழைத்தார்களாம்‌. 
அவரும்‌ புறப்படடு வந்தாராம்‌. ஆனால்‌ இந்த அலயத்தின்‌ 
விஸ்தாரத்தையும்‌ ஆடம்பர அழகையும்‌ பார்த்தவுடன்‌, 
'எனக்கு இவ்வளவு பெரிய இடம்‌ சரிப்படாது. 
எளிமையான பண்டரிபுரம்‌ கோயில்தான்‌ எனக்குப்‌ 
பிடித்தது' என்று சொல்லித்‌ திரும்பிச்‌ சென்று விடடாராம்‌. 
அன்று முதல்‌ கோயில்‌ இருக்கிறதே தவிர தெய்வம்‌ இல்லை. 
ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து திரும்பியதும்‌ இந்தக்‌ குறையை 
நிவர்த்தி செய்யவேண்டும்‌ என்று எண்ணிக்‌ கொண்டேன்‌. 


முதலில்‌ திருப்பதியை அடைந்து, ௮லர்மேல்‌ 
மங்கையையும்‌, கல்யாண வெங்கடேசுவரரையும்‌ தரிசித்து, 
காணிக்கைகள்‌ செலுத்தி, காளஹஸ்திக்கு வத்து நவரத்தின 
ஆபரணங்கள்‌ சமர்ப்பித்து, கிராமங்கள்‌ மானியம்‌ அளித்து, 
சத்திரங்கள்‌ கடட உத்தரவிடடு, காஞ்சிக்கு வந்து 
சேர்ந்தோம்‌. 

வரதராஜப்‌ பெருமாளைச்‌ சேவித்து, என்‌ 
பெற்றோரின்‌ பெயரில்‌ புண்ணியகோடி விமானத்துக்குத்‌ 
தங்கக்‌ கூரை அமைத்துத்‌ தந்து, அறம்‌ வளர்த்த 
நாயகியையும்‌ கச்சி ஏகாம்பரரையும்‌ வழிபடடேன்‌. 

“சூடாமணி நிகண்டு' என்ற நூலை இயற்றிய மண்டல 
புருடர்‌ என்ற புலவரையும்‌ 'கச்சிக்‌ கலம்பகம்‌' எழுதிய கச்சி 
ஞானப்பிரகாசரையும்‌ அரிதாசர்‌ எனக்கு அறிமுகம்‌ செய்து 
வைத்தார்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 225 


எப்போதும்‌ என்னைச்‌ சுற்றிக்‌ கூடடம்‌ இருந்து 
கொண்டேயிருந்ததால்‌, எதிராஜனுடன்‌ அந்தரங்கமாகப்‌ 
பேசுவதற்கு வாய்ப்புக்‌ கிடைக்காமலே இருந்தது. 


ஒருவாறு நாங்கள்‌ இருவர்‌ மடடுமே தனியாகப்‌ 
பயணம்‌ செய்ய நேரிட்ட சமயம்‌, “அந்தக்‌ கடடாரியின்‌ 
கதையை இப்போதாவது சொல்லு?” என்று எதிராஜனைக்‌ 
கேடடேன்‌. 


“அன்று அந்தக்‌ கிராமத்தில்‌ ஒரு கல்யாண 
கோஷ்டியினருக்கும்‌ கிராம அதிகாரிக்கும்‌ இருமண வரி 
சம்பந்தமாகத்‌ தகராறு வந்ததே, தங்களுக்கு நினைவு 
இருக்கிறதா, சக்ரவர்த்தி?" என்றான்‌ எதிராஜன்‌. 

நான்‌ விரக்தியுடன்‌ சிரித்தேன்‌. “அது என்‌ 
வாழ்க்கையின்‌ மிக முக்கியமான நாளாயிற்றே. எப்படி 
மறக்கும்‌?” 


“விஜயநகரத்துப்‌ போர்வீரர்கள்‌ வந்து “இளவரசே !' 
என்று தங்களைக்‌: கூப்பிடடு வணக்கம்‌ செலுத்தி 
லிகிதத்தைக்‌ கொடுக்கும்‌ வரையில்‌ தங்களை நான்‌ 
என்னைப்‌ போன்ற சாதாரணக்‌ குடிமகன்‌ என்றே 
நினைத்திருந்தேன்‌. ராஜகுடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌ என்று 
தெரியவந்ததும்‌ என்‌ கோபம்‌ கடடுக்கு அடங்கவில்லை. 
எந்தக்‌ குடும்பத்தாருடன்‌ எவ்விதத்‌ தொடர்பும்‌ வைத்துக்‌ 
கொள்ளக்‌ கூடாது என்று நான்‌ தீர்மானமாக இருந்தேனோ, 
அதே குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌ தாங்கள்‌, அதுவும்‌ 
சக்ரவர்த்தியாக முடிசூடப்‌ போகிறவர்‌ என்று தெரிந்ததும்‌ 
என்‌ ரத்தம்‌ கொதித்தது. அன்றைய தினம்‌ வரையில்‌ என்‌ 
தங்கைக்கும்‌ உங்களுக்கும்‌ உள்ள காதலைப்‌ பார்த்தும்‌ 
பார்க்காதது மாதிரி அங்கீகரித்து வந்தேன்‌. ஒரு நல்ல 
நாளில்‌ உங்கள்‌ இருமணத்தை நடத்த வேண்டும்‌ என்றுகூட 
எண்ணியிருந்தேன்‌... 


226 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


நான்‌ பெருமூச்சுடன்‌ குறுக்கிடடு, “பெரிய 
துரதிர்ஷடச்‌. ரன்‌ நான்‌” என்றேன்‌. 


“இல்லை, சக்ரவர்த்தி, நானும்‌ என்‌ தங்கையும்தான்‌ 
துரதிர்ஷ்டசாலிகள்‌. இல்லாவிடடால்‌ என்றைக்கோ 
அற்புதமாய்‌ நிறைவேறியிருக்க வேண்டிய தங்கள்‌ காதலுக்கு 
இத்தனை சிக்கல்கள்‌ ஏற்படடிருக்குமா ?" என்றான்‌ அவன்‌. 


காஞ்சிக்கும்‌ திருவண்ணாமலைக்கும்‌ இடைப்பட்ட 
பகுதியில்‌ நாங்கள்‌ நடந்து கொண்டிருந்தோம்‌. ஏற்கெனவே 
நான்‌ ஆணையிடடிருந்தபடி, எனக்குத்‌ துணையாக வந்த 
காவலர்கள்‌ வெகுதூரம்‌ பின்தள்ளிச்‌ சாதாரண உடையில்‌ 
வந்து கொண்டிருந்தார்கள்‌. இருந்தாலும்‌ கூட என்னைச்‌ 
சக்ரவர்த்தி என்று அடையாளம்‌ கண்டுகொண்ட 
ஏராளமான மக்கள்‌ நடுச்‌ சாலையில்‌ விழுந்து 
கும்பிட்டார்கள்‌. சில அரசு அதிகாரிகள்‌ ராஜாங்க 
விஷயமாக என்னிடம்‌ பேச வந்தார்கள்‌. “நான்‌ ஒரு புனித 
யாத்திரையாகப்‌ போய்க்‌ கொண்டிருக்கிறேன்‌ இது 
க்ஷேத்ராடனம்‌. லெளகீக விவகாரங்களைத்‌ தயவுசெய்து 
கொண்டு வராதீர்கள்‌." என்று அவர்களுக்குப்‌ பதில்‌ 
சொல்லித்‌ திருப்பி அனுப்பிவிடடேன்‌. 


இதே பாதையில்‌ முன்னொரு தினம்‌ சிங்கராயனை 
யும்‌ கொள்ளைக்காரர்களையும்‌ பிடிப்பதற்காக 
அரிதாசருடனும்‌ ஜங்கமய்யாவுடனும்‌ சென்றது ஞாபகம்‌ 
வந்தது. அனால்‌ அப்போதைக்கும்‌ இப்போதைக்கும்‌ சாலை 
வசதிகளில்‌ எத்தனை முன்னேற்றம்‌! வழிநெடுகக்‌ காவல்‌ 
நிலையங்கள்‌ ஏற்படுத்தி, வழிப்பறிக்காரர்களின்‌ 
அபாயத்தை அகற்றி, யாத்திரீகர்களுக்கான சத்திரங்களை 
யும்‌ சாவடிகளையும்‌ நிறையவே அமைத்திருந்தான்‌ முத்து. 
கலைஞனான ஒரு சிற்பியை இந்த நிர்வாக வேலையில்‌ 
நியமிக்கிறோமே என்று அப்போது கொஞ்சம்‌ 
யோசனையாக இருந்தது. ஆனால்‌ தகுந்த நிர்வாகியைத்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 227 


தான்‌ நியமித்திருக்கிறோம்‌ என்ற திருப்தி இன்று ஏற்படடது. 
அவனையும்‌ சோலையயும்‌ சந்தித்துப்‌ பாராடட வேண்டும்‌ 
என்று தோன்றிய போதிலும்‌ அதற்கு இதுவல்ல நேரம்‌ 
என்று மூடிவு செய்தேன்‌. 

பயணம்‌ தொடர்கிற மாதிரியே எதிராஜனின்‌ 
கதையும்‌ தொடர்ந்தது. 


“அடுத்தடுத்த தினங்களுக்கு ஏன்‌... சில மாதங்களுக்கு 
எப்படி வாழ்ந்தோம்‌, என்ன செய்தோம்‌ என்பது எனக்கே 
நினைவில்லை. ஊருக்கு ஊர்‌ இயங்கி வந்த பாகவத மேளா 
நாடகக்‌ குழுவில்‌ அவ்வப்போது என்‌ கலைப்‌ பணியைச்‌ 
செய்து வந்தேன்‌. ஆனால்‌ பாகவத மேளா குழுவில்‌ 
இருந்தபோது கிடைத்த மனநிறைவும்‌ ஆர்வமும்‌ 
வெகுவாகக்‌ குறைந்துவிட்டது.” 


“சின்னாதேவி எப்படி இருந்தாள்‌?" என்று இடை 
மறித்துக்‌ கேட்டேன்‌. 


“என்னால்‌ அவள்‌ வாழ்க்கை நரகமாகி விடடது. 
உங்கள்‌ நினைவைச்‌ சிறிதும்‌ மாற்றிக்கொள்ள அவள்‌ 
தயாராயில்லை. “அவரிடமிருந்து என்னை ஏன்‌ 
வலுக்கட்டாயமாகப்‌ பிரித்தாய்‌? ராஜகுடும்பத்தில்‌ பிறந்தது 
அவர்‌ தப்பா?' என்று அறுபது நாழிகையும்‌ என்னைக்‌ 
கேள்வி மேல்‌ கேள்வியாகக்‌ குடைவதும்‌, தனிமையில்‌ 
இருக்கும்போது கண்ணீர்‌ விட்டு அழுவதுமாக இருந்தாள்‌. 
விஜயநகர வடடாரத்தில்‌ இருக்கும்‌ வரை அவள்‌ மனம்‌ 
மாறாது என்று தோன்றியது. கொஞ்ச நாளைக்கெல்லாம்‌ 
இங்கே தமிழ்ச்‌ சீமைக்கு வந்துவிடடேன்‌. நம்மைக்‌ 
காட்டிலும்‌ சிறப்பாகச்‌ சோழர்களும்‌ பாண்டியர்களும்‌ 
அருங்கலைகளை வளர்த்திருக்கிறார்கள்‌. செல்லுமிட 
மெல்லாம்‌ சங்கீதமும்‌ சதங்கை ஒலியும்‌ காதில்‌ விழுந்து 
கொண்டிருந்தன. 


228 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


“எங்கெல்லாமோ சுற்றிவிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து 
சேர்ந்தோம்‌. அதற்குள்‌ எங்களுக்குள்ளிருந்த பாசப்‌ 
பிணைப்பு அநேகமாக முறிந்துவிட்டது. நாங்கள்‌ பேசிக்‌ 
கொள்வதுகூடக்‌ குறைந்து போயிற்று. கேடட கேள்விக்குப்‌ 
பதில்‌ சொல்வாள்‌. அவ்வளவுதான்‌. ஒருநாள்‌ நான்‌ 
வெளியே போய்விடடுத்‌ திரும்புகையில்‌ அவள்‌ கையில்‌ 
எதையோ வைத்துக்கொண்டு பார்ப்பதும்‌, கண்ணில்‌ ஒற்றிக்‌ 
கொள்வதும்‌, கண்ணீர்‌ வடித்துக்‌ கொண்டிருப்பதும்‌ 
தெரிந்தது. கையில்‌ என்ன வைத்திருக்கிறாள்‌ என்று 
பார்த்தால்‌ அது தங்களுடைய... 

“மோதிரம்‌. ராஜமுத்திரை பொறித்த மோதிரம்‌. 
அதுதானே?” என்றேன்‌. 

எதிராஜன்‌ அச்சரியத்துடன்‌, “அமாம்‌, எப்படித்‌ 
தங்களுக்குத்‌ தெரியும்‌?” என்றான்‌. 

“தெரியாது. ஊகித்தேன்‌. தலைநகருக்குத்‌ திரும்பிய 
ரொம்ப நாள்‌ கழித்துத்தான்‌ அது ஞாபகம்‌ வந்தது. அன்று 
அப்பாஜி அனுப்பிய சேவகர்களுடன்‌ ஊர்‌ திரும்பியபோது, 
அந்தக்‌ கல்யாண கோஷ்டிக்காகக்‌ காட்டிய மோதிரத்தை 
அங்கேயே விட்டுவிடடு வந்துவிட்டோமே என்று 
நினைத்துக்‌ கொண்டேன்‌. சின்னாதேவி அதைப்‌ 
பொக்கிஷமாக எடுத்து வைத்திருப்பாள்‌ என்று மனதைச்‌ 
சமாதானப்படுத்திக்‌ கொண்டேன்‌.” 

“உயிரினும்‌ மேலாக அதைப்‌ பாதுகாத்து 
வைத்திருக்கிறாள்‌ என்பதை நான்‌ உணரவில்லை. 
அவ்வளவு காலமாகியும்‌ தன்‌ மனசை மாற்றிக்கொள்ளாமல்‌ 
இருப்பதைக்‌ கண்டு ஆத்திரம்‌ தலைக்கேறியவனாக... நான்‌... 
சக்ரவர்த்தி, மன்னிக்கவேண்டும்‌... 

“அதை அவளிடமிருந்து பறித்து எறிந்தாயாக்கும்‌ ?” 

“அமாம்‌.. சக்ரவர்த்தி'' என்று தலைகுனிந்தபடி 
ஒப்புக்கொண்டான்‌ எதிராஜன்‌..“அது தெருவில்‌ எங்கேயோ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 229 


போய்‌ விழுந்துவிடடது. நான்‌ கோபத்துடன்‌ உள்‌ 
அறைக்குப்‌ போய்‌ விடடேன்‌. சின்னாதேவி விம்மி விம்மி 
அழுவது மட்டும்‌ கேடடுக்‌ கொண்டிருந்தது. கொஞ்ச 
நேரத்தில்‌ அந்தச்‌ சத்தம்‌ நின்றுவிடடது. ரொம்ப முரடடுத்‌ 
தனமாக நடந்துகொண்டு விடடோம்‌ என்று என்‌ 
மனதுக்குக்‌ கஷ்டமாக இருந்தது. தங்கையைச்‌ சமாதானப்‌ 
படுத்தலாமென்று வெளியே வந்து பார்த்தேன்‌. 
தி£ரென்றது. சின்னாதேவியைக்‌ காணோம்‌.” 

எனக்கும்கூட அவன்‌ சொன்ன தகவல்‌ திகீரென்று 
தான்‌ இருந்தது. “பிறகு?” என்று கேடடேன்‌. 


“கூடத்தின்‌ தரையில்‌, ' என்னைத்‌ தேட வேண்டாம்‌' 
என்று கரிக்கட்டியால்‌ எழுதி வைத்திருந்தாள்‌. சக்ரவர்த்தி, 
எனக்கு அந்த விநாடி ஏற்படட நடுக்கம்‌! பீதி! வாசலுக்கு 
ஓடி அக்கம்பக்கத்தில்‌ விசாரித்தேன்‌. காவிரி நதியின்‌ 
பக்கமாய்ப்‌ போனாள்‌ என்று சிலர்‌ சொன்னார்கள்‌. பயம்‌ 
வயிற்றைக்‌ கலக்க, காவிரியை நோக்கி ஓடினேன்‌. 
அப்போது காவிரியில்‌ வெள்ளம்‌ பெருக்கெடுத்து ஓடிக்‌ 
கொண்டிருந்த சமயம்‌. ஏடாகூடமாக ஏதாவது செய்து 
கொண்டிருப்பாளோ என்ற திகிலுடன்‌ ஓடியபோது, ஒரு 
மண்டபத்தில்‌ பெரும்‌ வெளிச்சத்துடன்‌ கூடடம்‌ 
கூடியிருந்ததைக்‌ கண்டேன்‌. அரண்டவன்‌ கண்ணுக்கு 
இருண்டதெல்லாம்‌ பேய்‌, இல்லையா? அருகில்‌ போய்ப்‌ 
பார்த்தபோது ஒரு நாடடிய நிகழ்ச்சி நடந்து 
கொண்டிருப்பதைக்‌ கண்டேன்‌. மறுபடியும்‌ காவிரியை 
நோக்கி ஓடத்‌ திரும்பியபோது, சின்னாதேவியைப்‌ 
பார்த்தேன்‌." 


“அவளா ஆடிக்கொண்டிருந்தாள்‌ ?” 


“இல்லை, வேறொரு பெண்‌ நாடடியமாடிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. மேடையின்‌ ஓரமாக அவளைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ உட்கார்ந்து வாத்தியங்களின்‌ துணையோடு 


230 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


பாடிக்கொண்டிருந்தார்கள்‌. அது எங்கள்‌ பாகவத மேளா 
குழுவினரின்‌ நாடடியவகை அல்ல. சதிர்‌ என்றும்‌ 
பரதநாடடியம்‌ என்றும்‌ சொன்னார்கள்‌. அதைப்‌ 
பார்த்தபடி மண்டபத்தில்‌ ஒரு தூணைப்‌ பிடித்துக்கொண்டு 
நின்றிருந்தாள்‌ சின்னாதேவி. நான்‌ மிகப்‌ பக்கத்தில்‌ போய்‌ 
நின்றபோதுகூட என்னைக்‌ கவனிக்காமல்‌ அந்த 
நாடடியத்தையே கண்‌ கொடடாமல்‌ ஆர்வத்துடன்‌ 
கவனித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. மெதுவாய்‌ “சன்னாதேவி' 
என்று கூப்பிட்டு, அவள்‌ கையைத்‌ தொடடபிறகு தான்‌ 
திடுக்கிடடு விழித்துக்கொண்டு என்னைக்‌ கவனித்தாள்‌. 
“வெளியே போகலாம்‌ வா' என்று சைகையில்‌ அழைத்தேன்‌. 
இருங்கள்‌, இது முடியடடும்‌' என்றாள்‌. அந்த நாட்டிய 
நிகழ்ச்சி முடிந்தபோது நள்ளிரவாகிவிடடது. என்னுடன்‌ 
மெளனமாக வீடு திரும்பினாள்‌. வீடடுக்குள்‌ வந்தவுடண்‌ 
“என்னை மன்னியுங்கள்‌' என்று சொல்லி என்னைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு அழுது விட்டாள்‌.” 


எதிராஜன்‌ என்னவோ தொடர்பு கெடாமல்தான்‌ 
சொல்லிக்கொண்டு வந்தான்‌. ஆனால்‌, எனக்குத்தான்‌ 
கொஞ்சம்‌ விளங்கவில்லை. 


“அந்த நாட்டிய நிகழ்ச்சியைப்‌ பார்ப்பதற்காகவா 
“என்னைத்‌ தேட வேண்டாம்‌” என்று எழுதி வைத்து 
விட்டுப்‌ போனாள்‌?” என்றேன்‌. 


“இல்லை. சக்ரவர்த்தி. அவளே பிறகு ஒப்புக்‌ 
கொண்டாள்‌. காவிரியில்‌ விழுந்து தற்கொலை செய்து 
கொள்ளும்‌ எண்ணத்துடன்தான்‌ புறப்படடாளாம்‌. நடுவில்‌ 
அந்த. நாடடியத்தைத்‌ தற்செயலாகப்‌ பார்க்கவே, அதில்‌ 
மனம்‌ லயித்து, தற்கொலை எண்ணத்தை மறந்துவிட்டு, 
அதைப்‌ பார்த்துக்‌ கொண்டு நின்றதாகச்‌ சொன்னாள்‌. 
அவளுக்கு நாடடியக்‌ கலையில்‌ உள்ள ஆசையை 
அப்போதுதான்‌ நான்‌ உணர்ந்தேன்‌. ஓர்‌ எண்ணம்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 231 


தோன்றியது. பாகவத மேளா நாடகத்தில்‌ ஆண்கள்‌ 
மட்டும்தான்‌ ஆடமுடியும்‌. அனால்‌, பரத நாடடியத்தில்‌ 
அப்படி இல்லை. பெண்கள்தான்‌ அடுகிறார்கள்‌. ஆகவே, 
சின்னாதேவியை பரதநாடடியத்‌ துறையில்‌ ஈடுபடுத்தி 
விட்டால்‌ மற்றதெல்லாம்‌ மறந்துவிடுவாள்‌ என்று முடிவு 
செய்தேன்‌...” 

நாங்கள்‌ மேற்கொண்டு பேசுவதற்குள்‌, நெருப்புத்‌ 
திருவூர்‌ என்று புகழ்பெற்ற திருவண்ணாமலைக்குள்‌ 
பிரவேசித்து விடடோம்‌. என்‌ வருகையை முன்கூட்டி 
அறிந்த சான்றோர்கள்‌ பூரணகும்பம்‌ எடுத்துவந்து ஆசி கூறி 
அழைத்துச்‌ சென்றார்கள்‌. மலைவடிவமாக இறைவன்‌ 
நிற்பதையும்‌, உமையம்மை தவமிருந்து சிவனாரின்‌ 
இடப்பாகம்‌ பெற்ற பவழக்‌ குன்றையும்‌ அருணாச 
லேசுவரர்‌ திருக்கோயிலையும்‌ வழிபடடேன்‌. ராஜேந்திர 
சோழர்‌ காலத்திலிருந்து சிறப்புப்‌ பெற்று விளங்கிய 
போதிலும்‌ சிறிய அளவிலேயே இருந்த ஆலயத்துக்கு 
பதினொரு நிலை கொண்ட கோபுரமும்‌ திருக்குளமும்‌ 
ஆயிரம்கால்‌ மண்டபமும்‌ கட்ட அணையிடடு, 
மானியங்கள்‌ வழங்கினேன்‌. கோயிலின்‌ உள்ளேயும்‌ 
மலையிலுமாக முந்நூற்றைம்பதுக்கு மேற்பட்ட தீர்த்தங்கள்‌ 
உள்ளன என்று சொன்னார்கள்‌. முடிந்தமட்டில்‌ அவற்றில்‌ 
நீராடி, சித்தர்கள்‌ பலர்‌ வாழ்ந்த குகைகளில்‌ விழுந்து 
வணங்கி, பாளையக்காரர்களின்‌ பரிசுகளை ஏற்றுக்‌ 
கொண்டு, அன்றோருக்கும்‌ சான்றோருக்கும்‌ தான 
தர்மங்கள்‌ செய்த பின்னர்‌, திருச்சிற்றம்பலத்தை நோக்கிப்‌ 
பயணமானபோதுதான்‌ எதிராஜன்‌ மீதிக்‌ கதையைச்‌ 
சொன்னான்‌. 


6 

“ஸ்ரீரங்கத்தில்‌ நடந்த பரதநாட்டியக்‌ குழுவின்‌ 
தலைவியாக இருந்தவள்‌ ஒரு பெண்மணி. தேவதாசி 
இனத்தைச்‌ சேர்ந்தவள்‌" என்று தொடர்ந்தான்‌ எதிராஜன்‌. 


232 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


“அந்த அம்மாவிடம்‌ பரதநாடடியம்‌ கற்றுக்கொள்ள 
விருப்பமா என்று என்‌ தங்கையைக்‌ கேடடேன்‌. மிகவும்‌ 
விருப்பம்‌ என்றாள்‌. அவள்‌ மனசில்‌ இருந்த காதலை மாற்றி 
வேறு திசையில்‌ அவள்‌ வாழ்க்கையைத்‌ திருப்ப அதுவே 
தருணம்‌ என்று தோன்றியது. மறுநாள்‌ அந்த நாடடியக்‌ குழு 
இருந்த இடத்தை விசாரித்துத்‌ தெரிந்துகொண்டு அங்கே 
போனேன்‌. அந்தப்‌ பெண்மணியின்‌ பெயர்‌ காமாட்சி 
யம்மாள்‌. சீலமும்‌ தெய்வபக்தியும்‌ நிறைந்து, பார்த்த 
மாத்திரத்திலேயே மதிப்பும்‌ மரியாதையும்‌ ஏற்படுத்துபவ 
ராக இருந்தார்‌. அவருடைய குழுவில்‌ சின்னாதேவியைச்‌ 
சேர்த்துக்கொள்ளும்படி கேடடுக்‌ கொண்டேன்‌. 
ஏற்கெனவே எங்களுக்குள்ள அனுபவத்தைச்‌ சொன்னேன்‌. 


“உன்‌ தங்கையை என்னிடம்‌ விடடுவிட்டு நீ என்ன 
பண்ணுவாய்‌?' என்று கேட்டார்‌ 


“ஏதோ என்‌ வழியை நான்‌ பார்த்துக்‌ கொள்கிறேன்‌.” 
என்று நான்‌ சொன்னதும்‌ என்‌ தங்கை அழுதுவிட்டாள்‌. 
நான்‌ ஓரிடமும்‌ தான்‌ ஓரிடமுமாகப்‌ பிரிந்திருப்பதில்‌ 
அவளுக்கு இஷ்டமில்லை. காமாடசி அம்மாள்‌, 'உனக்குத்‌ 
தான்‌ மிருதங்கம்‌ வாசிக்கவும்‌ தெரியுமே? எங்கள்‌ 
குழுவிலேயே நீயும்‌ சேர்ந்துகொள்‌' என்றாள்‌. 


காமாட்சியம்மாள்‌ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகே ஒரு 
கிராமத்தைச்‌ சேர்ந்தவர்‌. அங்குள்ள ஒரு சிறிய அம்மன்‌ 
கோயிலுக்கு ஊழியம்‌ செய்தவர்‌. அவர்‌ கீழே ஏற்கனவே 
மூன்று பெண்கள்‌ இருந்து வந்தார்கள்‌. உங்களுக்கே 
தெரியும்‌, சக்ரவர்த்தி. நாட்டியக்காரிகள்‌ இனத்தைச்‌ சேர்ந்த 
பல பெண்கள்‌ வறுமையினாலும்‌ வேறு பல நிர்ப்பந்தங்‌ 
களினாலும்‌ ஒழுக்கக்‌ குறைவான வாழ்க்கை நடத்தி 
வந்தவர்கள்‌ தான்‌. ஆனால்‌, காமாடசியம்மாள்‌ 
அதற்கெல்லாம்‌ இடம்‌ கொடுக்காமல்‌ மிகவும்‌ 
கண்டிப்புடன்‌ குழுவை நடத்தி வந்தார்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 233 


என்னையும்‌ சின்னாதேவியையும்‌ தன்‌ கிராமத்துக்கு 
அழைத்துச்‌ சென்றார்‌. அம்மன்‌ கோயிலில்‌ நந்தவனத்தைப்‌ 
பராமரிப்பது, பூத்தொடுப்பது, விளக்கேற்றுவது, சாணம்‌ 
தெளித்துச்‌ சுத்தம்‌ செய்வது, கோலம்‌ போடுவது முதலான 
பணிகளில்‌ என்‌ தங்கை ஈடுபடடாள்‌. கூடவே, பரத 
நாடடியத்தின்‌ அடிப்படைகளையும்‌ கற்றுக்கொண்டாள்‌. 
அழகும்‌ யெளவனமும்‌ உடல்வாகும்‌ உள்ளவளாகையால்‌, 
சகலவிதமான பயிற்சிகளும்‌ கிடுகிடுவென்று அவளுக்குக்‌ 
கைவந்தன. 


சக்ரவர்த்திக்குத்‌ தெரியாததல்ல. இருந்தாலும்‌ 
சொல்கிறேன்‌. பாகவத மேளாவில்‌ மிகையான முகபாவம்‌ 
இருக்கும்‌. பாமரர்களுக்கு விளங்கக்‌ கூடியதாய்ப்‌ புராணக்‌ 
கதை இருக்கும்‌. பரத நாடடியம்‌ அப்படியல்ல. அபிநயமும்‌ 
முத்திரையும்‌ முக்கியம்‌. அவற்றின்‌ மூலம்‌ ஒரு பாடடின்‌ 
பொருளை நயமாக வெளிப்படுத்தவேண்டும்‌. ஆகவே, 
சின்னாதேவி அடவு வகைகளும்‌, முத்திரைகளும்‌ 
அபிநயமும்‌ கற்றுக்கொண்டாள்‌. 


இனிமேல்‌ அவளுடைய வாழ்க்கை நாடடியக்‌ 
கலையுடன்‌ இரண்ட்றக்‌ கலந்து விடும்‌ என்று நம்பினேன்‌. 
“அண்டை அயலில்‌ உள்ள பல அளர்களுக்குப்‌ போய்‌ 
நாட்டிய நிகழ்ச்சிகள்‌ நடத்த வேண்டும்‌' என்று காமாடசி 
யம்மாள்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. அனால்‌, திடீரென்று 
ஒரு நாள்‌ அவர்‌ நோய்வாய்ப்பட்டுப்‌ படுத்த படுக்கையாக 
அகிவிடடதால்‌ எந்த ஊருக்கும்‌ போகமுடியவில்லை. 
அந்தக்‌ கிராமத்திலேயே தங்க வேண்டியதாயிற்று. 

நல்லவர்கள்‌ மடடுமே நிறைந்த கிராமம்‌ அது என்று 
நினைத்திருந்தோம்‌ நானும்‌ சின்னாதேவியும்‌. அப்படியல்ல 
என்று ஒருநாள்‌ தெரிந்தது. 

ஓர்‌ ஆடி வெள்ளிக்கிழமையன்று கோயிலில்‌ 
சின்னாதேவி நடனமாடிக்‌ கொண்டிருந்தபோது, ஒரு 


234 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


குடிகாரன்‌ தாறுமாறாகப்‌ பிதற்றிக்கொண்டு மேடையில்‌ 
ஏறி, சின்னாதேவியை நெருங்கி வந்தான்‌. அவள்‌ பயந்து 
நடுங்கிப்‌ பின்வாங்கினாள்‌ மிருதங்கம்‌ வாசித்துக்‌ 
கொண்டிருந்த நான்‌ சடடென்று பாய்ந்து அவனை 
மேடையிலிருந்து பிடித்துத்‌ தள்ளிவிடடேன்‌. நாட்டிய 
நிகழ்ச்சியைப்‌ பாதியிலேயே முடித்துக்கொண்டு வீடு 
திரும்பினோம்‌. 

அவன்‌ அந்தக்‌ கிராமத்திலேயே பெரும்‌ பணக்கார 
னாம்‌. சரியான முரடனாம்‌. அவனைப்‌ பகைத்துக்‌ 
கொண்டு யாரும்‌ உயிர்‌ வாழ்ந்ததில்லையாம்‌. மற்றவர்கள்‌ 
சொல்லித்தான்‌ இந்த விவரம்‌ தெரிந்தது. 


வீட்டை அடைந்ததும்‌, படுக்கையில்‌ இருந்த 
காமாடசியம்மாளிடம்‌ என்‌ தங்கை அழுதுகொண்டு 
நடந்ததைச்‌ சொன்னாள்‌. 


அவள்‌ கண்ணீரைத்‌ துடைத்த காமாட்சி அம்மாள்‌, 
'உனக்குக்‌ கல்யாணம்‌ பண்ணி வைத்துவிட்டால்‌ இந்த 
மாதிரி வம்புகள்‌ வராது' என்றார்‌. 

என்‌ தங்கை உடனே பதறிப்போய்‌, 'வேண்டாம்‌, 
அம்மா. எனக்கு எந்தக்‌ கல்யாணமும்‌ வேண்டாம்‌. நான்‌ 
மனசால்‌ ஒருவரை வரித்துவிடடேன்‌. அவரைத்‌ தவிர வேறு 
யாரையும்‌ மணக்க மாடடேன்‌. என்ன வந்தாலும்‌ சரி 
என்று உறுதியாகச்‌ சொன்னாள்‌. 

காமாட்சியம்மாள்‌, 'கவலைப்படாதே, நீ நினைக்கிற 
மாதிரியான கல்யாணம்‌ அல்ல இது' என்றார்‌. 

ஆமாம்‌, அது ரொம்ப வினோதமான, விசித்திரமான 
திருமணம்‌, சக்ரவர்த்தி” 

என்று எதிராஜன்‌ சொல்லி முடிக்கையில்‌, நாங்கள்‌ 

பல சிற்றூர்களையும்‌ தெய்வத்‌ திருத்தலங்களையும்‌ கடந்து 
திருச்சிற்றம்பலத்துக்குள்‌ பிரவேசித்துக்‌ கொண்டிருந்தோம்‌. 


அம்பலத்தரசனின்‌ ஆயிரம்‌ திருநாமங்களைச்‌ 
சொல்லி அர்ச்சனை செய்து, சிவகாமியம்மையின்‌ 
திருத்தாள்‌ வணங்கினேன்‌. பொன்னம்பலநாதனின்‌ 
ஆலயத்துக்கு வடக்குக்‌ கோபுரத்தைச்‌ சீரமைத்துக்‌ 
கட்டும்படி ஆணையிட்டு, நிதிகள்‌ அளித்தேன்‌. 
காணிக்கைகள்‌ சமர்ப்பித்தேன்‌. 

ஓய்வாக இருந்த சமயம்‌ இப்படிச்‌ சொல்லுவதும்‌ 
ஒரு வகையில்‌ தப்புத்தான்‌. ஸ்ரீவில்லிபுத்தூரை எப்போது 
அடைவோம்‌, ஆசாரிய வெங்கட தாத்தையா சொன்ன 
கடடாரியை எப்போது எடுத்து வருவோம்‌ என்பதிலேயே 
மனம்‌ ஒன்றியிருந்ததால்‌, உடலுக்குத்தான்‌ சற்று ஓய்வு. 

அந்தச்‌ சமயம்‌ அரிதாசர்‌ வந்து, “திருவாரூர்‌ தத்துவப்‌ 
பிரகாச சுவாமிகள்‌ சக்ரவர்த்திக்கு ஒரு ஓலை அனுப்பி 
யிருக்கிறார்‌” என்றார்‌. 

திருவாரூரில்‌ கோயில்‌ காரியங்களை மேற்பார்வை 
செய்யும்‌ பெரியவர்‌ அவரென்று எனக்குத்‌ தெரியும்‌. சிறந்த 
தமிழ்ப்புலவர்‌, சிவனடியார்‌ என்றும்‌ அறிவேன்‌. 

“என்ன ஓலை?” என்று கேட்டேன்‌. 

அரிதாசர்‌ சிரித்துக்‌ கொண்டு, “ஒரு கிளி மூலம்‌ அவர்‌ 
இந்த ஓலையை அனுப்பியதாகச்‌ சொல்கிறார்கள்‌. அனால்‌, 
யாரோ ஆள்தான்‌ கொண்டு வந்து கொடுத்து விடடுப்‌ 
போயிருக்கிறான்‌. சக்ரவர்த்தி மீதும்‌ என்‌ தமையனாரான 
வடமலையண்ணன்‌ மீதும்‌ அணையிடடுத்‌ திருவாரூர்‌ 
கோயில்‌ அர்ச்சகருக்குத்‌ தடையுத்தரவு பிறப்பித்திருக்கிறார்‌. 


236 6 ரா.கி. ரங்கராஜன்‌ 


அந்த ஓலைதான்‌ இது” என்று சொல்லி, அந்தப்‌ பாடடைப்‌ 
படித்துக்‌ காட்டினார்‌ “மருவு புகழ்க்‌ கிடண 
மகாராயராணை; அரிய வடமலையராணை; திருவாரூர்‌ 
பாகற்பொடியறுப்பார்‌ பாதத்‌ திருவாணை த்யாகக்‌ 
கொடியிறக்காதே.” 

“என்மீதும்‌ வடமலையண்ணன்‌ மீதும்‌ ஆணையிடடி 
ருப்பது புரிகிறது. மற்றது புரியவில்லையே?” என்று 
கேடடேன்‌. 


“திருவாரூர்‌ தியாகராசப்‌ பெருமான்‌ தேர்த்‌ 
திருவிழாவின்போது, பக்கத்திலுள்ள வேலங்குடிக்குப்‌ 
போய்‌ அங்கே ஒரு பாகற்கொடியை அறுத்துவிட்டுத்‌ 
திரும்புவார்‌ என்பது சம்பிரதாயம்‌. கோயில்‌ அர்ச்சகர்‌ தமது 
கடமைகளைச்‌ சரிவரச்‌ செய்யாததால்‌ கோயிலில்‌ அவர்‌ 
உற்சவம்‌ நடத்துவதைத்‌ தடுத்து அணையிடடிருக்கிறார்‌ 
தத்துவப்‌ பிரகாச சுவாமிகள்‌. அதைத்‌ தங்களுக்கும்‌ 
தெரியப்படுத்தியிருக்கிறார்‌” என்று விளக்கம்‌ தந்தார்‌ 
அரிதாசர்‌. 


“சுவாமிகள்‌ அப்படிச்‌ சொன்னால்‌ அது நியாயமாகத்‌ 
தான்‌ இருக்கும்‌. அந்த அர்ச்சகரை நீக்கிவிடடு, 
வேறொருவரை நியமிக்கும்படி சொல்லியனுப்புங்கள்‌”' 
என்று கடடளையிடடேன்‌. 


திருவாரூர்‌ தத்துவப்‌ பிரகாச சுவாமிகள்‌ எளிமையாக 
வும்‌ வேடிக்கையாகவும்‌ பல தனிப்பாடல்கள்‌ 
இயற்றியிருக்கிறார்‌ என்று தெரிந்தது. அவற்றைத்‌ திரட்டித்‌ 
தரும்படி சிதம்பரத்தில்‌ இருந்த தமிழறிஞர்களிடம்‌ கேடடுக்‌ 
கொண்டு பயணம்‌ தொடர்ந்தேன்‌. 

அடுத்தபடி நேரம்‌ கிடைத்தபோது, எதிராஜனை 
அழைத்து, “சின்னாதேவிக்கு விசித்திரமான திரும்ணம்‌ 
நடைபெற்றது என்று சொன்னாயே, அதை விவரமாகச்‌ 
சொல்லு" என்றேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 237 


எதிராஜன்‌ சொன்னதை அவன்‌ வாய்மொழியிலேயே 
கூறுகிறேன்‌. 


அந்தக்‌ கிராமத்தில்‌ காமாடசி அம்மாள்‌ என்‌ 
தங்கைக்கு ஒரு புதுமையான கல்யாணம்‌ நடத்தினார்‌. 
திருமணக்‌ கூடடத்தில்‌ பெண்கள்தான்‌ அதிகமாக 
இருந்தார்கள்‌. இருந்தாலும்‌ முண்டியடித்து இடம்பிடித்துக்‌ 
கொண்டு நானும்‌ பார்த்தவாறு இருந்தேன்‌. என்னைச்‌ 
சுற்றிப்‌ பாடடும்‌ சிரிப்பும்‌ பேச்சும்‌ இரைச்சலும்‌ 
கும்மாளமாய்‌ எழுந்தன. நாதஸ்வரமும்‌ தவிலும்‌ கோயில்‌ 
வாசலில்‌ பேரொலி எழுப்பிக்‌ கொண்டிருந்தன. 


என்ன நடக்கப்‌ போகிறதென்பது எல்லாருக்கும்‌ 
தெரிந்திருந்தது என்‌ ஒருத்தனைத்‌ தவிர. என்‌ 
உள்ளத்துக்குள்‌ பக்பக்கென்று ஒரு துடிப்புக்‌ கேடடுக்‌ 
கொண்டிருந்தது. காமாட்சியம்மாள்‌ பண்பாடுள்ள நல்ல 
பெண்மணியாகையால்‌ அவர்‌ செய்யவிருப்பது 
சின்னாதேவிக்குப்‌ பிடிக்காத கல்யாணமாக இருக்காது 
என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது. என்றாலும்‌, அங்கு 
நிலவும்‌ பழக்க வழக்கங்கள்‌ புதிதாகவும்‌, புரியாததாகவும்‌ 
இருந்ததால்‌ என்ன நடக்குமோ என்ற திகிலுடன்தான்‌ 
இருந்தேன்‌. 


சின்னாதேவி என்ன மனநிலையில்‌ இருக்கிறாள்‌ 
என்பதும்‌ தெரியவில்லை. மணப்பெண்ணாக லடசணமாக 
அவள்‌ தலைகுனிந்து உட்கார்ந்திருந்ததால்‌ அவள்‌ 
முகத்தைக்‌ கவனித்து எண்ணங்களை அறிய மூடியாதி 
ருந்தது. 

அப்போது “விலகுங்கள்‌! விலகுங்கள்‌! பூசாரி 
வருகிறார்‌!” என்ற ஆரவாரம்‌ எழுந்தது. எல்லோரும்‌ விலகி 
வழிவிட்டார்கள்‌. துர்க்கையம்மன்‌ கோயில்‌ பூசாரி உள்ளே 
வந்தார்‌. தோற்றம்‌ முரட்டுத்தனமாக இருந்தாலும்‌ ஆசார 


238 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


அனுஷ்டானங்களைக்‌ கடைப்பிடித்து ஜனங்களின்‌ 
மதிப்பைச்‌ சம்பாதித்துக்‌ கொண்டிருப்பவர்‌. 

இரு கையிலுமாக அவர்‌ ஒரு பெரிய தாம்பாளத்தை 
ஏந்திக்கொண்டு வந்தார்‌. அதில்‌ நீளமாகவும்‌ கனமாகவும்‌ 
ஏதோ ஒரு பொருள்‌ வைக்கப்படடிருந்தது. அது என்ன 
வென்று தெரியவில்லை. ஒரு படடுத்‌ துணியால்‌ மூடப்‌ 
பட்டிருந்தது. 


பூசாரி அதை என்‌ தங்கையின்‌ முன்னே நீடடி, 
துணியை விலக்கினார்‌. 


அதில்‌ ஒரு கட்டாரி இருந்தது! 


பிடியுடன்‌ கூடிய இரும்புக்‌ கட்டாரி. குத்தீட்டி 
அல்லது குறுவாள்‌ அளவில்‌ இருந்தது. 

“இதுதான்‌ உன்‌ கணவன்‌, பெண்ணே” என்றார்‌ அந்தப்‌ 
பூசாரி. 

என்‌ தங்கை திடுக்கிடடது போலவே நானும்‌ 
திடுக்கிட்டேன்‌ “பயப்படாதே” என்று சொல்லிக்‌ 
காமாடசியம்மாள்‌ என்‌ தங்கையின்‌ பக்கத்தில்‌ வந்து 
உடகார்ந்து கொண்டார்‌. “இந்தச்‌ சடங்கைச்‌ செய்து 
விடடால்‌ நீ துர்க்கை அம்மனின்‌ அடிமையாகி விடுகிறாய்‌. 
அதன்பின்‌ நீ தெய்வத்தின்‌ பத்தினி. தேவதாசி. உன்னை 
எந்த ஆடவனும்‌ நெருங்க மாட்டான்‌. இது ஒரு 
பாதுகாப்புப்‌ போல' என்று அவள்‌ சொல்ல, சின்னாதேவி 
நிமிர்ந்து என்னைப்‌ பார்த்தாள்‌. என்‌ அனுமதியைக்‌ 
கேடகிறாள்‌ என்று புரிந்தது. 


“அவர்கள்‌ சொன்னால்‌ நல்லதாகத்தான்‌ இருக்கும்‌ 
என்று தலையசைப்பின்‌ மூலம்‌ நான்‌ தெரிவித்தேன்‌. 

சின்னாதேவிக்குப்‌ பக்கத்தில்‌ ஒரு மணைப்‌ 
பலகையைப்‌ போடடு, அதில்‌ கடடாரியை வைத்து, த 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 239 


வளர்த்து, மந்திரங்கள்‌ சொல்லி, எல்லாத்‌ திருமணங்களை 
யும்‌ போல அதையும்‌ நடத்தினார்கள்‌. 

கடவுளின்‌ பிரதிநிதி என்ற வகையில்‌ பூசாரி சின்னா 
தேவியின்‌ கழுத்தில்‌ தாலி கட்டினார்‌ கடடாரியைக்‌ 
கைகளில்‌ ஏந்திக்‌ கொண்டு ஏழு முறை அக்கினியை வலம்‌ 
வந்தாள்‌ சின்னாதேவி. 

முக்கியமான நிகழ்ச்சிகள்‌ முடிந்ததும்‌, அம்மன்‌ 
சந்திதியில்‌ சிறிது நேரம்‌ அவள்‌ நடனமாடினாள்‌. 

பிறகு, கடடாரியை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக 
வீடடுக்குத்‌ திரும்பினோம்‌. மணமகன்‌ இருந்தால்‌ எப்படி 
எல்லா வைபவங்களும்‌ நடக்குமோ அது போலவே அந்தக்‌ 
கடடாரியை வைத்துக்கொண்டு நடத்தினார்கள்‌. ஊஞ்சல்‌ 
பாடடு, நலங்குப்‌ பாடடு முதலியவற்றைப்‌ பாடினார்கள்‌. 
வேடடுச்‌ சத்தங்கள்‌ காதைப்‌ பிளந்தன வண்ண 
வாணங்கள்‌ கண்ணைப்‌ பறித்தன. 

இரவு வந்தது. படடு மெத்தை விரித்த கடடிலில்‌ 
பூத்தோரணங்கள்‌ கடடப்படடு, மலர்கள்‌ தூவினார்கள்‌. 
சின்னாதேவியைக்‌ கையைப்‌ பிடித்து அழைத்துச்‌ 
சென்றார்கள்‌. அன்று காலையிலிருந்தே அவள்‌ உபவாசம்‌ 
இருந்தாளாகையால்‌, உடல்‌ தளர்ந்து பலவீனமாக 
இருந்தாள்‌. என்னை அவள்‌ பார்க்கும்போதெல்லாம்‌ நான்‌ 
புன்சிரிப்புக் காடடி, பயப்படாதே என்று சாடையில்‌ 
தைரியம்‌ சொன்னேன்‌. 

படுக்கையில்‌ அவள்‌ உடகார்ந்த பின்னர்‌ பாலும்‌ 
பழமும்‌ தந்தார்கள்‌. மஞ்சத்தில்‌ அவளருகே கடடாரியைப்‌ 
படுக்க வைத்துவிடடுக்‌ கதவைச்‌ சாத்தித்‌ தாளிடடுவிடடு 
எல்லாரும்‌ திரும்பினார்கள்‌. 

“உன்‌ தங்கையை அம்மன்‌ பார்த்துக்‌ கொள்வாள்‌. 
இனிமேல்‌ நிம்மதியாகத்‌ தூங்கு, போ' என்று சொல்லி 
விட்டுக்‌ காமாடசியம்மாளும்‌ தன்‌ அறைக்குப்‌ போய்‌ 


240 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


விடடார்‌ ஏறகெனவே நோயினால்‌ நலிந்திருந்த 
அவருடைய உடல்‌, அன்றைய அலுவல்களில்‌ இன்னும்‌ 
களைத்து விட்டது. பாவம்‌. 


நான்‌ மடடும்‌ தூங்கவில்லை. அந்தச்‌ சயன அறைக்கு 
வெளியிலேயே சுவரில்‌ சாய்ந்தாற்போல்‌ உடகார்ந்தி 
ருந்தேன்‌. அரைத்‌ தூக்கமும்‌ அரை விழிப்புமாக நேரம்‌ 
ஓடியது. கொஞ்சம்‌ தூக்கம்‌ வந்தாலும்‌, அறைக்குள்‌ ஏதோ 
சத்தம்‌ கேடகிற மாதிரி ஒரு பிரமை ஏற்படடு, திடுக்கிட்டு 
விழித்துக்‌ கொண்டேன்‌. 

பளபளவென்ற தீடசண்யத்துடன்‌, கருகருவென்ற 
கூர்மையுடன்‌ அந்தக்‌ கடடாரி என்‌ தங்கையின்‌ அருகே 
தனிமையில்‌ இருப்பதை எண்ணுகையிலெல்லாம்‌ என்‌ 
மனம்‌ பதைத்தது. மூன்பு ஒரு மூறை காவிரியில்‌ விழுந்து 
தற்கொலை செய்து கொள்கிறேன்‌ என்று ஓடியவளாயிற்றே ! 
அதே தற்கொலை எண்ணம்‌ மறுபடி ஏற்பட்டு, அந்தக்‌ 
கூரிய கடடாரியினால்‌ தன்னை... 


பொங்கும்‌ வியர்வையைத்‌ துடைத்துக்கொண்டே 
உடகார்ந்திருந்தேன்‌. பொழுது விடிந்தது. 


நான்‌ பயந்தபடி எதுவும்‌ நடந்துவிடவில்லை. பூதிய 
பலம்‌ பெற்றுவிடட நம்பிக்கையில்‌ சின்னாதேவி மூக 
மலர்ச்சியுடன்‌ இருந்தாள்‌, ஸ்நானம்‌ செய்து புத்தாடை 
உடுத்திக்கொண்டாள்‌. அந்தக்‌ கட்டாரியை ஊர்வலமாக 
எடுத்துச்‌ சென்று அம்மன்‌ கோயிலில்‌ மீண்டும்‌ 
வைத்துவிடடுத்‌ திரும்பினோம்‌. 


சின்னாதேவியைப்‌ போலவே வேறு மூன்று நான்கு 
நாட்டியக்‌ குமரிகளும்‌ காமாட்சியம்மாளின்‌ வீடடில்‌ 
இருந்தார்கள்‌. ஒவ்வொருவராக அவர்களுக்கும்‌ இதே 
போன்ற கடடாரித்‌ திருமணத்தை நடத்தி முடித்தார்‌. 
எல்லாருக்கும்‌ எல்லாவிதமான பாதுகாப்பும்‌ கொடுத்துத்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 241 


தன்‌ கடமையை முடித்துக்கொண்டு விட்டதாக 
நினைத்தாரோ என்னவோ, சில நாட்களில்‌ காலமானார்‌. 
உண்மையில்‌ அவர்‌ இருந்த வரையில்‌ பெண்களுக்குப்‌ 
பாதுகாப்பு இருந்தது. முத்துராசு என்ற அந்த முரடன்‌ 
கொஞ்ச நாளாகப்‌ பதுங்கியே இருந்தவன்‌, காமாட்சி 
அம்மாள்‌ இறந்ததும்‌, பகிரங்கமாக வந்து தொல்லை 
கொடுக்கத்‌ தொடங்கினான்‌. மனசில்‌ உறுதியில்லாத சில 
பெண்களும்‌ சுகபோக வாழ்க்கைக்கு அசைப்பட்ட சில 
பெண்களும்‌ அவன்‌ வலையில்‌ விழுந்துவிட்டார்கள்‌. 

ஒரு நாள்‌ என்‌ தங்கை என்னிடம்‌, “அண்ணா, நாம்‌ 
இந்தக்‌ கிராமத்தை விட்டு வெளியேறி விடுவதுதான்‌ 
நல்லது” என்று பயத்துடன்‌ சொன்னாள்‌. 

“ஏன்‌? என்ன நேர்ந்தது?” என்று கேட்டதற்கு, “அந்த 
முத்துராசு என்னைத்‌ தூக்கிக்கொண்டு போய்விடப்‌ 
போவதாகச்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்கிறானாம்‌. 
வேலைக்காரக்‌ கிழவி என்னை எச்சரிக்கையாக இருக்கச்‌ 
சொன்னாள்‌” என்றாள்‌. 

யோசித்தேன்‌. 

நான்‌ அண்மகன்தான்‌. போர்ப்‌ பயிற்சிகள்‌ பெற்ற 
வாலிபன்தான்‌. அனால்‌, ஒரு மன்னரின்‌ சேனையுடன்‌ 
சேர்ந்து கொண்டு எதிரியோடு மோதுவது வேறு; தனி 
ஆளாக, அதுவும்‌ ஒரு கிராமத்தில்‌, ஒரு முரட்டுக்‌ 
கும்பலுடன்‌ சண்டையிடுவது வேறு. என்னால்‌ அவனை 
ஜெயிக்க முடியாது. சண்டையிட்டு, எனக்கு ஏதாவது 
நேர்ந்துவிட்டால்‌ பிறகு என்‌ தங்கையின்‌ கதி என்ன அவது? 

அகவே, வீரத்தைக்‌ காட்டுவதைவிட விவேகத்தைக்‌ 
கடைப்பிடிப்பதே மேல்‌ என்று தீர்மானித்தேன்‌. 


அன்று இரவு, ஊர்‌ மொத்தமும்‌ அடங்னை பிறகு, 
என்‌ தங்கையை ஒரு கையிலும்‌ உயிரை மறு கையிலும்‌ 


242 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


பிடித்துக்கொண்டு, அந்தக்‌ ரொமத்தைவிட்டு வெளியேறி 
னேன்‌. சக்ரவர்த்தி, அந்த இரவு நேரத்தில்‌ என்‌ தங்கை 
நடுங்கிய நடுக்கத்தை வார்த்தையால்‌ சொல்ல எனக்குத்‌ 
தெரியவில்லை. என்‌ கையைப்‌ பிடித்துக்கொண்டு அவள்‌ 
நடந்தபோது, புயலில்‌ அகப்பட்ட புல்லைப்‌ போல 
அவளுடைய மெல்லிய கரம்‌ படபடப்பதை உணர்ந்தேன்‌. 
ஊரெல்லாம்‌ சந்தோஷமாக, பிரசினைகளற்று உறங்கிக்‌ 
கொண்டிருக்கும்‌ வேளையில்‌, எங்கள்‌ இரண்டு பேரை 
மட்டும்‌ கடவுள்‌ ஏன்‌ இப்படி துன்பப்படுத்த வேண்டும்‌ 
என்று மனதுக்குள்‌ அழுதேன்‌. ஆனால்‌, பொய்ச்‌ சிரிப்புச்‌ 
சிரித்து, பொய்க்‌ கதைகள்‌ பேசி, தங்கைக்குத்‌ தைரியமூட்டி 
னேன்‌. 

தெய்வத்‌ திருநாமங்களை உ௨ச்சரித்துக்கொண்டு 
விடிகாலை வேளையில்‌ ஸ்ரீவில்லிபுத்ததரை அடைந்தோம்‌. 


எங்கே போவது, யாரிடம்‌ அடைக்கலம்‌ கேட்பது 
என்று எதுவும்‌ தெரியாமல்‌ ஊருக்குள்‌ நுழைந்தபோது, 
எங்கு பார்த்தாலும்‌ விழாக்கோலமாக இருந்தது. காரணம்‌, 
வடபத்திரசாயியின்‌ கோயிலில்‌ உற்சவம்‌ நடைபெற்றுக்‌ 
கொண்டிருந்தது. அது பங்குனி மாதம்‌. உத்திர நட்சத்திரத்‌ 
தில்‌ ஆண்டாள்‌ திருக்கல்யாணம்‌ நடத்துவதற்கான 
கோலாகலங்கள்‌ நகரமெங்கும்‌ நிறைந்திருந்தன. அன்று 
வெள்ளிக்கிழமை வேறு. கோயிலில்‌ ஆண்டாளும்‌ ரங்க 
மன்னாரும்‌ ஊஞ்சல்‌ அடும்‌ வைபவம்‌. 

வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு அன்னதானம்‌ 
நடைபெற்றுக்‌ கொண்டிருந்ததால்‌, பசியாற்றிக்‌ 
கொண்டோம்‌. அடுத்து இன்னொரு தைரியமும்‌ இறைவன்‌ 
கிருபையால்‌ கிடைத்தது. உற்சவத்தை முன்னிட்டு ஆசாரிய 
வெங்கட தாத்தையா அந்த ஊருக்கு வந்திருக்கிறார்‌ என்ற 
செய்திதான்‌ அது. 

அவருடைய பெருமையைப்‌ பற்றி முன்பே நான்‌ 
நிறையக்‌ கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. அன்று இரவு எல்லா 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 243 


வைபவங்களும்‌ முடிந்து, மடத்தில்‌ அவர்‌ தனியாக இருந்த 
போது நானும்‌ என்‌ தங்கையும்‌ அவரைச்‌ சேவித்து, எங்கள்‌ 
கதையைச்‌ சொன்னோம்‌. 

“சரி, இன்று ராத்திரி இங்கே மடத்தில்‌ தங்கியிருங்கள்‌. 
நாளைக்‌ காலை நான்‌ யோசனை செய்து வழி 
சொல்கிறேன்‌” என்றார்‌ ஆசாரியர்‌. 


மறுநாள்‌ காலை, சின்னாதேவியை ஸ்நானம்‌ செய்து 
விட்டு வரும்படி சொல்லி, அவளுடைய இடது புஜத்தில்‌ 
சங்கும்‌ வலது புஜத்தில்‌ சக்கரமும்‌ முத்திரை பொறித்தார்‌. 


“நீ இருந்தது சிறிய கிராமம்‌. அங்கு உனக்கு நடத்தப்‌ 
பட்ட திருமணச்‌ சடங்கு அர்த்தமுள்ளதுதான்‌. என்றாலும்‌, 
அதற்குச்‌ சாதாரண மக்கள்‌ கட்டுப்படுவார்களேயொழிய, 
முத்துராசு போன்ற போக்கிரிகள்‌ பயப்பட மாட்டார்கள்‌. 
அனால்‌, இன்று உன்னை இந்த ஊர்‌ வடபத்ரசாயி 
கோயிலின்‌ தேவதாசியாக ஆக்கியிருக்கிறேன்‌. அதற்கு 
அடையாளம்தான்‌ இந்தச்‌ சங்குச்‌ சக்கர முத்திரை. இந்தக்‌ 
கோயிலின்‌ பிரதிநிதியாக நீ எந்த ஊருக்கும்‌ செல்லலாம்‌. 
எந்தக்‌ கோயிலிலும்‌: ஆடலாம்‌. உன்னை நெருங்க மன்னாதி 
மன்னரும்‌ அஞ்சுவார்கள்‌. இது உனக்குத்‌ தெய்வத்‌ 
திருக்காப்பு” என்றார்‌. 

“தாலியை அகற்றி விடலாமா?” என்று என்‌ தங்கை 
கேட்டாள்‌. 


“அது அப்படியே இருக்கட்டும்‌. நீ மணமான மங்கை 
என்பதை அது குறிக்குமாகையால்‌ இன்னொரு வகையிலும்‌ 
பாதுகாப்பு” என்று ஆசாரியர்‌ சொன்னார்‌. 


அதன்‌ பின்னர்‌ மெய்யாலுமே எந்தப்‌ பயமும்‌ இன்றி 
நாடெங்கும்‌ போய்க்‌ கொண்டிருந்தோம்‌. எந்தக்‌ கோயிலில்‌ 
ஆட அழைத்தாலும்‌ போய்‌ ஆடினாள்‌ சின்னாதேவி. 
அனால்‌, ஆசாரியரின்‌ கட்டளைப்படி எந்தத்‌ தனிப்பட்ட 


244 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


வரின்‌ மாளிகைக்கும்‌ போவதில்லை என்பதில்‌ மட்டும்‌ 
உறுதியாகவே இருந்தோம்‌. 

விஜயநகரத்திலுள்ள பல கோயில்களிலிருந்து 
அழைப்பு வந்தது. போகலாமா வேண்டாமா என்று 
தயங்கிக்‌ கொண்டிருந்தோம்‌. பல வருட காலம்‌ கடந்து 
விட்டதாலும்‌, தாங்கள்‌ சக்ரவர்த்தியாக அரியணை ஏறி 
விட்டதாலும்‌ பழைய சம்பவங்களெல்லாம்‌ மறந்திருக்கும்‌ 
என்று தோன்றியதால்‌ அங்கே வந்தோம்‌. ஆனால்‌, தலை 
நகரில்‌ கால்‌ பதித்தது முதலே என்‌ தங்கையின்‌ கால்‌ 
பலவீனப்பட்டது. மனமும்தான்‌. 


“அண்ணா, ஆசாரியரின்‌ ஆணையை மீறிவிடு 
வேனோ என்று எனக்குப்‌ பயமாயிருக்கிறது. மறந்து 
விட்டதாக நினைத்திருந்ததெல்லாம்‌ ஞாபகம்‌ வருகிறது. 
சீக்கிரம்‌ இந்த ஊரை விட்டுப்‌ புறப்பட்டுவிடலாம்‌” என்று 
சொல்லிக்‌ கொண்டிருந்தாள்‌. அதற்கேற்றாற்போல்‌ 
தாங்களே ஒரு நாள்‌ மறைந்திருந்து அவள்‌ நடனத்தைப்‌ 
பார்த்ததாக யாரோ சொன்னார்கள்‌. நாங்கள்‌ தங்கியிருந்த 
நாட்டியக்காரிகள்‌ வீதியிலும்‌ யார்‌ யாரோ வந்து ஏதேதோ 
விசாரிப்பதாகக்‌ காதில்‌ விழுந்தது. 

சக்ரவர்த்தி! என்‌ வாழ்க்கையிலும்‌ என்‌ தங்கையின்‌ 
வாழ்க்கையிலும்‌ ஆட்டம்‌ என்பது இரண்டாம்‌ பட்சமாகி 
விட்டது. ஓட்டம்‌ என்பதே முதலாவதாக ஆகிவிட்டது. 


அவசர அவசரமாகக்‌ குழுவினருடன்‌ விஜய 
நகரத்திலிருந்து புறப்பட்டு விட்டோம்‌. அனால்‌ விதி 
எங்கள்‌ பின்னாலேயே வந்தது. திருவண்ணாமலை 
வட்டாரத்தில்‌, பாளையக்காரன்‌ என்ற பெயரில்‌ வழிப்பறி 
நடத்தி வந்த சிங்கப்பிரானிடம்‌ சிக்கக்கொண்டோம்‌. 
அங்கிருந்து பீஜப்பூர்‌ சுல்தானின்‌ ஆட்கள்‌ எங்களை 
நாட்டியத்துக்கு அழைப்பதுபோல ஏமாற்றிப்‌ பீஜப்பூருக்குக்‌ 
கொண்டு சென்று விட்டார்கள்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 245 


நல்ல காலம்‌, ஆசாரிய வெங்கட தாத்தையா 
இரண்டாம்‌ மூறையும்‌ எங்களைக்‌ காப்பாற்றினார்‌. என்‌ 
தங்கையும்‌ நானும்‌ கிருஷ்ணா நதிக்கு மறுகரையிலுள்ள 
அவருடைய மடத்தில்‌ பத்திரமாகத்‌ தங்கினோம்‌. ஆனால்‌, 
பீஜப்பூர்‌ சுல்தானின்‌ படையில்‌ நான்‌ சேர வேண்டிய 
கட்டாயம்‌ ஏற்பட்டது. 


அதற்கப்புறம்‌ நடந்ததெல்லாம்‌ தங்களுக்குத்‌ 
தெரிந்ததுதான்‌, சக்ரவர்த்தி.” 


எதிராஜன்‌ சொல்லி முடித்தான்‌. அனால்‌, இவ்வள 
வையும்‌ தொடர்ச்சியாகச்‌ சொல்லவில்லை. இதைப்‌ 
படிப்பவர்களுக்குக்‌ குழப்பம்‌ வரக்கூடாதென்பதற்காக 
நான்தான்‌ சேர்த்துச்‌ சொன்னேன்‌. மற்றபடி. நாங்கள்‌ பல 
திவ்விய க்ஷேத்திரங்களைக்‌ கடந்து கொண்டுதான்‌ 
இருந்தோம்‌. 

“அரி ஏறே! என்‌ அம்பொன்‌ சுடரே! செங்கண்‌ 

கருமுகிலே! எரி ஏய்‌ பவளக்‌ குன்றே! நால்‌ 

தோள்‌ எந்தாய்‌! உனது அருளே பிரியா அடிமை 

எனக்‌ கொண்டாய்‌." 
என்று அழ்வார்‌ போற்றிய திருக்குடந்தையிலும்‌, 

'பற்றிலார்‌ பற்ற நின்றானே ! கால சக்கரத்தாய்‌ ! கடல்‌ 
இடம்‌ கொண்ட கடல்வண்ணா! கண்ணனே! என்று 
பாடிய இருவரங்கத்திலும்‌ வழிபட்டுவிட்டு, அங்கிருந்து 
புறப்பட்டு வந்தசுவரரை வணங்கி, அழகர்‌ கோயிலுக்கு 
வந்து, மானியங்கள்‌ வழங்கி, முத்துக்கிரீடமும்‌ பச்சைப்‌ 
பதக்கமும்‌ சமர்ப்பித்து, மதுரை வந்து மீனாட்சிதேவி, 
சொக்கநாதரின்‌ சந்நிதிகளில்‌ சாஷ்டாங்க நமஸ்காரம்‌ 
செய்து, தேவிக்கு வைரக்கம்மலும்‌ வைடூரியப்‌ பதக்கமும்‌ 
பச்சைக்‌ கம்மலும்‌, மூத்து மூக்குத்தியும்‌ காணிக்கை 


246 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


ஸ்ரீவில்லிபுத்தாரை நோக்கி எங்கள்‌ பயணம்‌ 
தொடர்ந்தது. 

சின்னாதேவியும்‌ எதிராஜனும்‌ தங்கியிருந்த 
கிராமத்தை நெருங்குகையில்‌ எதிராஜனைக்‌ கேட்டேன்‌... 
“ஒன்று மாத்திரம்‌ எனக்கு விளங்கவில்லை. அந்தக்‌ 
கடடாரியை எதற்காக ஆசாரியர்‌ எடுத்து வரச்‌ 
சொன்னார்‌?” 

எதிராஜன்‌ பெருமூச்சு விடடான்‌. 

“முதலில்‌ அந்தக்‌ கடடாரி அதே அம்மன்‌ கோயிலில்‌, 
அதே இடத்தில்‌ இருக்குமா என்பதுதான்‌ என்‌ பயம்‌. 
கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள்‌ அகிவிடடதே, சக்ரவர்த்தி... 
என்றான்‌. 


சின்னாதேவியும்‌ எதிராஜனும்‌ வசித்த கிராமத்தை 
நெருங்கிக்‌ கொண்டிருந்தபோது எந்தவித ஆரவாரமும்‌ 
இல்லாமல்‌ வழியெங்கும்‌ அமைதி நிலவியிருந்தது. 

சில கிராம அதிகாரிகளும்‌ பெரியவர்களும்‌ எங்களை 
எதிர்‌ கொண்டழைத்து, “வரவேண்டும்‌ சக்ரவர்த்தி, 
வரவேண்டும்‌, தாங்கள்‌ எங்கள்‌ மண்ணில்‌ கால்‌ வைத்தது 
எங்கள்‌ பாக்கியம்‌!'' என்றார்கள்‌. ஆனால்‌, அது 
சம்பிரதாயத்துக்காகச்‌ சொல்கிற மாதிரி இருந்ததேயொழிய 
அவர்களுடைய வார்த்தைகளில்‌ மனப்பூர்வமான உற்சாகம்‌ 
காணப்படவில்லை. 

“ஏன்‌ எல்லோரும்‌ என்னவோ போல்‌ இருக்கிறீர்கள்‌ ? 
இது திருவிழா மாதமாயிற்றே? நடக்கிறதா?” என்று 
எதிராஜன்‌ கேட்டான்‌. 

கிராம அதிகாரி என்னைப்‌ பரிதாபமாகப்‌ பார்த்து, 
“திருவிழா நடக்கவில்லை. சக்ரவர்த்தி வந்தால்‌, ஏதாவது 
வழி கிடைக்கும்‌ என்றுதான்‌ எல்லோரும்‌ காத்திருக்‌ 
கிறோம்‌” என்றார்‌. 

அது கிளி கொஞ்சும்‌ கிராமம்‌. பச்சைப்‌ பசேலென்ற 
வயல்‌ வெளிகளும்‌ தோப்பும்‌ துரவும்‌ பறவைகள்‌ சச்சிடும்‌ 
சதமும்‌ மரக்கிளைகளின்‌ ஊடாக வந்து மெல்லத்‌ தழுவும்‌ 
சூரிய கரணங்களும்‌ கேசத்தை லேசாகக்‌ கலைக்கின்ற 
காற்றும்‌ என்னைப்‌ புல்லரிக்க வைத்தன. “என்ன 
சாம்ராஜ்யம்‌ வேண்டிக்‌ கிடக்கிறது! என்ன காதலும்‌ 
பெண்ணாசையும்‌! என்ன யுத்தங்களும்‌ வீரப்பிரதாபங்‌ 


248 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


களும்‌! என்ன அரண்மனையும்‌ ஆடம்பரமும்‌! எல்லா 
வற்றையும்‌ தூக்கிச்‌ சமுத்திரத்தில்‌ வீசி எறிந்துவிட்டு, இந்தக்‌ 
கிராமத்தில்‌, ஏதாவது ஒரு மரத்தடியில்‌ உட்கார்ந்தவாறே 
ஆயுளைக்‌ கழித்து விடலாம்‌!” என்று எண்ணினேன்‌. 

அம்மன்‌ கோயில்‌ வாசலில்‌ பெரும்‌ கூட்டம்‌ 
நிறைந்திருந்தது. பெண்கள்தான்‌ மிக அதிகம்‌. முகத்தில்‌ 
மஞ்சள்‌ பூசி, நெற்றியில்‌ குங்குமம்‌ இட்டு, மஞ்சள்‌ வஸ்திரம்‌ 
தரித்து, வேப்பிலையைக்‌ கொத்துக்‌ கொத்தாகப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு அவர்கள்‌ உட்கார்ந்திருந்தார்கள்‌. அனால்‌, 
வாசல்‌ கதவு பூட்டப்பட்டிருந்தது. கோயில்‌ திறக்கப்பட 
வில்லை. 


பூசாரியை அருகில்‌ அழைத்து, “இவ்வளவு பேர்‌ 
காத்துக்‌ கொண்டிருக்கிறார்களே, கோயிலைத்‌ திறப்பதற்‌ 
கென்ன?” என்றேன்‌. 

“வந்து... சாவி... தர்மகர்த்தாவிடம்‌ இருக்கிறது... 

“எங்கே அந்தத்‌ தர்மகர்த்தா? கூப்பிடுங்கள்‌ !”' 
என்றேன்‌. 

“அவர்‌... அவர்‌... முத்துராசு... 

எதிராஜன்‌ ஆச்சரியத்துடன்‌, “முத்துராசுவா?'' 
என்றான்‌. 

“ஆமாம்‌... உன்னையும்‌ உன்‌ தங்கையையும்‌ ஊரை 
விடடு ஓடும்படி பண்ணினானே, அதே முத்துராசுதான்‌. 
அவன்‌ இங்கே பண்ணாத அக்கிரமமில்லை. சக்ரவர்த்தி 
வருகிறார்‌ என்று தெரிந்ததும்‌ எங்கோ ஓடி 
ஒளிந்திருக்கிறான்‌...” என்றார்‌ பூசாரி. 

எனக்குக்‌ கோபம்‌ வந்தது. “பூஜை முக்கியமா, 
தர்மகர்த்தா முக்கியமா? நீங்கள்‌ இத்தனை பேர்‌ 
இருக்கிறீர்கள்‌. பூட்டை உடைத்துக்‌ கதவைத்‌ திறக்க 
வேண்டியதுதானே ?” என்றேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 249 


கிராம அதிகாரி முன்வந்து, “நானும்‌ அதைத்தான்‌ 
சொன்னேன்‌. அனால்‌, ஜனங்கள்‌ பயப்படுகிறார்கள்‌. 
இப்போது சக்ரவர்த்தி வந்திருப்பதால்‌ ஒளிந்திருப்பவன்‌, 
தாங்கள்‌ புறப்படடுச்‌ சென்றதும்‌, திரும்பி வந்து எங்களை 
ஒரு வழி பண்ணிவிடுவான்‌ என்று பயப்படுகிறோம்‌" 
என்றார்‌. 


“பயப்படாதீர்கள்‌... அவனையே ஒரு வழி பண்ண 
எனக்குத்‌ தெரியும்‌” என்று அவர்களுக்குத்‌ தைரியம்‌ 
அளித்துவிடடு, என்னுடன்‌ வந்திருந்த ஓர்‌ அமைச்சரைக்‌ 
கூப்பிடடு, “இந்தக்‌ கிராமத்தில்‌ நமது படைகளை 
நிறுத்துவதற்குப்‌ பாளையக்காரர்‌ மூலம்‌ ஏற்பாடு 
செய்யுங்கள்‌. அந்த முத்துராசு தலைகாட்டினால்‌ உடனே 
பிடித்துத்‌ தலைநகருக்கு அனுப்பி வைக்கும்படி 
சொல்லுங்கள்‌” என்றேன்‌. 


இதற்குள்‌ பெண்கள்‌ பலரும்‌ எதிராஜனைச்‌ சூழ்ந்து 
கொண்டு சின்னாதேவியைப்‌ பற்றி விசாரித்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. எதிராஜன்‌ சாமர்த்தியமாக ஆளுக்குத்‌ 
தகுந்தபடி பதில்‌ சொன்னான்‌. “நம்ம ஊர்‌ அம்மன்‌ 
ரொம்பவும்‌ சக்தி வாய்ந்தது என்று சக்ரவர்த்தியிடம்‌ 
சொன்னேன்‌. ஸ்ரீவில்லிபுத்தூருக்குப்‌ போகும்‌ வழியில்‌ இந்த 
அம்மனையும்‌ தரிசிக்கும்படி சொல்லி அழைத்து வந்தேன்‌.” 
என்று அவன்‌ சொல்ல, ஏற்கெனவே என்னோடு வந்தவன்‌ 
என்ற அந்தஸ்தோடு விஜயநகர சக்ரவர்த்தியையே தங்கள்‌ 
கிராமத்துக்கு அழைத்து வந்தவன்‌ என்ற பெருமையும்‌ சேர 
எதிராஜன்‌ ஒரே நொடியில்‌ மாபெரும்‌ கதாநாயகனாக 
ஆகிவிட்டான்‌. 


என்‌ உத்தரவு கிடைத்துவிடடதால்‌ ஒரு பாறாங்‌ 
கல்லை எடுத்து வந்து, வெகு எளிதாகக்‌ கோயில்‌ பூட்டை 
உடைத்துவிடடார்கள்‌. கதவு திறந்து கொண்டதும்‌ 
கோஷங்கள்‌ எழுந்தன; “அம்மா! தாயே! பகவதி! 


250 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


முப்புராரி! பத்ரகாளி! அக்னிமாரி! அனல்மாரி! 
ஜகதாம்பா! மாகாளி!” என்று அவரவர்க்குத்‌ தோன்றிய 
திருநாமங்களை வானளாவ எழுப்பினார்கள்‌. சிலர்‌ இந்தக்‌ 
கன்னத்திலிருந்து அந்தக்‌ கன்னத்துக்கு அலகு குத்திக்‌ 
கொண்டு அவேசம்‌ கொண்டார்கள்‌. உறுமி மேளம்‌, 
வில்லுப்பாட்டு, நையாண்டி மேளம்‌ முதலிய பலவகை 
நாதங்கள்‌ ஒரே சமயத்தில்‌ காது செவிடுபட ஒலித்தன. 


கள்ளங்கபடமற்ற மக்களின்‌ தரய்மையான பக்தியை 
யும்‌ தெய்வ நம்பிக்கையையும்‌ பார்த்துப்‌ பிரமித்துப்‌ 
போனேன்‌. இந்தப்‌ பூஜை வழக்கங்களை நன்கறிந்த 
அரிதாசர்‌ என்னிடம்‌, “இதெல்லாம்‌ நெடுங்காலம்‌ 
தொட்டுத்‌ தமிழ்‌ மக்களிடம்‌ இருந்து வரும்‌ பழக்கம்‌. 
முளைப்பாலிகை எடுப்பது, கண்மலர்‌ சாத்துவது, அயிரம்‌ 
கண்‌ பாவை எடுப்பது, உருவம்‌ தூக்கி நிறுத்துவது, 
மாவிளக்கு இடுவது, பூக்குழி இறங்குவது, அலகு குத்திக்‌ 
கொள்வது என்றெல்லாம்‌ பலவகை நேர்த்திக்‌ கடன்கள்‌ 
இருக்கின்றன'' என்று விவரித்தார்‌. கேட்கக்‌ கேடக 
ஆச்சரியமாயிருந்தது. 

சுற்றிலும்‌ பார்வையைச்‌ சுழற்றினேன்‌. 


ஒரு பூசாரி கூர்மையான வாளொன்றை எடுத்து 
வந்து, அதற்கு மஞ்சள்‌ குங்குமம்‌ பூசிக்‌ கும்பிட்டு, ஒரு 
செப்புக்‌ குடத்தைக்‌ கவிழ்த்து வைத்து,, அதன்‌ மீது வாளின்‌ 
துனியை நிறுத்தினார்‌. எந்த ஆதாரமும்‌ இல்லாமல்‌ 
செங்குத்தாக அந்த வாள்‌ நின்றது. “இரண்டரை நாழிகை 
நேரம்‌ அப்படியே நிற்கும்‌. பிறகு பூசாரி கையை நீடடியதும்‌ 
அதுவாகவே அவர்‌ கைக்கு வந்துவிடும்‌'' என்றார்‌ 
அரிதாசர்‌. 


இன்னோர்‌ இடத்தில்‌ ஒரு குழி வெடடப்படடி 


ருந்தது. “அதற்குப்‌ 'பூக்குழி' என்று பெயர்‌” என்று அரிதாசர்‌ 
சொன்னார்‌ அங்கே புளியங்கட்டைகளை வைத்து 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 251 


நெருப்புப்‌ பற்ற வைத்தார்கள்‌. தகதகவென்று தணல்‌ 
கனன்று கொண்டிருக்கும்போது, ஆண்களும்‌ பெண்களும்‌ 
கையில்‌ வேப்பிலையுடன்‌ அதிலே இறங்கி ஆடினார்கள்‌. 
எட்டு ஒன்பது வயதுக்‌ குழந்தைகள்‌ கூட பூக்குழி'யில்‌ 
இறங்கி ஆடுவதைக்‌ கண்டேன்‌. எந்தத்‌ த காயமும்‌ 
இல்லாமல்‌ அவர்கள்‌ வெளியேறுவதைப்‌ பார்த்தேன்‌. 


வெகு தூரத்தில்‌ வரிசையாக நிறுத்தப்படடிருந்த 
சேவல்‌, கருங்கடா, பன்றி ஆகியவை ஒரே சமயத்தில்‌ பலி 
கொடுக்கப்படுவதையும்‌ கண்டேன்‌. 


ஆட சிக்கு வருமுன்‌ பல ஊர்களைச்‌ சுற்றியவன்‌ தான்‌ 
நான்‌. அனால்‌ பெரும்பாலும்‌ படடணப்‌ பகுதிகளிலேயே 
திரிந்தேனேயொழிய, கிராமங்களுக்குச்‌ சென்றதில்லை. 
அதுவும்‌ தமிழ்‌ நாடடுக்‌ கிராமங்களுக்கு வந்தது கிடையாது. 


கோயிலுக்குள்ளே அர்ச்சனையும்‌ அபிஷேகமும்‌ 
நடைபெற்றுக்‌ கொண்டிருந்தன. கண்டாமணிகளின்‌ 
“டணால்‌... டணால்‌' என்ற ஓசையைக்‌ கேட்ட பின்னரே 


நான்‌ இந்தக்‌ கிராமத்துக்கு வந்த நோக்கம்‌ நினைவு வந்தது. 


எதிராஜனும்‌ அரிதாசரும்‌ கூட வர, சந்நிதிக்குப 
போனேன்‌. நெருக்கியடித்து நின்று கொண்டிருந்த மக்கள்‌ 
என்னைக்‌ கண்டதும்‌ வழிவிட்டனர்‌. தீயோர்க்கு உக்ரெமும்‌ 
நல்லோர்க்குக்‌ கருணையும்‌ பொழியும்‌ தேவியின்‌ திரு 
முகத்தைத்‌ தரிசனம்‌ செய்தவாறு கைகூப்பி நின்றேன்‌. 
ஆனால்‌, என்னுடைய புறக்கண்கள்‌ சந்நிதியின்‌ 
சுற்றுச்சூழலை ஆராய்ந்தவாறே இருந்தன. 

அந்தக்‌ கட்டாரி? எங்கே இருக்கிறது அது? 

விளக்குகள்‌, சந்தனக்‌ குடங்கள்‌, தீவட்டிகள்‌, 
எண்ணெய்ச்‌ செம்புகள்‌: முதலியனதான்‌ இருந்தனவே தவிர, 
கடடாரி எதுவும்‌ காணப்படவில்லை. 


252 $* ரா.கி. ரங்கராஜன்‌ 


பூசாரி கற்பூர தீபம்‌ காடடி என்னிடம்‌ நீடடினார்‌. 
கண்ணில்‌ ஒற்றிக்‌ கொண்ட பின்‌ அவரை அங்கே நிற்கும்‌ 
படி சொல்லிவிடடு நான்‌ அம்மனை நெருங்கினேன்‌. 
எதற்காக நான்‌ அங்கே போகிறேன்‌ என்பது தெரியாமல்‌ 
எல்லோருக்கும்‌ திகைப்பு! 


நான்‌ திரும்பத்‌ திரும்ப அந்த இடத்தையே வலம்‌ 
வருவதையும்‌ அங்குமிங்கும்‌ பார்ப்பதையும்‌ பூசாரி 
கவனித்து ஏதோ விஷயம்‌ இருக்கிறது என்று கண்டு 
கொண்டார்‌. எதிராஜனிடம்‌ போய்க்‌ காதோடு என்ன 
விஷயம்‌ என்று விசாரித்தார்‌. எதிராஜன்‌ என்னைப்‌ 
பார்த்தான்‌. 'சொல்லலாமா?” என்று கேடபது போல, 
நானும்‌ பார்வையாலேயே 'சொல்லு' என்றேன்‌ 
சொன்னான்‌. 

பூசாரி என்னிடம்‌ அவசரமாகத்‌ திரும்பி வந்து 
“பக்கத்தில்‌ ஒர்‌ அறை இருக்கிறது... அங்கேதான்‌... என்றார்‌. 

“வாருங்கள்‌ அங்கே! என்று அவருடன்‌ 
புறப்பட்டேன்‌. 

வெளியே வந்து முதல்சுற்றுப்‌ பக்கமாக இருந்த 
அறையைத்‌ திறந்தார்‌ பூசாரி. “இங்கேதான்‌ எல்லாக்‌ 
கடடாரிகளும்‌ இருக்கின்றன. சக்ரவர்த்தி எப்படிக்‌ 
கண்டுபிடிப்பீர்கள்‌ ?” என்றார்‌. 

“எல்லாக்‌ கடடாரிகளும்‌' என்று அவர்‌ 
குறிப்பிட்டதை முதலில்‌ நான்‌ கவனிக்கவில்லை. 
அறைக்குள்‌ நுழைந்த பிறகே புரிந்தது. 

திகைப்புடன்‌ நின்றேன்‌. 

ஏனெனில்‌, அந்த அறையில்‌ சிறியதும்‌ பெரியதுமாக, 
குட்டையாகவும்‌ நீளமாகவும்‌ ஐம்பது அறுபது கடடாரிகள்‌ 
இருந்தன ! i 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 253 


பூசாரி தயக்கமான குரலில்‌ கூறினார்‌: “காமாடசி 
அம்மாளும்‌ அவருக்கு முன்னால்‌ இருந்த பலரும்‌ அது 
போலக்‌ கடடாரிக்‌ கல்யாணங்கள்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
ஒவ்வொரு கடடாரியையும்‌ இங்கேதான்‌ கொண்டு வந்து 
வைப்பது வழக்கம்‌. தாங்கள்‌ தேடுகிற கடடாரி.. 
சின்னாதேவியின்‌ கட்டாரி எதுவென்று...” 

எனக்கு வாழ்க்கையே வெறுத்து விடடது ஒரு 
கணத்துக்கு. சே! இவ்வளவு பாடுபட்டு, இவ்வளவு தூரம்‌ 
பயணம்‌ செய்து வந்ததெல்லாம்‌ இதற்குத்தானா ? 

எதிராஜன்‌ ஒவ்வொரு கடடாரியாக எடுத்துப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தவன்‌ “இதோ சக்ரவர்த்தி! 
இதுதான்‌ !' என்று மகிழ்ச்சியுடன்‌ சொன்னவாறு, ஒரு 
குறிப்பிடட கடடாரியை எடுத்து வந்து என்னிடம்‌ 
நீட்டினான்‌. 

எல்லாக்‌ கட்டாரிகளையும்‌ போலத்‌ தான்‌ அதுவும்‌ 
இருந்தது. 

“எப்படி... எதை வைத்துச்‌ சொல்கிறாய்‌?” என்றேன்‌. 

“இதைப்‌ பாருங்கள்‌'' என்று கடடாரியின்‌ 
படடையான மேல்புறத்தைக்‌ காடடினான்‌. அதில்‌ ஒரு 
கால்‌ சலங்கையின்‌ படம்‌ பொறிக்கப்படடிருந்தது ! 

“என்‌ தங்கைக்கு இது ஒரு பழக்கம்‌. சும்மா இருக்கும்‌ 
நேரங்களில்‌ சலங்கையின்‌ படத்தை வரைந்து 
கொண்டேயிருப்பாள்‌. கோலங்களிலும்‌ பூத்‌ தையல்களிலும்‌ 
புஷ்ப அலங்காரங்களிலும்‌ சலங்கை வடிவத்தை 
வடிப்பாள்‌. அன்று கல்யாணம்‌ நடந்த ராத்திரி பள்ளி 
அறையில்‌ அவளருகே இதை வைத்துவிடடுத்‌ திரும்பி 
விடடோம்‌. பொழுது போகாமல்‌, கத்தியையோ அல்லது 
கையில்‌ கிடைத்த ஏதோ ஒரு கூர்மையான பொருளையோ 
கொண்டு இதைப்‌ பொறித்திருக்கிறாள்‌. நிச்சயமாக இந்தக்‌ 
கட்டாரிதான்‌ அவளுடையது!" என்று எதிராஜன்‌ 


254 $ ரா.கி. ரங்கராஜன்‌ 


சொன்னதும்‌, ஆனந்த மிகுதியினால்‌ அவனை அணைத்துக்‌ 
கொண்டேன்‌. இருவர்‌ கண்களிலும்‌ ஒரே நேரத்தில்‌ நீர்‌ 
சுரந்தது. 

வெளியே வந்து தெருவைப்‌ பார்த்தபோது, 
இன்னொரு கோலாகலம்‌ நடைபெற்றுக்‌ கொண்டிருந்தது. 


அன்று நல்ல முகூர்த்த தினமென்ற காரணத்தால்‌ 
ஏராளமான திருமணங்கள்‌ ! கெட்டி மேளம்‌ முழங்க, 
மணமகன்கள்‌ மணமகள்களுக்குத்‌ தாலி கட்டிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 

தான்‌ காதலிக்கும்‌ ஒருவனைக்‌ கைப்பிடிக்காமல்‌, என்‌ 
விருப்பம்‌ நிறைவேறடடும்‌ என்று விஜயநகரத்தில்‌ காயத்ரி 
காத்திருப்பது ஞாபகம்‌ வந்தது. 

காயத்ரிக்கு லிகிதம்‌ எழுதினேன்‌. “கடடாரி கிடைத்து 
விடடது. விரைவில்‌ தலைநகருக்குத்‌ திரும்புகிறேன்‌. 
ஆனால்‌, நீ எனக்காகக்‌ காத்திருக்காமல்‌ அடுத்த 
முகூர்த்தத்தில்‌ நிக்கோலஸை மணந்து கொள்‌. இது என்‌ 
விருப்பம்‌ மடடுமல்ல. ஆணையும்கூட.' 


“இதை உடனே விஜயநகரத்துக்கு எடுத்துச்‌ செல்‌” 
என்று ஒரு சேவகனிடம்‌ ஒப்படைத்து அனுப்பினேன்‌. 

எதிராஜன்‌ பணிவாக, “வந்த காரியம்‌ முடிந்து 
விட்டது. நாமும்‌ திரும்ப வேண்டியதுதானே ?" என்றான்‌. 


“உன்‌ தங்கையின்‌ திருமணத்துக்கு அவ்வளவு 
அவசரமா?” என்று சிரித்தேன்‌. “தெய்வம்‌ ஒரு குறிப்பிடட 
நோக்கத்துடன்தான்‌ ஒவ்வொரு மனிதனையும்‌ இயங்க 
வைக்கிறது. பாரத தேசத்தின்‌ தென்கோடிக்கு வரும்படி 
என்னை இறைவன்‌ பணித்தானென்றால்‌, அது இந்தக்‌ 
கட்டாரிக்காக மடடும்‌ இருக்காது. வா, இங்குள்ள மற்ற 
திவ்வியத்‌ தலங்களுக்கும்‌ சென்று விடடுத்‌ திரும்புவோம்‌” 
என்றேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 255 


ஸ்ரீவில்லிபுத்தரரை அடைந்தபோது 

என்னை வரவேற்பதற்காகவும்‌ வசதிகள்‌ செய்து 
தருவதற்காகவும்‌ விசுவநாதன்‌ தனது தளபதிகளுடன்‌ 
வந்திருந்தான்‌. “என்‌ பிரதிநிதியாக நீயே மதுரைச்‌ சீமையை 
அண்டு வா” என்று விஜயநகரத்தில்‌ வாழ்த்தி அனுப்பிய 
பிறகு, இப்போதுதான்‌ நான்‌ அவனைப்‌ பார்க்கிறேன்‌. 

பெற்ற தந்தையையே சிறைபிடிக்கத்‌ துணிந்த ராஜ 
விசுவாசியான அவனை ஆரத்தழுவி நலம்‌ விசாரித்து, 
அவனுடன்‌ நகரெங்கும்‌ விஜயம்‌ செய்தேன்‌. 


செண்பகக்‌ காடாக இருந்த அந்த இடத்தை மல்லி 
என்ற அரசி அண்டதையும்‌, அவளுடைய புதல்வர்களான 
வில்லி, கண்டன்‌ என்ற இருவரில்‌ கண்டன்‌ என்பவன்‌ 
புலிக்கு இரையாகி மடிய, காடடைத்‌ திருத்தி நாடாக்க 
வேண்டும்‌ என்று ஆன்றோர்கள்‌ கூறியதை அந்த ராணி 
ஏற்று, புதிய நகரம்‌ தோற்றுவித்ததையும்‌, அதனாலேயே 
வில்லிபுத்தரர்‌ என்ற பெயர்‌ வந்ததையும்‌ விசுவநாதன்‌ 
எனக்கு விளக்கினான்‌. 


புஜங்க சய்னமாகப்‌ பாம்பணையில்‌ பள்ளி 
கொண்டிருக்கும்‌ வடபத்திரசாயியையும்‌, செங்கோல்‌ 
ஏந்திய ராஜ உடையில்‌ மணக்கோலத்தில்‌ ஆண்டாளுடன்‌ 
எழுந்தருளியுள்ள அரங்க மன்னாரையும்‌, பட்டர்பிரான்‌ 
பெரியாழ்வாரையும்‌ வணங்கி எழுந்து, விசுவநாதன்‌ 
அமைத்திருந்த மாளிகைக்குத்‌ திரும்பினேன்‌. 


ஏனோ தெரியவில்லை. நித்திரை வராமல்‌ புரண்டு 
கொண்டிருந்தேன்‌. அருகிலிருந்த அரிதாசர்‌, ஆண்டாளின்‌ 
கதையைச்‌ சொன்னார்‌. 

பாண்டியன்‌ வல்லபதேவனின்‌ ஆடசியில்‌ விஷ்ணு 
சித்தர்‌ என்ற பெரியாழ்வார்‌, ஒரு பெண்‌ குழந்தையைக்‌ 
கண்டெடுத்து, ஆண்டாள்‌ எனப்‌ பெயர்‌ சூடடி 


256 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


வளர்த்ததையும்‌... அவள்‌ திருவரங்கனையே தன்‌ 
மணாளனாக வரித்து, எம்பெருமானுக்குச்‌ சூடடுவதற்காகக்‌ 
கடடப்படட மாலையைத்‌ தான்‌ சூடிப்‌ பார்த்ததையும்‌... 
அதைப்‌ பெரியாழ்வார்‌ கண்டித்தபோது, அவள்‌ சூடிக்‌ 
கொடுத்த மாலைதான்‌ தனக்கு உவப்பானது என்று 
பெருமானே பெரியாழ்வாருக்குக்‌ கூறியதையும்‌... இறுதியில்‌, 
திருவரங்கப்‌ பெருமானுடன்‌ ஆண்டாள்‌ ஐக்கியமானதை 
யும்‌ - 

சொல்லி முடித்த அரிதாசர்‌, “உலகப்‌ பற்று 
அனைத்தையும்‌ துறந்த பெரியாழ்வார்‌ கூட ஆண்டாள்‌ 
கல்யாணம்‌ முடிந்தவுடன்‌ மகளைப்‌ பிரிந்த துயரம்‌ 
தாங்காமல்‌, “திருமகள்‌ போல வளர்த்தேன்‌, செங்கண்மால்‌ 
தான்‌ கொண்டு போனான்‌ !' என்று பாடிப்‌ புலம்பினார்‌!” 
எனறார்‌. 

அதுவரையில்‌ படுத்திருந்த நான்‌, எழுந்து 
உடகார்ந்தேன்‌. “கிடைத்து விட்டது! கிடைத்துவிடடது!” 
என்று மகிழ்ச்சியுடன்‌ கூவினேன்‌. 


சத்தம்‌ கேட்டு அடுத்த அறையில்‌ படுத்திருந்த 
எதிராஜனும்‌ எழுந்து வந்தான்‌. “என்ன சக்ரவர்த்தி? 
கடடாரி தான்‌ எப்போதோ கிடைத்துவிடடதே?'' 
என்றான்‌. 

“கட்டாரியல்ல, கதைக்‌ காப்பியம்‌” என்று கூறி, 
எப்போதும்‌ அருகிலேயே வைத்திருக்கும்‌ ஏடடையும்‌ 
எழுத்தாணியையும்‌ எடுத்துக்‌ கொண்டேன்‌. 

குழப்பத்துடன்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்த 
அரிதாசரிடம்‌ சொன்னேன்‌: “நான்‌ கலிங்கத்துப்‌ போரில்‌ 
வென்று தலைநகருக்குத்‌ திரும்பியபோது, ஒருநாள்‌ 
ஸ்ரீகாகுளத்தில்‌ ஆந்திர விஷ்ணு தேவாலயத்துக்குச்‌ சென்று 
வழிபடடேன்‌. அன்று இரவு திருமால்‌, 'என்‌ கதையைத்‌ 
தெலுங்கில்‌ காப்பியமாக எழுது' என்று சொல்லிவிட்டு 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 257 


மறைவதுபோல்‌ ஒரு சொப்பனம்‌ கண்டேன்‌. எம்பிரானைக்‌ 
குறித்து எத்தனையோ கதைகள்‌ இருக்கின்றன. எந்தக்‌ 
கதையை எழுதுவது என்று இது நாள்‌ வரை குழம்பிக்‌ 
கொண்டிருந்தேன்‌ அவ்வப்போது தோன்றிய 
கதைகளையும்‌ தத்துவங்களையும்‌ குறித்து வைத்துக்‌ 
கொண்டு வந்தேன்‌. இப்போது புரிகிறது, பகவான்‌ எந்தக்‌ 
கதையை எழுதச்‌ சொன்னார்‌ என்று! அவருக்கு உகந்த 
கதை, இந்தக்‌ கோதை நாச்சியாரின்‌ கதைதான்‌. 
சூடிக்கொடுத்த சுடர்க்‌ கொடியாளின்‌ கதையைத்தான்‌ 
சுந்தரத்‌ தெலுங்கில்‌ இயற்றுமாறு எனக்குக்‌ கட்டளை 
யிடடிருக்கிறார்‌.” 

சொல்லிவிடடு எழுதத்‌ தொடங்கினேன்‌. 

“ஆமுக்த மால்யத' என்று அதற்குப்‌ பெயர்‌ 
வைத்தேன்‌. 'சூடிக்‌ களைந்த பூமாலையைத்‌ தந்தவள்‌' என்று 
அதன்‌ பொருள்‌. 

முதல்‌ அத்தியாயத்தின்‌ முதல்‌ அடியாக, 'ஸ்ரீகமனீய 
ஹாரமணி சென்னுக தானுனு கெளஸ்துபம்‌...' என்ற 
இறைவணக்கத்தை எழுதத்‌ தொடங்கினேன்‌. 

எண்பத்தொன்பது பாசுரங்களை எழுதி முதல்‌ 
அத்தியாயத்தை முடித்த போது, தீபங்களின்‌ ஒளி வற்றி, 
உதய ஞாயிற்றின்‌ கதிர்கள்‌ உள்ளே நுழைந்து கொண்டி 
ருந்தன. 

மஞ்சத்தில்‌ சாய்ந்தேன்‌. எதுவோ நெருடுகிற மாதிரி 
இருந்தது. என்‌ உடைவாள்‌. 

அதை நகர்த்தி வைத்தேன்‌. 

கண்ணை அழுத்தியிருந்த தூக்கம்‌ மீண்டும்‌ விலகி 
விடடது. மனசில்‌ கேள்விக்கு மேல்‌ கேள்வியாக உதித்தன. 

இந்த வாளை எடுத்துப்‌ போகும்படி எதற்காக வியாச 
தீர்த்தர்‌ கடடளையிடடார்‌? 


258 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


நான்‌ யாருடனும்‌ போரிடவில்லை. வாளைப்‌ பயன்‌ 
படுத்தவேண்டியு எந்தச்‌ சந்தர்ப்பமும்‌ ஏற்படவில்லை. 
பின்னே எதற்காக இந்த வாள்‌? 


அதற்கு விடை, தனுஷ்கோடியில்‌ கிடைத்தது. 


ஸ்ரீவில்லிபுத்தரர்‌ சூடிக்‌ கொடுத்த சுடர்க்கொடிக்கு 
மூக்குத்தியும்‌ கெம்பு ஒடடியாணமும்‌ தங்கச்‌ சிலம்புகளும்‌ 
நவரத்தினம்‌ பொதிந்த சிங்கப்‌ பிரபையும்‌ சமர்ப்பித்து, 
திருக்குளத்துக்கும்‌ கல்கட்டுக்கும்‌ நடுமண்டபத்துக்குமாக 
லட்சம்‌ பொற்காசுகள்‌ கொடுத்த பின்னர்‌ பயணத்தைத்‌ 
தொடர்ந்தேன்‌. 

புறப்படும்‌ சமயம்‌ ஒரு வேடிக்கை நடந்தது. 

புயல்‌ வேகமாக ஒரு புரவி வீரன்‌ மூடி போடட 
வெள்ளிப்‌ பாத்திரமொன்றை எடுத்து வந்து அரிதாசரிடம்‌ 
கொடுத்து ஏதோ சொன்னான்‌. 

பாத்திரத்துடன்‌ என்னிடம்‌ வந்த அரிதாசர்‌, 
“திருமாலிருஞ்சோலையிலிருந்து பிரசாதம்‌ வந்திருக்கிறது. 
கள்ளழகரைச்‌ சேவித்துவிட்டுத்‌ தாங்கள்‌ திரும்பியபோது 
கொடுக்க மறந்து விடடார்களாம்‌. பிரத்தியேகமாகத்‌ 
தயாரித்து அனுப்பியிருக்கிறார்கள்‌. இன்னும்‌ கூடச்‌ சூடாக 
இருக்கிறது. அழகருக்கு நிவேதனம்‌ செய்த கையோடு 
அவ்வளவு வேகமாகக்‌ கொடுத்தனுப்பி இருக்கிறார்கள்‌” 
என்றார்‌. 

பாத்திரத்தைத்‌ திறந்து பார்த்தேன்‌. 

நெய்‌ வழிய வழியச்‌ சர்க்கரைப்‌ பொங்கல்‌ 
நிறைந்திருந்தது. 

“ஹூம்‌! விஜயநகர சாம்ராஜ்யத்தில்‌ லடசக்கணக்கில்‌ 
ஏழைகள்‌ அரை வயிற்றுக்‌ கஞ்சிக்கும்‌ அல்லல்படுகிறார்கள்‌. 
சக்ரவாத்திக்குச்‌ சர்க்கரைப்‌ பொங்கலைத்‌ தருவதற்காகப்‌ 


260 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


பல காத தூரம்‌ கடந்து புரவி வீரன்‌ பறந்து வருகிறான்‌ ! 
இருந்தாலும்‌, தெய்வ நைவேத்தியம்‌ என்பதால்‌ 
சாப்பிடுகிறேன்‌” என்று கூறி அதைச்‌ சுவைத்தேன்‌. 
அமிர்தமாய்‌ இருந்தது. 

“இதன்‌ பெயர்‌ சர்க்கரைப்‌ பொங்கல்‌ அல்ல, 
சக்ரவர்த்தி. அக்காரவடிசில்‌”" என்றார்‌ அரிதாசர்‌. “அது 
சாதத்தை வெறும்‌ தண்ணீரில்‌ வடிப்பது, இது பாலில்‌ 
வடிப்பது” 

நான்‌ சிரித்துவிடடேன்‌. “நானும்‌ வைணவன்தான்‌. 
திருமால்‌ அடியான்தான்‌. ஆனால்‌, உங்களைப்‌ போல்‌ 
பெருமாள்‌ கோயில்‌ பிரசாதத்தைக்கூடப்‌ பக்திப்‌ 
பரவசத்துடன்‌ கொண்டாட என்னால்‌ முடியவில்லை 
அரிதாசரே !" 


“திருமாலிருஞ்சோலை அக்காரவடிசிலுக்குத்‌ தனி 
மகிமை உண்டு, சக்ரவர்த்தி. ஒருமுறை அழகரை வேண்டிக்‌ 
கொண்டு நூறு தடா அக்காரவடிசிலைச்‌ செய்தாள்‌ 
அண்டாள்‌. “ஏறு திருவுடையான்‌ இன்று வந்து இவை 
கொள்ளும்‌ கொலோ? இன்று வந்து இத்தனையும்‌ அழுது 
செய்திடப்‌ பெறில்‌, நான்‌ ஒன்று நூறு ஆயிரமாகக்‌ 
கொடுத்துப்‌ பின்னும்‌ நாளும்‌ செய்வேன்‌' என்று பாடினாள்‌. 
ஆனால்‌, அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமலே 
அரங்கனுடன்‌ ஐக்கியமாகிவிடடாள்‌ பின்னாளில்‌ 
திருமாலிருஞ்சோலைக்கு வந்த உடையவர்‌ ராமானுஜர்‌, 
ஆண்டாளின்‌ சார்பில்‌ அக்காரவடிசில்‌ செய்து 
அழகருக்குச்‌ சமர்ப்பித்தாராம்‌. அதனால்‌ இந்தக்‌ 
கோயிலின்‌ அக்காரவடிசிலுக்குத்‌ தனி மகிமையுண்டு." 


தெய்வக்‌ குற்றமாக எதுவும்‌ பேசக்கூடாது என்பதைப்‌ 


புரிந்துகொண்டு, அதன்பிறகு எல்லாத்‌ திருத்தலங்களையும்‌ 
வாய்மூடி மெளனியாகவே வழிபடடேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 261 


கரிவலம்‌ வந்த நல்லூரில்‌ பால்வண்ண நாதரைத்‌ 
தரிசித்து, சங்கரநாராயணர்‌ ஆலயத்துக்கு வந்து 
நாகதீர்த்தத்தில்‌ நீராடி, சங்கரநாராயணரையும்‌, கோமதி 
யம்மையையும்‌ வணங்கி, தட்சிணகாசிக்கு வந்து திரிகூடா 
சலத்தில்‌ ஆகாச கங்கையில்‌ நீராடி, அகஸ்திய பர்வதத்தில்‌ 
கல்யாண தீர்த்தத்தில்‌ ஸ்நானம்‌ செய்தேன்‌. அகஸ்தீசுவர 
ருக்குக்‌ கோபுரம்‌ கடட உத்தரவிடடு, கஜேந்திர 
மோடசத்துக்கு வந்து சுவாமியைச்‌ சேவித்தேன்‌. அடுத்து, 
சாலிவடபுரத்துக்கு வந்து வேணுவன நாதர்‌ என்ற 
நெல்லையப்பரையும்‌ காந்திமதி அம்மை என்ற வடிவுடை 
நாயகியையும்‌ துதித்தேன்‌. தாமிர சபையும்‌ அக்ரெகாரமும்‌ 
நிறுவ மானியம்‌ அளித்தேன்‌. பிறகு, வானமாமலை வந்து 
தோதாத்ரிநாதனுக்கு எண்ணெய்‌ அபிஷேகம்‌ செய்து, ஸ்ரீவர 
மங்கை நாச்சியாரைத்‌ தரிசனம்‌ செய்தேன்‌. அங்கிருந்து 
வாமன கேத்திரமாயை திருக்குறுங்குடிக்கு வந்து சேர்ந்து 
பஞ்ச நம்பிகளையும்‌ வல்லிநாச்சியாரையும்‌ மகேந்திரநாதர்‌ 
என்ற சிவபெருமானையும்‌ வணங்கி விட்டு, குமரி 
முனைக்குச்‌ சென்று, வலது கையில்‌ உருத்திராடச மணி 
ஏந்தி, புன்னகை பூத்த முகத்துடன்‌ கிழக்கு நோக்கித்‌ 
தவக்கோலத்தில்‌ நின்றருளும்‌ பகவதியம்மனை வணங்கி 
னேன்‌. தேவியின்‌ மூக்கில்‌ பளபளக்கும்‌ மூக்குத்தியின்‌ ஒளி, 
வழி தவறிய கடல்‌ யாத்திரீகர்களுக்குத்‌ திசை காடடுகிறது 
என்று சொல்கிறார்கள்‌. எத்தனை உண்மை! அடுத்து, 
திருச்செந்தூருக்கு வந்து வள்ளி தேவயானை சமேதராகத்‌ 
திகழும்‌ சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வழிபட்டு, 
ஆழ்வார்திருநகரி தொடங்கித்‌ திருத்தொலைவில்லிமங்கலம்‌ 
வரையுள்ள நவதிருப்பதிகளில்‌ வணங்கி, சேதுவுக்குப்‌ 
போய்‌, ராமச்சந்திர மூர்த்தி தமது தனுசின்‌ நுனியை 
ஊன்றியதாகப்‌ போற்றப்படும்‌ தனுஷ்கோடியைப்‌ படகின்‌ 
மூலம்‌ அடைந்தேன்‌. 


262 $ ரா.கி. ரங்கராஜன்‌ 


தென்பாரதத்தின்‌ தெய்வீகச்‌ சிறப்புகளை 
ஓரளவேனும்‌ தரிசித்து முடித்தோம்‌ என்று உள்ளத்தில்‌ 
ஆனந்தம்‌ நிறைந்தது. 

இந்தப்‌ பகுதிகளில்‌ கடற்கரைகள்‌ பெரும்பாலும்‌ 
நீண்ட மணற்‌ பரப்போடு வெகு அழகாக இருக்கின்றன. 
மேற்குக்‌ கடற்கரையோரத்தை நான்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சம்தான்‌ பார்த்திருக்கிறேன்‌ என்றாலும்‌, பார்த்த 
வரையில்‌ கரடு முரடான, கல்லும்‌ பாறையுமாகத்தான்‌ 
இருக்கிறது. இங்கே எவ்வளவு மென்மையான மணல்‌! 


காலினால்‌ மணலை அளைந்துகொண்டு, சிறு சிறு 
கிளிஞ்சல்களை உதைத்துப்‌ பந்தாடியவாறு நீர்க்கரையை 
அடைவது சுகமாக இருந்தது. கட்டுமரங்கள்‌ மொத்தமும்‌ 
கடலுக்குள்‌ போயிருந்தன. இன்னும்‌ கரை திரும்புவதற்கான 
நேரம்‌ வரவில்லை. அங்காங்கே ஒன்றிரண்டு மீன்‌ வலைகள்‌ 
மடடும்‌ வெய்யிலில்‌ காய்ந்து கொண்டிருந்தன. சற்றுத்‌ 
தூரத்தில்‌ மீனவர்‌ குடிசைகள்‌ சில தென்படடன. மீன்‌ 
பிடிக்கும்‌ பகுதிகளுக்கே உரிய வாசனை காற்றில்‌ கலந்து 
மிதந்து வந்து கொண்டிருந்தது. 

பின்னாலேயே மொய்த்துக்‌ கொண்டிருந்த 
பரிவாரங்களை வரவேண்டாமென்று தடுத்து விடடேன்‌. 
இந்தப்‌ பட்டுப்‌ பீதாம்பர உடைகள்‌ எவ்வளவு 
கசகசாவென்று இருக்கின்றனவோ, அதேபோல்தான்‌ 
இந்தப்‌ பட்டாளமும்‌. உடம்பில்‌ ஓடடிக்கொள்ள 
வில்லையே தவிர அந்த நெருக்கம்‌ மனசுக்குப்‌ பிடிக்காத 
ஒன்று. 

தனியாகவே தண்ணீர்க்‌ கரையை அடைந்தேன்‌. 
அலைகள்‌ பெரிதாக ஆர்ப்பரித்து எழுந்து, பிறகு 
ஞானியைப்‌ போலத்‌ தன்னுள்‌ தானே சுருண்டு கொண்டு 
மடங்கி, வடிவம்‌ சிறுத்து, கரையை அடைந்ததும்‌ பொடிப்‌ 
பொடியாகி மறைந்து போவதைப்‌ பார்க்கையில்‌, தன்னைத்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 263 


தானே பெரியவனாக நினைத்துக்‌ கொள்ளும்‌ மனிதன்‌ 
பக்குவம்‌ பெற்று மாயை விலகிப்‌ பரமனிடம்‌ சரணாகதி 
செய்து அவனுள்ளே ஐக்கியமாவதைப்‌ போலிருந்தது. 


எப்போதும்‌ இடையிலேயே செருகி வைத்திருக்கும்‌ 
உடைவாளைக்‌ கழற்றிப்‌ பக்கத்தில்‌ வைத்துவிடடுச்‌ 
சிந்தனையில்‌ ஆழ்ந்தேன்‌. விச்ராந்தியாகக்‌ கைகளைப்‌ 
பின்புறம்‌ ஊன்றிக்‌ கொண்டு இரு கால்களையும்‌ நீடடிக்‌ 
கொண்டேன்‌. 


அலை மழலைகள்‌ ஓடி வந்து சில சமயம்‌ என்கால்‌ 
விரல்களைக்‌ குறுகுறுக்க வைத்து விடடு ஒளிந்து 
கொண்டன. சில சமயம்‌ என்‌ கணுக்கால்‌ வரையில்‌ நீர்‌ 
நனைத்தது. எப்போதாவது ஒருமுறை முழங்கால்கள்‌ அலை 
நீரில்‌ அமிழ்ந்தன. 


இத்தனை காலமும்‌ நான்‌ வாழ்ந்திருக்கும்‌ 
வாழ்க்கையும்‌ செய்திருக்கும்‌ யுத்தங்களும்‌ பெற்றிருக்கும்‌ 
வெற்றிகளும்‌ அர்த்தமுள்ளவைதானா என்று எண்ணிப்‌ 
பார்த்தேன்‌. குழப்பம்தான்‌ மிஞ்சியது. 


தத்துவஞானிகளும்‌ வேதாந்திகளும்தான்‌ தனிமையில்‌ 
இருக்கலாம்‌. கடடுக்குள்‌ அடங்கிய சிந்தனைகள்‌ அவர்‌ 
களுக்கு உதிக்கும்‌. என்னைப்‌ போன்ற லெளக்க மனிதன்‌ 
தனியாகவும்‌ இருந்து சிந்திக்கவும்‌ முயன்றால்‌ பைத்தியம்‌ 
தான்‌ பிடிக்கும்‌ என்று நினைத்துச்‌ சிரித்துக்‌ கொண்ட 
சமயம்‌-- 

“ஏய்‌! ஏய்‌ பெண்ணே! நில்லு! நில்லு!” என்று பல 
கூக்குரல்கள்‌ ஒரே சமயத்தில்‌ கேடடன. 

திடுக்கடடுத்‌ திரும்பினேன்‌. ஒரு மீனவப்‌ பெண்‌ 


கையில்‌ ஒரு குவளையுடன்‌ என்னை நோக்கி வந்து 
கொண்டிருந்தாள்‌. 


264 $ ரா.கி. ரங்கராஜன்‌ 


அவள்‌ என்னிடம்‌ வருவதற்குள்‌ இரண்டு மூன்று 
சேவகர்களும்‌ தளபதிகளும்‌ பாய்ந்து வந்து அவளை 
நிறுத்தினார்கள்‌. “ஏய்‌, யாரென்று நினைத்துக்‌ கொண்டு நீ 
பாட்டுக்கு வருகிறாய்‌? இவர்‌ சக்ரவர்த்தி கிருஷ்ண தேவ 
மகாராயர்‌ !' என்று ஒரு தளபதி உறுமினார்‌. 


“அப்படியா?” என்று கண்கள்‌ விரிய ஆச்சரியப்பட்ட 
அந்தப்‌ பெண்‌, “பாவம்‌, யாரோ ஒரு மனுஷன்‌ ரொம்ப 
நேரமாய்த்‌ தனியா உடகார்ந்திருக்கிறாரே, தாகத்துக்கு 
ஏதாவது கொடுப்போமென்று மோர்‌ எடுத்து வந்தேன்‌” 
என்றாள்‌. 


“சீச்சி, நீயும்‌ உன்‌ அசிங்கம்‌ பிடித்த குவளையும்‌! போ 
தொலைவில்‌ !” என்று கையை ஓங்கினார்‌ தளபதி. 


“இல்லை ஐயா குவளையைச்‌ சுத்தமாய்க்‌ 
கழுவித்தான்‌ மோர்‌ எடுத்து வந்தேன்‌” என்றாள்‌ அவள்‌ 
விடாமல்‌. 


“தளபதி! நீங்கள்‌ பேசாமல்‌ போங்கள்‌ !' என்றேன்‌ 
நான்‌. 

நான்‌ சற்றுக்‌ கடுமையாக அதட்டவே, அவரும்‌ 
அவருடன்‌ வந்திருந்த சேவகர்களும்‌ திரும்பிச்‌ 
சென்றார்கள்‌. 

“நீ கொடம்மா” என்று கைநீட்டினேன்‌. 


“குவளையைச்‌ சுத்தமாய்க்‌ கழுவி விடடுத்தான்‌ 
மோர்‌ கொண்டு வந்திருக்கிறேன்‌, மகாராஜா” என்றாள்‌ 
அந்தப்‌ பெண்‌ முகம்‌ மலர. “ரொம்ப நேரமாய்‌ உங்களைக்‌ 
கவனித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. யாரோ சாதாரண மனுஷன்‌ 
என்று நினைத்தேன்‌. நாடாளும்‌ மகாராஜா என்றதும்‌ 
இன்னும்‌ சந்தோஷமாக இருக்கிறது.” 


“எனக்கும்‌ சந்தோஷம்தான்‌. கொடு.” 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 265 


கொடுத்தாள்‌. வாங்கி அருந்தினேன்‌. அந்த மாலை 
வேளையில்‌ அந்த நீர்மோருக்குத்தான்‌ எவ்வளவு சுவை! 

“ரொம்ப ருசியாக இருந்தது. பெண்ணே” என்று 
சொல்லி, கையிலிருந்து ஒரு கடகத்தை உருவி, “இந்தா 
வைத்துக்கொள்‌” என்றேன்‌. 

“என்‌ மோர்‌ அவ்வளவு விலை இல்லை. சக்ரவர்த்தி” 
என்றாள்‌ சாதுரியமாகப்‌ பேசத்‌ தெரிந்த அந்தப்‌ பெண்‌. 
“மகாராஜாதி ராஜா கிருஷ்ண தேவராய சக்ரவர்த்தி என்‌ 
கையில்‌, என்‌ வீடடுக்‌ குவளையில்‌ மோர்‌ வாங்கிச்‌ 
சாப்பிடடார்‌ என்கிற பெருமை ஒன்றே போதும்‌. என்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ பேரக்‌ குழந்தைகளுக்கும்‌ அதைச்‌ 
சொல்லிச்‌ சொல்லிச்‌ சந்தோஷப்‌ படுவேன்‌” என்றவள்‌ 
விழுந்து வணங்கிவிடடுக்‌ குவளையுடன்‌ திரும்பிச்‌ 
சென்றாள்‌. 

கழற்றிய கடகத்தைத்‌ திரும்பக்‌ கையில்‌ அணிந்து 
கொண்டேன்‌. இதுவே ஒரு தளபதியாகவோ புலவராகவோ, 
பாளையக்காரராகவோ இருந்தால்‌ மிக மிக ஆனந்தமாகக்‌ 
கண்ணில்‌ ஒற்றிக்கொண்டு வாங்கிச்‌ செல்வார்கள்‌. ஆனால்‌ 
சமூகத்தில்‌ மிக மிகக்‌ கீழ்த்தடடில்‌ உள்ள மக்கள்தான்‌ 
தன்மானத்தில்‌ மிகமிக மேல்தடடில்‌ இருக்கிறார்கள்‌ 

அவள்‌ போனதும்‌, ஏனோ தெரியவில்லை. 
'கழுவித்தான்‌ எடுத்து வந்திருக்கிறேன்‌' என்று மீண்டும்‌ 
மீண்டும்‌ அவள்‌ சொன்ன வார்த்தைகள்‌ என்‌ செவியிலும்‌ 
சிந்தனையிலும்‌ சுழன்று கொண்டேயிருந்தன. ஏதோ ஓர்‌ 
உறுத்தல்‌ உள்ளத்தில்‌ உதிக்கவே தலையைத்‌ தாழ்த்திக்‌ 
கொண்டேன்‌. 

கழற்றி வைத்திருந்த வாள்‌ கண்ணில்‌ பட்டது. கையில்‌ 
எடுத்து திருப்பித்‌ திருப்பிப்‌ பார்த்தேன்‌. 

வெளிச்சம்‌ மங்கிக்கொண்டிருந்த அந்த வேளையில்‌, 
கைப்பிடியின்‌ அருகிலேயும்‌ நுனிப்பகுதியின்‌ சில இடங்களி 


266 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


லும்‌ சிவப்பாகச்‌ சொரசொரவென்று மினுமினுப்பது 
தெரிந்தது, துருப்பிடித்த மாதிரி. 

அனால்‌, அது துருவல்ல. 

எவ்வளவோ வருடங்களாக, எத்தனையோ 
போர்களில்‌ நான்‌ உபயோகித்த என்‌ வாள்‌ எனக்கே 
எனக்குச்‌ சொந்தமான அந்த வாள்‌ 

நூற்றுக்கணக்கான முறை சுத்தப்படுத்தப்படடுவிட்ட 
பின்னரும்‌ பொடிப்‌ பொடியான ரத்தக்‌ கறைகளுடன்‌ 
இருக்கிறது! அதை உணர்ந்த அதே விநாடியில்‌... 

வியாச குரு சொன்னதன்‌ உள்ளர்த்தம்‌ புலப்படடது. 


கிருஷ்ணா! அரசன்‌ ஆற்றவேண்டிய கடமைகள்‌ 
அனைத்தையும்‌ செய்து முடித்தாயிற்று. சீமைகள்‌ பிடித்தா 
யிற்று. யுத்தங்கள்‌ வென்றாயிற்று. போதும்‌. நிறுத்திக்‌ கொள்‌. 
உன்‌ வாளுக்கு இனிமேல்‌ வேலை கொடுக்காதே. போர்‌ 
என்ற பெயரில்‌ செய்த கொலைகளை நிறுத்திக்கொள்‌. 
ரத்தக்‌ கறைகள்‌ இல்லாமல்‌ உன்‌ வாள்‌ சுத்தமாக 
இருக்கடடும்‌ !” 

என்றுதான்‌ மகான்‌ வியாசராயர்‌ சொல்லாமல்‌ 

சொல்லியிருக்கிறார்‌ ! 

அன்றைக்கு “நான்‌ எந்தப்‌ போருக்கும்‌ செல்ல 
வில்லையே? எதற்காக வாளையெடுத்துப்‌ போக 
வேண்டும்‌ ” என்று கேட்டபோது அவர்‌ விளக்கம்‌ சொல்ல 
வில்லை. 

ஆனால்‌ இன்று, இந்தத்‌ தனுஷ்கோடி கடற்கரையில்‌ 
உணர்த்தி விட்டார்‌. எவனுக்கு, எப்போது, எப்படிப்பட்ட 
அறிவு வரவேண்டுமென்று விதிப்பது சர்வ சக்தி படைத்த 
இறைவனுக்கும்‌ சிரேஷ்டர்களான மகரிஷிகளுக்கும்‌ 
மடடுமே முடிகிற காரியம்‌. இன்று, இந்தக்‌ கணத்தில்‌ 
எனக்கு அறிவு ஏற்பட வேண்டுமென்று வியாசகுரு 
தீர்மானித்திருக்கிறார்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 267 


எழுந்து கொண்டேன்‌. வாளைக்‌ கையில்‌ எடுத்துக்‌ 
கொண்டு கடலில்‌ இறங்கிச்‌ சிறிது தூரம்‌ வரை சென்றேன்‌. 
மார்பு வரை அலைகள்‌ என்னை நனைத்த இடத்தில்‌ நின்று 
கொண்டு, வாளைக்‌ கழுவினேன்‌. ஒரு பொடடுக்கூட 
ரத்தக்கறை இல்லாதபடி தேய்த்துத்‌ தேய்த்துக்‌ கழுவினேன்‌. 
பளபளவென்று சுத்தமாக மின்னியது. 

உறையில்‌ செருகிக்கொண்டு திரும்ப நடந்தேன்‌. 
எடடத்தில்‌ நின்றிருந்த பரிவாரத்தினர்‌ என்‌ செயலை 
ஆச்சரியத்துடன்‌ பார்த்துக்‌ கொண்டிருப்பது தெரிந்தது. 
அனால்‌ யாரும்‌ என்னை எதுவும்‌ கேடகவில்லை. கேடகத்‌ 
துணியவில்லை. எதிராஜன்‌ மட்டும்‌ என்னை அணுகி, 
மெதுவாக, “வாளைக்‌ கழுவவேண்டுமென்றால்‌ நாங்கள்‌ 
செய்ய மாடடோமா? சக்ரவர்த்தி அந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்ய வேண்டுமா?” என்றான்‌. 


“அவரவர்‌ பாவத்தை அவரவர்தான்‌ கழுவிக்‌ 
கொள்ள வேண்டும்‌” என்று பதிலளித்தேன்‌. 


படகிலேயே. சேதுவைத்‌ திரும்ப அடைந்து 
துலாபுருஷ தானம்‌ செய்தேன்‌. காசி விசுவேசுவரரையும்‌, 
ராமலிங்கப்‌ பெருமானையும்‌, சேதுமாதவ சுவாமிகளையும்‌, 
பர்வதவர்த்தினி அம்மனையும்‌ வழிபடடேன்‌. இருபத்து 
நான்கு தீர்த்தங்களிலும்‌ ஸ்நானம்‌ செய்தேன்‌. மூன்று 
இரவுகள்‌ அந்த க்ஷேத்திரத்தில்‌ தங்கியிருந்தால்‌ எல்லா 
நலன்களும்‌ பெறலாம்‌ என்று பெரியவர்கள்‌ சொன்னதால்‌ 
அப்படியே தங்கியிருந்து சகல வகையான ஆபரணங்களும்‌ 
அம்மனுக்கு அளித்தேன்‌. 

தலைநகருக்குத்‌ திரும்பத்‌ தொடங்கினேன்‌. வழியில்‌ 
கோகர்ணத்துக்கு வந்து, பிருகதாம்பாள்‌ சமேதரான 
கோகர்ணேசுவரரைத்‌ தரிசித்தேன்‌. வகுளவனத்தைப்‌ 
பிரதடசிணம்‌ செய்தேன்‌. கோகர்ண தீர்த்தத்தில்‌ 
நீராடிவிடடு, ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு வந்து ஆதிரங்க 


268 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


நாதரைச்‌ சேவித்து விடடுத்‌ தலைநகரின்‌ எல்லையை 
மிதித்தபோது ஊருக்குள்‌ நுழைவதற்கான நல்ல நாளையும்‌ 
நல்ல நேரத்தையும்‌ சோதிடர்கள்‌ குறித்துத்‌ தந்தார்கள்‌. 

விஜயநகரம்‌ எப்போதையும்விடக்‌ கோலாகலமாகத்‌ 
திகழ்ந்தது. போர்‌ வீரர்களின்‌ நடமாட்டம்‌ வழக்கத்தைக்‌ 
காட்டிலும்‌ அதிகமாக இருந்தது. அவர்களின்‌ முகங்களில்‌ 
களிப்புத்‌ தெரிந்தது. “பேரரசர்‌ வாழ்க!" என்று எங்கெங்கும்‌ 
வாழ்த்தொலிகள்‌ முழங்க, முதலில்‌ விடடலர்‌ 
கோயிலுக்கும்‌, பிறகு விரூபாட்சர்‌ அலயத்துக்கும்‌ சென்று 
வணங்கிய பின்னர்‌, கண்‌ கண்ட நடமாடும்‌ தெய்வமாக 
விளங்கும்‌ அன்னையாரை வணங்கவேண்டி அவருடைய 
இல்லத்தை அடைந்தேன்‌. 


அம்மாவை நான்‌ நமஸ்காரம்‌ பண்ண, அருகிலிருந்த 
திருமலாதேவியும்‌ காயத்ரியும்‌ என்னை நமஸ்காரம்‌ 
செய்தார்கள்‌. 

ஒரு புது மலர்ச்சி தென்படடது காயத்ரியின்‌ 
முகத்தில்‌. நாணத்துடன்‌ தலைகுனிந்தபோது அவள்‌ 
கழுத்தில்‌ தாலி இருப்பதைக்‌ கண்டேன்‌. 


“ஓ, திருமதி நிக்கோலஸா ?” என்று நான்‌ சிரித்தேன்‌. 


“உன்‌ அணைக்காகத்தான்‌ காத்திருந்தாள்‌. சேவகன்‌ 
செய்தி கொண்டு வந்ததுதான்‌ தாமதம்‌, முகூர்த்தம்கூடப்‌ 
பார்க்கவில்லை. நாலு பெரியவர்களை அழைத்துக்‌ 
கொண்டாள்‌. பாலகிருஷ்ணர்‌ கோயிலுக்குப்‌ போனாள்‌. 
முறைப்படி மந்திரங்கள்‌ சொல்லி அக்னி சாடசியாக 
மாங்கல்யம்‌ கடடிக்கொண்டு விடடாள்‌" என்ற அம்மா, 
“இப்போதெல்லாம என்னையோ உன்‌ பத்தினியையோ 
ஏறெடுத்துப்‌ பார்ப்பதில்லை. அந்த இத்தாலியப்‌ பையனின்‌ 
பின்னாலேயே சுற்றிக்கொண்டிருக்றொள்‌” என்று பரிகாசம்‌ 
செய்தார்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 269 


சந்தனம்‌, திருநீறு, துளசி முதலிய பிரசாதங்களைத்‌ 
தந்தேன்‌. 

என்னை ஏறெடுத்து நோக்கிய அம்மா, “நீ ரொம்ப 
இளைத்துவிடடாய்‌, கிருஷ்ணா” என்றார்‌. 


“அதுதானே பார்த்தேன்‌! ஒரே ஒரு நாள்‌ பிள்ளை 
வெளியூர்‌ போய்விடடு வந்தாலும்‌ உலகத்தில்‌ எல்லா 
அம்மாக்களும்‌ கேடகிற கேள்வியை இன்னமும்‌ நீங்கள்‌ 
கேடகக்‌ காணோமே என்று நினைத்தேன்‌, கேடடு 
விடடீர்கள்‌ !" என்றேன்‌. 


கடைக்‌ கண்ணால்‌ என்னைப்‌ பார்த்த திருமலாதேவி, 
“ஆமாம்‌ அம்மா, உங்கள்‌ பிள்ளை கொஞ்சம்‌ இளைத்துத்‌ 
தான்‌ போயிருக்கிறார்‌" என்றாள்‌. 


“மாமியார்‌ மெச்ச வேண்டும்‌ என்பதற்காக ஏதாவது 
சொல்லாதே திருமலா” என்றேன்‌. “இங்கே அரண்மனை 
யிலாவது சாப்பாடு கொஞ்சம்‌ முன்னே பின்னே இருக்கும்‌. 
அனால்‌ நான்‌ போனதெல்லாம்‌ கோயில்கள்‌. நெய்யும்‌, 
பாலும்‌ வெண்ணெயுமாகப்‌ போன இடத்திலெல்லாம்‌ 
பிரசாதம்‌ சாப்பிடடுச்‌ சாபபிடடு ஒரு சுற்றுப்‌ பெருத்திருக்‌ 
கிறேன்‌. 


“போன காரியம்‌ நல்லபடி முடிந்ததா, கிருஷ்ணா?” 


“தங்கள்‌ ஆசியில்‌ முடிந்தது, அம்மா. அந்தக்‌ 
கடடாரியை எடுத்து வந்துவிட்டேன்‌. எதிராஜன்‌ 
பத்திரமாக வைத்துக்கொண்டிருக்கிறான்‌. ஆசாரிய 
வேங்கட தாத்தையா தலைநகருக்கு வந்தாயிற்றா ?” 


அன்னை நகைத்தார்‌ “உன்னுடைய அவசரம்‌ 
அவருக்கு எங்கே தெரிகிறது ? நின்று நிதானமாய்‌ ஒவ்வொரு 
திருத்தலமாகத்‌ தரிசனம்‌ பண்ணிவிடடுத்‌ தான்‌ வருவார்‌. 
திருமலையிலிருந்து புறப்படடு விடடார்‌ என்று கேள்விப்‌ 


270 € ரா.கி. ரங்கராஜன்‌ 


படடேன்‌. ஆனால்‌, தலைநகருக்கு வேறொரு பெரியவர்‌ 
வந்திருக்கிறார்‌." 

“யாரம்மா?” 

“அப்பாஜி.” 

“அப்பாஜியா!' என்று அச்சரியப்பட்டேன்‌ 
“கொண்டபள்ளி போரை முடித்துக்‌ கொண்டு 
அதற்குள்ளாகவா திரும்பிவிடடார்‌ ?” 

“நீ தென்பாரதத்தில்‌ சுற்றுப்பயணம்‌ செய்துவிடடு 
வந்த காலத்தில்‌ அப்பாஜி வடபாரதம்‌ மொத்தத்தையும்‌ 
வென்றுவிடடு வந்திருக்க முடியுமே!" என்று அம்மா 

தலைநகரில்‌ நுழைந்தபோது, போர்வீரர்கள்‌ 
எக்களிப்புடன்‌ இருந்ததன்‌ காரணம்‌ புரிந்தது. 

“கொண்டபள்ளியை வென்றதோடு மடடுமல்ல. 
பிரதாபருத்ர கஜபதியின்‌ குமாரனான வீரபத்ரனையும்‌ 
சிறைபிடித்து அழைத்து வந்திருக்கிறார்‌" என்றார்‌ அம்மா. 

நான்‌ காயத்ரியைப்‌ பார்த்தேன்‌. அவள்‌ தனக்கு 
எந்தச்‌ சம்பந்தமும்‌ இல்லாததுபோல்‌ சாளரத்துக்கு 
வெளியே பார்த்தவாறு நின்றிருந்தாள்‌. 

“உனக்கு இரண்டு விஷயம்‌ சொல்ல வேண்டும்‌, 
கிருஷ்ணா” என்றார்‌ அன்னையார்‌. 

“சொல்லுங்கள்‌, அம்மா.” 

“முதலாவதாக, அபபாஜியை யானை மீது அமர்த்தி 
இந்த நகரமெங்கிலும்‌ அவர்‌ வெற்றிப்‌ பவனி வரும்படி 
ஏற்பாடு செய்து, அவருக்குக்‌ கனகாபிஷேகமும்‌ செய்ய 
வேண்டும்‌. முன்பு அவரை நீ அவமதித்ததற்கு அதுதான்‌ 
சரியான பரிகாரம்‌.” 


“கடடாயம்‌ செய்கிறேன்‌, அம்மா. இரண்டாவது?” 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 271 


“முன்பே உன்னிடம்‌ சொன்னதுதான்‌. அந்தக்‌ 
கலிங்கத்து இளவரசன்‌ வீரபத்ரனை எல்லாக்‌ 
கைதிகளையும்‌ நடத்துவது போல நடத்தக்‌ கூடாது. 
அவனைச்‌ சகல வசதிகளுடன்‌ கெளரவமாகத்‌ தங்க 
வைக்கும்படி அப்பாஜியிடம்‌ சொல்லியிருக்கிறேன்‌. நீ 
அதை மாற்றி விடாதே." 

சரி அம்மா' என்று முழு மனத்துடன்‌ சொல்ல 
முடியவில்லை. தலையை ஆடடி விடடு வெளியே வந்தேன்‌. 

என்‌ அரண்மனைக்குத்‌ திரும்பிய கொஞ்ச நேரத்துக்‌ 
கெல்லாம்‌ நான்‌ எதிர்பார்த்தது போலவே காயத்ரி வந்தாள்‌. 

“அம்மா சொன்னதைக கேடடுக்‌ கொண்டிருந்தாய்‌ 
அல்லவா?” என்றேன்‌. 

“அமாம்‌, சக்ரவர்த்தி” என்றாள்‌. 

“வீரபத்ரனைச்‌ சகல மரியாதைகளுடனும்‌ நடத்த 
வேண்டுமென்று அம்மா சொல்கிறார்‌. நீயோ அவனைக்‌ 
கொன்று தீர்க்கவேண்டுமென்று தீர்மானித்திருக்கிறாய்‌." 

“ஒரு திருத்தம்‌, சக்ரவர்த்தி," 

“என்ன?” 

“வீரபத்ரனைக்‌ கொல்ல வேண்டும்‌ என்று நான்‌ ஒரு 
போதும்‌ சொல்லவில்லை. அவனுடைய கர்வத்தை, 
ஆணவத்தை, அகம்பாவத்தைக்‌ கொல்ல வேண்டுமென்று 
தான்‌ சொல்லி வருகிறேன்‌.” 

“அதை எப்படி செய்யப்‌ போகிறாய்‌ ? வழக்கம்‌ போல, 
“சமயம்‌ வரடடும்‌... சொல்கிறேன்‌' என்று சொல்லாதே. 
சமயம்‌ வந்துவிட்டது." 

“வாள்‌ போரில்‌ தனக்கு நிகரில்லை என்பது 
அவனுடைய கர்வம்‌. யாரேனும்‌ ஒருவர்‌ அவனை வாள்‌ 
போரில்‌ வென்றுவிடடால்‌ போதும்‌. அவன்‌ கர்வம்‌ அடங்கி 


விடும்‌.” 


272 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


நான்‌ சிரித்தேன்‌. “குழந்தை போல்‌ பேசுகிறாயே, 
காயத்ரி? வாள்‌ போரில்‌ ஒருவன்‌ தோற்கிறானென்றால்‌ 
அவன்‌ மரிக்கவேண்டும்‌ அல்லது மரண காயம்‌ ஏற்பட 
வேண்டும்‌." 

“மன்னிக்க வேண்டும்‌, சக்ரவர்த்தி. அப்படிப்பட்ட 
காயம்‌ ஏற்படுத்தாமலே வீரபத்ரனைத்‌ தோற்கடிக்க 
முடியும்‌. வாள்‌ போரின்‌ சூடசுமம்‌ தெரிந்த நிபுணன்‌ 
ஒருவன்‌ தேவை. அவ்வளவுதான்‌” என்றாள்‌ காயத்ரி. 

“அப்படியே வைத்துக்கொண்டாலும்‌, அவ்வளவு 
அசகாய சூரனான ஒருவன்‌ எங்கே உனக்குக்‌ கிடைப்பான்‌? 
ஒருவேளை என்னால்‌ முடியலாம்‌. அனால்‌, நான்‌ வாள்‌ 
எடுத்துப்‌ போரிடுவதில்லை என்று உறுதி பூண்டிருக்‌ 
கிறேன்‌." 

“வேண்டாம்‌, சக்ரவர்த்தி. நான்‌ ஒருவனைத்‌ தயார்‌ 
செய்து வைத்திருக்கிறேன்‌. இருங்கள்‌, அழைத்து வருகிறேன்‌" 
என்று கூறி வெளியே போனாள்‌ காயத்ரி, 


“இருங்கள்‌... அழைத்து வருகிறேன்‌' என்று 
சொல்லிவிட்டுப்‌ போன காயத்ரி வெகு நேரத்துக்கு 
வரக்காணோம்‌. கலிங்கத்து இளவரசனான வீரபத்ரனுக்கு 


ஈடாக வாள்‌ போர்‌ செய்யக்‌ கூடியவன்‌ அவனுடைய 
உயிரைப்‌ பறித்து விடாமல்‌ தோற்கடிக்கக்கூடிய 
சாமர்த்தியம்‌ படைத்தவன்‌ எவனும்‌ இருப்பானென்று 


எனக்குத்‌ தோன்றவில்லை. 

நான்‌ சொன்னதற்காகச்‌ சும்மாவானும்‌ பொய்‌ 
சொல்லியிருப்பாளோ ? எதுவும்‌ செய்யக்கூடியவள்தான்‌. 

- என்று நான்‌ நினைத்துக்‌ கொண்டிருந்த வேளையில்‌ 
காலடியோசை கேட்டது. 

காயத்ரியை எதிர்பார்த்தால்‌, அமைச்சர்‌ 
வடமலையண்ணன்‌ வருகிறார்‌. 

'நான்‌ ஒர்‌ ஆள்‌ தயார்‌ செய்திருக்கிறேன்‌' என்று 
காயத்ரி சொன்னது இவரையா? எனக்குத்‌ தெரிந்து 
வடமலையண்ணன்‌ எந்தப்‌ போரிலும்‌ பிரமாதமாக 
யுத்தம்‌ செய்தது கிடையாது. வயதும்‌ ஐம்பதை நெருங்கிக்‌ 
கொண்டிருக்கிறது. வீரபத்ரன்‌ போன்ற முரடடுக்‌ 
காளையை அடக்கும்‌ அளவுக்கு இவரா வாள்‌ வித்தைகள்‌ 
கற்று வைத்திருப்பார்‌ ? 

ஒரு நொடிக்குள்‌ அடுக்கடுக்காக எனக்குத்‌ தோன்றிய 
சந்தேகங்களை மறுநொடியிலேயே தீர்த்துவிடடார்‌ 
வடமலையண்ணன்‌. அவர்‌ வந்ததே வேறு காரியமாக. 


274 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


கையில்‌ ஏடடுச்‌ சுவடியுடன்‌ வந்தவர்‌, “நமது 
பயணத்தின்போது அங்கங்கே திரட்டி வந்த 
தூல்களையெல்லாம்‌ புத்தக சாலையில்‌ ஒழுங்காக 
வரிசைப்படுத்தி வைத்துவிடடேன்‌” என்றார்‌. 

“ரொம்ப சந்தோஷம்‌. அது என்ன கையில்‌?” 

“பொழுது போகாத வேளையில்‌ சக்ரவர்த்தி 
வாசிப்பதற்கு இருக்கட்டும்‌ என்று கொண்டு வந்தேன்‌" 
என்று சொல்லி என கையில்‌ சுவடியைத்‌ தந்தார்‌. 

பார்த்தேன்‌. தமிழ்‌ நூல்‌. 

“தமிழில்‌ காப்பியங்களைப்‌ படிக்கும்‌ அளவுக்கு 
எனக்குப்‌ பயிற்சி கிடையாதே?" என்றேன்‌. 

“இது கடினமாக இருக்காது. சுலபமாகப்‌ படிக்கலாம்‌. 
ஒரு மன்னர்‌ இயற்றியது இது. மன்னர்களும்‌ இலக்கியம்‌ 
படைக்க முடியும்‌ என்பது தெரிந்தால்‌, தாங்கள்‌ 
ஆரம்பித்துள்ள 'ஆழுக்த மால்யத' நூலை உற்சாகமாகத்‌ 
தொடரத்‌ தோன்றுமல்லவா?'' என்றார்‌ வடமலை 
யண்ணன்‌. 

“யாரந்த மன்னர்‌?” 

“நாம்‌ பால்வண்ண நாதரைச்‌ சேவித்தோமே, அந்தக்‌ 
கரிவலம்வந்தநல்லூரை ஆண்ட மன்னர்‌. வரதுங்கராம 
பாண்டியர்‌ என்று பெயர்‌ இளமைக்‌ காலத்தில்‌ 
வாத்ஸ்யாயனரின்‌ காம சாஸ்திரத்தைப்‌ பின்பற்றிக்‌ 
கொக்கோகம்‌ என்ற நூலை எழுதினார்‌ என்று 
சொன்னார்கள்‌. அது எனக்கு நிச்சயமாகத்‌ தெரியவில்லை. 
ஆகவே, அதை எடுத்து வரவில்லை.” 

““இது?'' என்று கேடடு, தலைப்பைப்‌ படிக்க 
முயன்றேன்‌. “திருக்கருவை... 

'திருக்கருவைப்‌ பதிற்றுப்‌ பத்து' என்று பெயர்‌. இந்த 


3 த ட்ட 
அரசர்‌ ஈசான முனிவர்‌ என்ற சிவாசாரியரிடம்‌ தீட்சை 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 275 


பெற்று, சிவபக்தி மிகுந்தவராக அந்த ஊர்‌ பெருமாளைப்‌ 
போற்றி இதை இயற்றியிருக்கிறார்‌ கருவை என்பது 
கரிவலம்வந்தநல்லூர்‌. இந்த நூறு செய்யுள்களைப்‌ 
பாடியதால்‌ இந்த அரசருக்கு இருந்த ஏதோ ஒரு நோய்‌ 
விலகியதாம்‌” என்று கூறிவிடடுச்‌ சென்றார்‌ வடமலை 
யண்ணன்‌. 

வாசல்புறம்‌ பார்த்தேன்‌. காயத்ரியை இன்னும்‌ 
காணவில்லை. என்னதான்‌ ஆயிற்று அவளுக்கு ? 

சுவடியைப்‌ பிரித்து ஒரு பாசுரத்தைப்‌ படித்துப்‌ 
பார்த்தேன்‌ வடமலையண்ணன்‌ சொன்ன மாதிரி 
எளிமையாகத்தான்‌ இருந்தது. “சிந்தனை உனக்குத்‌ தந்தேன்‌, 
திருவருள்‌ எனக்குத்‌ தந்தாய்‌. வந்தனை உனக்குத்‌ தந்தேன்‌, 
மலரடி எனக்குத்‌ தந்தாய்‌, பைந்துணர்‌ உனக்குத்‌ தந்தேன்‌, 
பரகதி எனக்குத்‌ தந்தாய்‌. கந்தனைப்‌ பயந்த நாதா, 
கருவையில்‌ இருக்கும்‌ தேவே... 

காலடியோசை கேட்டது. 

நிமிர்ந்து பார்த்தால்‌ இப்போதும்‌ எனக்கு அதிர்ச்சி. 

காலோடு தலை கறுப்புப்‌ பர்தா அணிந்த உருவம்‌! 

“யார்‌? யாரது?” என்று அதடடினேன்‌. 

“காயத்ரி என்னை அனுப்பினாள்‌ சக்ரவர்த்தி' 
என்றது ஒரு குரல்‌. “வீரபத்ரனை அடக்குவதற்கு யாரையோ 
தயாரிப்பதாகச்‌ சொன்னாளாமே, அது நான்தான்‌." 

அண்குரல்‌ போல அது ஒலித்தாலும்‌ எவளோ ஒரு 
பெண்தான்‌ ஆண்‌ மாதிரி பேசுகிறாள்‌ என்பது நிச்சயமாக 
எனக்குப்‌ புலப்பட்டது. 

“யார்‌ நீ?” என்று கூறி முகத்திரையை இழுத்து, அந்தப்‌ 
பர்தாவை முற்றும்‌ நீக்கனேன்‌. 

நிஜமாகவே ஒரு வாலிபன்தான்‌. போர்‌ வீரனின்‌ 
உடையில்‌, போர்‌ வீரனின்‌ மீசையுடன்‌... இது... 


276 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


“காயத்ரி!” என்று வியப்புடன்‌ கூவிவிடடு மீண்டும்‌ 
உற்றுப்‌ பார்த்தேன்‌. காயத்ரிதான்‌. அனால்‌, மிக நெருங்கிப்‌ 
பழகியவர்கள்‌, அதிலும்‌ உன்னிப்பாகக்‌ கவனிப்பவர்கள்‌ 
மட்டுமே அடையாளம்‌ கண்டுகொள்ள முடியும்‌. மற்ற 
எவரும்‌ அண்‌ என்றே நினைப்பார்கள்‌ அவ்வளவு 
அற்புதமான ஒப்பனை. 

“அம்‌, சக்ரவர்த்தி. தங்கள்‌ பணிப்பெண்‌ 
காயத்ரிதான்‌” என்று சொல்லி, குனிந்து என்‌ பாதங்களைத்‌ 
தொட்டுக்‌ கண்ணில்‌ ஒற்றிக்‌ கொண்டாள்‌. “வீரபத்ரனுடன்‌ 
நடக்கும்‌ போரில்‌ எனக்கு வெற்றி கிடைக்க 
வேண்டுமென்று ஆசி கூறுங்கள்‌, சக்ரவர்த்தி.” 

சில விநாடிகளுக்கு நான்‌ பேச்சற்று நின்றேன்‌. பிறகு 
சமாளித்துக்கொண்டு, “இது என்ன பைத்தியக்காரத்‌ 
தனமான காரியம்‌, காயத்ரி? நீயாவது, வீரபத்ரனையாவது, 
வாள்‌ போரில்‌ வெல்லுவதாவது! என்ன பயிற்சி இருக்கிறது 
உனக்கு?” என்றேன்‌. 

“நிறையவே இருக்கிறது, சக்ரவர்த்தி. கலிங்க 
மன்னனின்‌ அரண்மனையில்‌ இருந்தபோதே கொஞ்சம்‌ 
கொஞ்சம்‌ பயிற்சி பெற்றிருந்தேன்‌. விஜயநகரத்துக்கு வந்த 
நாள்‌ முதலாக, நேரம்‌ கிடைக்கும்போதெல்லாம்‌ பயிற்சி 
செய்து கொண்டிருக்கிறேன்‌. கஜபதியின்‌ ஆட்சி 
பிடிக்காமல்‌ அவருடைய ராஜ்யத்தை விடடு வெளியேறிய 
பல சேனாதிபதிகள்‌ இங்கே வந்து பணியாற்றுகிறார்கள்‌. 
அவர்களில்‌ ஒருவரை அணுகி, கெஞ்சி, என்‌ நோக்கத்தைச்‌ 
சொல்லி, வாள்‌ போரின்‌ நுணுக்கங்களைக்‌ கற்றுக்‌ 
கொண்டேன்‌. அனால்‌, ரொம்ப ரகசியமாகச்‌ செய்து 
வருகிறேன்‌. அதனால்‌ தான்‌ இந்த அண்‌ உடை. அதையும்‌ 
மறைக்கத்தான்‌ இந்தப்‌ பர்தா.” 

பதிலுக்காக என்‌ முகத்தைப்‌ பார்த்தாள்‌ காயத்ரி. 
அனால்‌, நான்‌ எதுவும்‌ சொல்லாமல்‌ குறுக்கும்‌ நெடுக்கும்‌ 
நடந்தேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 277 


எதற்கும்‌ துணிந்தவளாக ஆகிவிடட இந்தப்‌ 
பெண்ணிடம்‌ என்ன பேசுவது? தானும்‌ தன்‌ தமக்கையும்‌ 
தம்பியும்‌ படட கொடுமைகளுக்காக வீரபத்ரனைப்‌ 
பழிவாங்குவதென்று இவள்‌ கொண்டுள்ள தன்மானத்தைப்‌ 
போற்றுவதா? அல்லது அசடடுத்‌ துணிச்சலுடன்‌ 
சிறுபிள்ளைத்தனமான முயற்சியில்‌ இறங்குகிறாளே என்று 
பரிதாபப்படுவதா? அல்லது, இந்த விஷப்‌ பரீட்சையில்‌ 
தோற்றுவிடப்‌ போகிறாளே என்று கலக்கம்‌ கொள்வதா ? 

நின்று அவளைக்‌ கூர்ந்து நோக்கினேன்‌. “இந்த அண்‌ 
உடையில்‌ வீரபத்ரனிடம்‌ போரிடப்‌ போகிறாயா?" 

“அம்‌, சக்ரவர்த்தி.” 

“உன்‌ கணவன்‌ நிக்கோலஸ-க்குத்‌ தெரியுமா?" 

“தெரியாது சக்ரவர்த்தி. அவருக்குக்‌ கூடத்‌ 
தெரியாமல்‌ ரகசியமாக வைத்திருக்கிறேன்‌. நான்‌ ஜெயிக்க 
மாடடேன்‌ என்று நினைத்து என்னைத்‌ தடுத்துவிடுவார்‌.” 

“நானும்‌ அதேபோல்தான்‌ நினைக்கிறேன்‌” என்றேன்‌. 

“நினைக்காதீர்கள்‌, சக்ரவர்த்தி. தயவுபண்ணி 
என்னைத்‌ தடுத்து விடாதீர்கள்‌.” 

“சரி, பர்தாவைப்‌ போர்த்திக்கொள்‌. என்னுடன்‌ வா” 
என்றேன்‌. 

“எங்கே, சக்ரவர்த்தி.” 

“என்‌ அன்னையின்‌ அரண்மனைக்குத்தான்‌... “வீர 
பத்ரனுடன்‌ போரிடுவேன்‌. அனால்‌, அவன்‌ உயிருக்கு 
ஆபத்து விளைவிக்க மாடடேன்‌' என்று நீ அம்மாவுக்கு 
உறுதி கூற வேண்டும்‌. அவர்‌ உன்‌ மீது நம்பிக்கை வைத்து 
உனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும்‌. அதுதான்‌ முக்கியம்‌. 
என்‌ ஆதரவோ அசியோ இரண்டாம்‌ பட்சம்தான்‌.” 


278 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


காயத்ரி தயங்கவில்லை. மீண்டும்‌ அந்தக்‌ கறுப்பு 
அங்கியால்‌ தன்னை மறைத்துக்கொண்டு என்னுடன்‌ 
புறப்படடாள்‌. 


நான்‌ போனபோது அன்னையாரின்‌ பக்கத்தில்‌ 
வழக்கமாக இருக்கும்‌ திருமலாதேவியைக்‌ காண 
வில்லை ஒரு பணிப்பெண்‌ ஏதோ படித்துக்‌ கொண்டிருக்க, 
திண்டில்‌ சாய்ந்திருந்த அம்மா கண்களை மூடி அதை 
ரசித்துக்‌ கேடடுக்‌ கொண்டிருந்தார்‌ 


இரண்டு அடி காதில்‌ விழுந்தவுடனேயே, அந்தப்‌ 
பெண்‌ படிப்பது நந்தி திம்மண்ணாவின்‌ பாரிஜாத 
அபஹாணமு' என்ற தெலுங்கு நூல்‌ என்பதைப்‌ புரிந்து 
கொண்டேன்‌. சத்யபாமாவின்‌ கோபத்தைத்‌ தணிப்பதற்‌ 
காகக்‌ கிருஷ்ணர்‌ இந்திரலோகத்துக்குச்‌ சென்று பாரிஜாதச்‌ 
செடியை எடுத்து வந்த கதை அது. 

நந்தி திம்மண்ணா ஸ்ரீரங்கப்‌ படடினத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌ என்‌ மாமனார்‌ குமார வீரய்யா தன்‌ மகளுக்குச்‌ 
சீதவங்கள்‌ அனுப்பியபோது, தமது அஸ்தானக்‌ கவிஞரான 
திம்மண்ணாவையும்‌ அழைத்து வந்து என்னிடம்‌ விட்டு 
விடடுப்‌ போனார்‌. சிறந்த அறிவாளி. 


“வா கிருஷ்ணா, உட்கார்‌'' என்று வர 
வேற்றார்‌ அன்னையார்‌. என்னுடன்‌ வந்திருந்த பர்தா 
பெண்ணைக்‌ கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. 
“ஒரு விஷயம்‌ கண்டுபிடித்தேன்‌, கிருஷ்ணா. நமது 
திம்மண்ண கவியை எல்லோரும்‌ “மூக்கு திம்மண்ணா' 
என்று குறிப்பிடுகிறார்கள்‌. அவருக்கு மூக்கு நீளம்‌. நீயும்‌ 
பார்த்திருப்பாயே? அதனால்தான்‌ அவருக்கு அந்தப்‌ 
பெயர்‌ வந்திருப்பதாக எல்லாரும்‌ நினைத்திருக்கிறார்கள்‌. 
அது தப்பு. இந்த நூலில்‌ ஓர்‌ இடத்தில்‌ பெண்ணின்‌ மூக்கு 
அழகை ரொம்ப அருமையாக வர்ணித்திருக்கிறார்‌ 
அதனால்தான்‌ அந்தப்‌ பெயர்‌ வந்திருக்கும்‌...” 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 279 

நான்‌ பெருமூச்சு விட்டேன்‌. 
இன்று நான்‌ யார்‌ முகத்தில்‌ விழித்தேனோ ! கவிஞர்‌ 
மேல்‌ கவிஞராக வந்து என்னைத்‌ தாக்குகிறார்கள்‌ ! சற்று 


முன்னால்‌ வரதுங்கராம பாண்டியர்‌! இப்போது மூக்கு 
திம்மண்ணா ! 


இதை வளரவிடக்கூடாது. அன்னையின்‌ அருகில்‌ 
அமர்ந்து, “அம்மா, உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக 
ஒருவரை அழைத்து வந்திருக்கிறேன்‌” என்றேன்‌. 

அம்மா, அருகிலிருந்த பணிப்‌ பெண்ணைப்‌ போகச்‌ 
சொல்லிவிட்டு, “இங்கே யாருமில்லை. பயப்படாமல்‌ 
பர்தாவை எடுத்துவிடு, காயத்ரி” என்றார்‌. 


நான்‌ திடுக்டெவில்லை. 


புகை நுழைய முடியாத இடத்தில்‌ கூட 
அன்னையாரின்‌ மூளை நுழைந்து விடும்‌. எந்தச்‌ சமயத்தில்‌ 
எதை எப்படிக்‌ கண்டுபிடிப்பார்‌ என்று யாராலும்‌ சொல்ல 
முடியாது. 

ஆனால்‌, அம்மாவைப்‌ பற்றி என்னளவுக்கு 
காயத்ரிக்குத்‌ தெரியாதாகையால்‌ திகைத்து நின்றாள்‌. 


“வாம்மா, காயத்ரி, நீயும்‌ உட்கார்‌!” என்று மறுபடியும்‌ 
அன்னை சொல்லவே, அதற்கு மேல்‌ தாங்கமாட்டாதவ 
ளாக காயத்ரி பர்தாவைக்‌ களைந்து மூலையில்‌ 
போட்டுவிட்டுத்‌ தடாலென்று அம்மாவின்‌ காலடியில்‌ 
விழுந்து வணங்கி எழுந்து நின்றாள்‌. 

அம்மா நிதானமாக, “இந்த வேடமும்‌ உடையும்‌ 
உனக்கு நன்றாகவே பொருந்தியிருக்றெது காயத்ரி. அனால்‌, 
இது விஜயநகரத்துப்‌ படைவீரரின்‌ உடை போல இருக்கிறது. 
உன்‌ கலிங்க தேசத்துப்‌ போர்‌ வீரரின்‌ உடை வேறு மாதிரி 
இருக்கும்‌, இல்லையோ ?” என்றார்‌. 


280 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


பொங்கி வந்த கண்ணீரை காயத்ரி விழுங்கி 
அடக்கிக்கொண்டாள்‌. 


“என்னை மன்னியுங்கள்‌, மகாராணி. என்னைப்‌ 
பற்றிய விருத்தாந்தங்களைத்‌ தங்களிடம்‌ சொல்லாமல்‌ 
மறைத்தது தப்புதான்‌” 


அம்மா புன்னகை செய்தார்‌. “நீ மறைத்தாலும்‌ நான்‌ 
தெரிந்து வைத்துக்‌ கொள்ளாமல்‌ இருக்கவில்லை. இங்கே நீ 
வேலைக்கு வந்து சேர்ந்த முதல்‌ நாளன்றே உன்‌ கையைப்‌ 
பார்த்தேனே, நினைவு இருக்கிறதா? அப்போதே தெரிந்து 
கொண்டுவிட்டேன்‌. நீ ராஜ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவள்‌ 
என்று. மற்றத்‌ தகவல்களைத்‌ திரட்டுவதற்கு, இருக்கவே 
இருக்கிறார்கள்‌ அரண்மனை ஒற்றர்கள்‌. அரசர்களுக்குத்‌ 
தான்‌ ஒற்றர்கள்‌ இருப்பார்களென்று நினைக்காதே. 
அரசிகளுக்கும்‌ உண்டு, கலிங்கத்து ராஜ குடும்பத்தில்‌ 
பிறந்தவள்‌ நீ என்பது முதல்‌, அணுடையும்‌ பர்தாவும்‌ 
தரித்துக்கொண்டு நீ ரகசியமாக வாள்‌ பயிற்சி பெறுவது 
வரையில்‌ சகலமும்‌ எனக்குத்‌ தெரியும்‌.” 


அதுவரை வாய்‌ திறவாமல்‌ இருந்த நான்‌ இப்போது 
குறுக்கிட்டேன்‌. “அப்படியானால்‌ இவளுடைய தமக்கையும்‌ 
தம்பியும்‌ தந்தையும்‌ கஜபதியின்‌ குமாரன்‌ வீரபத்ரனிடம்‌ 
பட்ட கொடுமைகளையும்‌ அறிந்திருப்பீர்களே அம்மா?” 


“அறிவேன்‌, கிருஷ்ணா. இவளுக்காகவே அந்த 
வீரபத்ரனைச்‌ சிறை பிடிப்பதற்கு அப்பாஜி 
படையெடுத்துச்‌ சென்றதையும்‌ அறிவேன்‌. அதை 
அப்பாஜியே ஒப்புக்கொண்டார்‌.” 


நானும்‌ காயத்ரியும்‌ பதில்‌ சொல்லத்‌ தெரியாமல்‌ 
நின்றிருக்க, அன்னையே தொடர்ந்து, “இந்தப்‌ போர்வீரன்‌ 
உடையும்‌ வாள்‌ பயிற்சியும்‌ எதற்கு என்று நான்‌ தெரிந்து 
கொள்ளலாமா, காயத்ரி?” என்று கேட்டார்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 281 


காயத்ரியை முந்திக்கொண்டு நான்‌ சொன்னேன்‌. 
“அந்த வீரபத்ரன்‌ வாள்‌ போரில்‌ தனக்கு நிகர்‌ யாருமில்லை 
என்று திமிர்‌ கொண்டிருக்கிறான்‌. அவனை இவள்‌ 
தோற்கடித்து, அவன்‌ கர்வத்தை அடக்கப்‌ போகிறாள்‌. 
அதற்காக நல்ல பயிற்சியும்‌ பெற்றிருக்கிறாள்‌. நீங்கள்‌ 
அனுமதி கொடுக்க வேண்டும்‌, அம்மா.” 


“கொடுக்க மாட்டேன்‌” என்றார்‌ அம்மா வெகு: 
தீர்மானமாக. 


“மகாராணி'' என்று காயத்ரி அதிர்ச்சியுடன்‌ 
கூவியதை அம்மா கேட்கவில்லை. என்னைப்‌ பார்த்து, 
“கிருஷ்ணா, இன்றைக்கு கஜபதி உனக்கு விரோதியாக 
இருக்கலாம்‌. அது தற்காலிகமானதுதான்‌. ஆனால்‌, நமது 
மதத்தை அவர்கள்‌ எப்படிக்‌ கட்டிக்‌ காத்தார்கள்‌ என்பது 
உனக்குத்‌ தெரியாது. கங்கை முதல்‌ தெற்கே பெண்ணாறு 
வரை தேசத்தைக்‌ காத்தவர்கள்‌ இந்த சூர்யவம்ச கஜபதிகள்‌. 
நீலாசலம்‌ ஆலயத்தையும்‌ ராமானந்தரையும்‌ வல்ல 
பாசாரியாரையும்‌ சைதன்ய மகாபிரபுவையும்‌ கஜபதி 
மன்னர்கள்‌ ஆதரித்துப்‌ பலம்‌ தந்திராவிட்டால்‌, 
அந்நியர்களின்‌ படையெடுப்பில்‌ நமது ராஜ்யம்‌ மட்டுமல்ல, 
தென்பாரதம்‌ முற்றுமே அழிந்து போயிருக்கும்‌. மாலிக்‌ 
காபூர்‌ பண்ணிவிட்டுப்‌ போன அட்டூழியமெல்லாம்‌ 
சரித்திரத்தில்‌ நீ படித்ததில்லையா? படிக்கவில்லை 
என்றால்‌ குமார கம்பணரின்‌ மனைவி கங்காதேவி எழுதிய 
“மதுரா விஜயம்‌' நூலைப்‌ படித்துப்‌ பார்‌... 

“வந்து... அம்மா... 

“இல்லை, கிருஷ்ணா, நீ கலிங்கத்தின்‌ மீது 
படையெடுத்த போதே நான்‌ தடுத்திருப்பேன்‌. ஆனால்‌, நீ 
செய்தது ராஜ தர்மம்‌. அரசனின்‌ கடமை. கஜபதி மன்னர்‌ 
அசட்டுத்தனமாகப்‌ பாமனி சுல்தான்களுடன்‌ ஒப்பந்தம்‌ 
செய்து கொண்டிருந்ததால்‌ அதை முறிக்க வேண்டியது 


282 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


தான்‌. ஆனால்‌, அந்தக்‌ குடும்பத்தின்‌ இளவரசனைச்‌ 
சிறைப்பிடித்து இழுத்து வந்து தனிப்பட்ட முறையில்‌ 
அவனைக்‌ கொலை செய்து வஞ்சம்‌ தீர்த்துக்‌ கொள்வேன்‌ 
என்று இந்தப்‌ பெண்‌ பிடிவாதம்‌ பிடிக்கிறாள்‌ என்றால்‌, 
அதற்கு ஒரு நாளும்‌ நான்‌ சம்மதம்‌ தரமாட்டேன்‌.” 

“இல்லை, மகாராணி... நான்‌ அவனைக்‌ கொலை 
செய்ய மாட்டேன்‌” என்றாள்‌ காயத்ரி. 

“நீ அவனைக்‌ கொல்லாமல்‌ விடமாட்டாய்‌. அப்படி 
ஏதாவது செய்துவிடப்‌ போகிறாயே என்பதற்காகத்தான்‌ 
அவனைத்‌ தக்க பாதுகாப்புடன்‌ தனி அரண்மனையில்‌ 
வைத்திருக்கிறேன்‌. ஒருவனை வாள்‌ போருக்கு அழைத்து, 
அவனைக்‌ கொல்லாமல்‌ எப்படித்‌ தோற்கடிப்பாய்‌ ?” 

“என்னால்‌ முடியும்‌ மகாராணி” என்றாள்‌ காயத்ரி. 
அவள்‌ குரலில்‌ அப்படி ஓர்‌ எதிர்ப்பு உணர்ச்சியை நான்‌ 
அதுநாள்‌ வரை கண்டதில்லை. அதுவும்‌ மகாராணியின்‌ 
எதிரில்‌ ! 

அம்மா சொன்னார்‌ சாந்தமாக: “அவன்‌ உயிருக்கு 
ஆபத்து வரும்‌ என்று நான்‌ சொல்கிறேன்‌.” 

“வராது என்று நான்‌ சொல்கிறேன்‌” என்றாள்‌ 
காயத்ரி அதே அழுத்தத்துடன்‌. 

ஒரு கணநேரம்‌ அவளை வெறித்துப்‌ பார்த்தார்‌ 
அம்மா. “அப்படியா? நல்லது. வாள்‌ போரில்‌ வீரபத்ரன்‌ 
கொல்லப்பட்டால்‌, அவன்‌ உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால்‌, 
பிறகு நீ என்‌ முகத்தில்‌ விழிக்கக்கூடாது.” 

“சரி, மகாராணி.” 

“இந்த அரண்மனையில்‌ கால்‌ வைக்கக்கூடாது.” 

“சரி, மகாராணி.” 


“சக்ரவர்த்தியைப்‌ பார்க்க வரக்கூடாது.” 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 283 


“சரி, மகாராணி.” 


“இந்த ராஜ்யத்திலேயே நீ இருக்கக்கூடாது 
என்றுகூடச்‌ சொல்வேன்‌. அனால்‌, உன்‌ புருஷன்‌ அந்த 
இத்தாலிய வைத்தியன்‌ நல்லவன்‌. ஏழை எளியவர்‌ 
களுக்குச்‌ சிறப்பான வைத்தியம்‌ இலவசமாகச்‌ செய்கிறவன்‌. 
அவன்‌ சேவை இந்த ராஜ்யத்துக்குத்‌ தேவை. ஆகவே, 
அப்படிச்‌ சொல்லமாடடேன்‌. மற்றபடி, முதலில்‌ சொன்ன 
மூன்று நிபந்தனைகளுக்கும்‌ நீ கடடுப்படுகிறாயா 2" 

“கட்டுப்படுகிறேன்‌, மகாராணி” என்ற காயத்ரி, 
பர்தாவைப்‌ போர்த்திக்‌ கொண்டு வெளியேறினாள்‌ 


விஜயநகரத்தின்‌ கோலாகலமான திருவிழாவாகிய 
மகாநவமி நெருங்கிக்‌ கொண்டிருந்தது. 

மகாநவமி ஆரம்பிப்பதற்கு முதல்‌ நாள்‌, வீரபத்ரனை 
வான்‌ போருக்கு அழைத்துவர முடிவு செய்தேன்‌ 
அமைச்சரொருவரை அவனிடம்‌ அனுப்பி, அவனுடன்‌ 
வாள்‌ போர்‌ புரிய ஒருவன்‌ முன்‌ வந்திருப்பதையும்‌ 
போட்டிக்கு வரத்‌ தயாரா என்றும்‌ கேடடு 
வரச்சொன்னேன்‌. தயார்‌ என்று அவன்‌ சொன்னதாக 
அமைச்சர்‌ திரும்பி வந்து தெரிவித்தார்‌. 

பொதுவாகவே ஒரு வீரனுக்கு இன்னொருவன்‌ 
சவால்‌ விட்டால்‌, அதை ஏற்க மறுப்பது அவமானம்‌. 
கோழைத்தனம்‌. பிரதாபருத்ரனோ தன்‌ வல்லமையில்‌ 
அபார நம்பிக்கை கொண்ட அகம்பாவி, அவனா 
மறுப்பான்‌ ? 

சூறித்த நாளன்று, ஏராளமான பொதுமக்களும்‌, 
மந்திரி பிரதானிகளும்‌ கூடியிருக்க என்‌ முன்னிலையில்‌ 
வீரபத்ரன்‌ நிறுத்தப்‌ படடான்‌. 

அவனுடைய கம்பீரமான தோற்றத்தைப்‌ பார்த்த 
போது, இலங்கையில்‌ ராவணனை முதன்‌ முறையாகக்‌ 


284 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


கண்ட ஆஞ்சநேயர்‌, 'ஐயோ, இவ்வளவு பராக்கிரமும்‌ வீர 
தீரமும்‌ தேஜசும்‌ உள்ள இவன்‌ கொடுமைக்காரனாக 
இல்லாமல்‌ அறவழியில்‌ நடக்கும்‌ நல்லவனாக இருந்தால்‌ 
எவ்வளவு நன்றாயிருக்கும்‌!” என்று நினைத்தாராமே, அது 
போல, எனக்கும்‌ தோன்றியது. 

காயத்ரி, யாருக்கும்‌ சந்தேகம்‌ ஏற்படாத வகையில்‌, 
அசல்‌ அண்மகன்‌ போலவே மிடுக்குடன்‌ நின்றாள்‌. 


வாள்‌ சண்டையின்போது இருவருக்கும்‌ ஒவ்வொரு 
உதவியாளன்‌ உண்டு. அவர்கள்‌ முன்னே வந்து, மற்றவனின்‌ 
வாள்‌ நஞ்சு எதுவும்‌ தடவப்படாமல்‌ முறையானதாக 
இருக்கிறதா என்று பரிசோதித்துவிட்டு ஒதுங்கிக்‌ 
கொண்டார்கள்‌. யாரும்‌ யாருடனும்‌ பேசக்கூடாது என்பது 
மரபு. கூடியிருப்போரும்‌ ஆரவாரம்‌ செய்யக்கூடாது. 
வாடகளின்‌ “விஷ்‌ விஷ்‌' என்ற வீச்சும்‌, “டங்‌ டங்‌'கென்ற 
மோதலும்‌ தான்‌ கேடகும்‌. 


காயத்ரி வாளை வீசிய வேகத்தைப்‌ பார்த்ததுமே 
வெகு தீவிரமாகப்‌ பயிற்சி செய்து வந்திருக்கிறாள்‌ என்பது 
புரிந்தது. அந்த வேகத்தில்‌ வீரபத்ரன்‌ சிறிது 
பின்னடைந்ததாகக்‌ கூடத்‌ தோன்றியது. 

வாளை உயர்த்தி “இரு' என்கிற மாதிரி சைகை 
காட்டிவிடடு, வீரபத்ரன்‌ என்னை நோக்கி வந்தான்‌. 

“அரசே, ஒரு சந்தேகம்‌" என்றான்‌. 

நான்‌ திடுக்கிட்டேன்‌. என்னைச்‌ “சக்ரவர்த்தி' என்று 
கூப்பிடாமல்‌ “அரசே' என்று கூப்பிடும்‌ முதல்‌ ஆள்‌ 
இவன்தான்‌. அனால்‌ நான்‌ திடுக்கிடடதற்கு அதுவல்ல 
காரணம்‌. 

'சந்தேகம்‌' என்றானே, அது என்னவாக இருக்கும்‌? 
ஒருவேளை, காயத்ரியை அடையாளம்‌ தெரிந்து 
கொண்டுவிடடானோ? 


வீரபத்ரனும்‌, காயத்ரியும்‌ வாள்‌ சண்டைக்காக 
நின்றிருந்த இடத்துக்கும்‌ நான்‌ சிம்மாதனத்தில்‌ வீற்றிருந்த 
இடத்துக்கும்‌, காலால்‌ அளந்தால்‌ சுமார்‌ முப்பதடி 
தூரம்தான்‌ இருக்கும்‌. ஆனால்‌, “ஒரு சந்தேகம்‌, அரசே” 
என்று கேடடுவிடடு என்னை நோக்கி அவன்‌ ஒவ்வோர்‌ 
அடியெடுத்து வைக்கும்‌ போதும்‌ எனக்குத்‌ திக்திக்கென்று 
இருந்தது. 

காயத்ரிக்கு வெற்றி கிடைக்க வேண்டும்‌. அதே 
சமயத்தில்‌ அன்னையாரின்‌ அணைக்கு விரோதமாக 
எதுவும்‌ நடந்து விடக்கூடாது என்று என்‌ உள்ளம்‌ தவித்துக்‌ 
கொண்டிருந்தது. இப்போது வீரபத்ரன்‌ திடீரென்று வாள்‌ 
போரை நிறுத்திக்‌ கொண்டு என்‌ முன்னே வந்து நின்றதால்‌ 
எனக்குக்‌ கலக்கம்‌ ஏற்பட்டதில்‌ வியப்பில்லை. 

நானாவது வெளிப்பார்வைக்கு அமைதியாக 
இருந்தேன்‌. என்‌ படபடப்பைக்‌ காடடிக்‌ கொள்ளவில்லை. 
ஆனால்‌ குழுமியிருந்த மக்கள்‌ - முக்கியமாக, என்‌ அருகில்‌ 
இருந்த மந்திரிப்‌ பிரதானிகள்‌ பரபரப்பு அடைந்தார்கள்‌. 

திருமலாதேவியின்‌ தந்தை என்‌ மாமனார்‌ குமார 
வீரய்யா இப்போதெல்லாம்‌ எனக்கு மெய்க்‌ காப்பாளர்‌ 
போலவே எனக்கு மிகப்‌ பக்கத்தில்‌ இருந்து வந்தார்‌. வயதில்‌ 
பெரியவராகையாலும்‌, பேரனைப்‌ பறிகொடுத்த துயரம்‌ 
தீராதவராக இருப்பதாலும்‌ நானும்‌ அவருக்கு அப்பாஜிக்கு 
அடுத்தபடியாக மதிப்புக்‌ கொடுத்து வந்தேன்‌. 


286 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


வீரபத்ரன்‌ என்னை நெருங்கி வருவதற்குள்‌ அவர்‌ 
தன்‌ இருக்கையிலிருந்து எழுந்து வந்து என்னிடம்‌, 
பதடடமாக அனால்‌ ரகசியமாக, “சக்ரவர்த்தி, இவன்‌ 
என்ன கேடகப்‌ போகிறானென்பது தெரியவில்லை. 
எதுவானாலும்‌ இடம்‌ கொடுக்காதீர்கள்‌. தங்களை அரசே 
என்று கூறியதிலிருந்து இவனுடைய திமிர்‌ தெரிகிறது, 
பாருங்கள்‌,” என்றார்‌ 


“நான்‌ பார்த்துக்‌ கொள்கிறேன்‌. நீங்கள்‌ அமைதியாக 
இருங்கள்‌” என்று அவரைத்‌ திருப்பி அனுப்புவதற்கும்‌ வீர 
பத்ரன்‌ எனக்கு வெகு சமீபத்தில்‌ வந்து நிற்பதற்கும்‌ சரியாக 
இருந்தது. 


“என்னடா கைதி?' என்று கேடகத்தான்‌ முதலில்‌ 
நினைத்தேன்‌ அனால்‌, அவன்‌ என்னைச்‌ சக்ரவர்த்தி” 
என்று கூப்பிடாமல்‌ 'அரசே' என்று தரம்‌ தாழ்ந்து 
அழைத்ததற்காக, நானும்‌ அவனளவுக்குத்‌ தாழ்ந்துவிடக்‌ 
கூடாதென்ற பக்குவம்‌ உடனே ஏற்படடது. 
“என்ன அரசகுமாரனே, என்ன சந்தேகம்‌?” என்றேன்‌. 


“அரசே, எங்கள்‌ கஜபதி வம்சத்தைப்‌ பற்றித்‌ 
தங்களுக்குத்‌ தெரிந்திருக்கும்‌. மானத்தையும்‌, கெளரவத்தை 
யும்‌ பெரிதாக நினைக்கும்‌ ராஜபரம்பரை எங்களுடையது...” 
என்று அவன்‌ சொல்லத்‌ தொடங்கியதும்‌ அருகிலிருந்த 
அப்பாஜிக்குச்‌ சுர்ரென்று ரோஷம்‌ வந்தது. 


“தம்பி, உன்னுடைய பரம்பரை எப்படியோ 
அப்படிப்படடதேதான்‌ இங்கே எல்லோருடையதும்‌. 
யாருக்கும்‌ யாரும்‌ மடடமானவர்களல்ல'' என்றார்‌ 
கடுமையாக. 

'இருங்கள்‌ அப்பாஜி” என்று அவரைச்‌ சமாதானப்‌ 
படுத்திவிட்டு, “நீ சொல்ல்‌ வந்ததைச்‌ சொல்லு!" என்றேன்‌ 
வீரபத்ரனிடம்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 287 


“நாடும்‌ நாடும்‌, படைகளும்‌ படைகளும்‌ மோதுகின்ற 
போர்‌ என்றால்‌ யாரும்‌ யாருடனும்‌ சண்டையிடலாம்‌, 
எவனையும்‌ வீழ்த்தலாம்‌. ஆனால்‌, தனிப்பட்ட முறையில்‌ 
ஒருவருக்கு எதிராக ஒருவர்‌ வாள்‌ போரிடுவதென்றால்‌, 
அந்த எதிரி ராஜ வம்சத்தைச்‌ சேர்ந்தவனாக இருக்க 
வேண்டும்‌. நாடாளும்‌ மன்னனின்‌ குடும்பத்தவனாக 
இருக்க வேண்டும்‌. தாழ்ந்த குலத்தாருடன்‌ வாள்‌ போர்‌ 
செய்வது எங்கள்‌ வழக்கமல்ல. என்னைக்‌ கோழை என்றும்‌, 
கடைசி நிமிடத்தில்‌ பின்‌ வாங்குகிறவன்‌ என்றும்‌ நீங்கள்‌ 
நினைத்தாலும்‌ சரி. கீழ்மக்களுடன்‌ நான்‌ போரிட 
மாட்டேன்‌. என்னை வாள்‌ போருக்கு அழைத்திருக்கும்‌ 
இத்த நபர்‌ யாரென்று எனக்குத்‌ தெரியாது. ஆகையால்‌ 
நீங்கள்‌ உறுதி கொடுக்க வேண்டும்‌, அவன்‌ ராஜ 
வம்சத்தைச்‌ சேர்ந்தவன்‌, உயர்ந்த குலத்தவன்‌ என்று!” 


பதிலுக்காக என்‌ முகத்தை நிமிர்ந்து பார்த்து 
நின்றான்‌ அவன்‌. 

ஒரு விநாடி யோசித்தேன்‌. 

காயத்ரியின்‌ பிறப்பும்‌, வளர்ச்சியும்‌ கலிங்கத்து ராஜ 
குடும்பத்தில்‌ ஒருத்தி என்பதும்‌ உடனே ஞாபகம்‌ வநத்து. 

“கவலை வேண்டாம்‌, அரசகுமாரனே. உன்னைப்‌ 
போருக்கு அழைத்த நபர்‌, உனக்குச்‌ சவால்‌ விடடுக்‌ 
களத்தில்‌ நிற்பவர்‌, ராஜ வம்சத்தைச்‌ சேர்ந்தவர்தான்‌” 
என்றேன்‌. 


நான்‌ பொய்‌ சொல்லவில்லை என்பதை என்‌ குரலில்‌ 
தென்படட உறுதியே வெளிப்படுத்தியதால்‌, “நன்றி, அரசே' 
என்று சொல்லிவிடடுத்‌ திரும்பிச்‌ சென்றான்‌. 

காயத்ரி கொஞ்சமும்‌ கலங்காமல்‌ தன்‌ இடத்திலேயே 
நின்றிருந்தாள்‌. தலைப்பாகையையும்‌ மீசையையும்‌ அவள்‌ 
சரிப்படுத்திக்‌ கொள்வதை நான்‌ மடடுமே கவனித்தேன்‌ 


288 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


அடுத்த விநாடி அங்கே உக்கிரமான வாட்போர்‌ 
தொடங்கியது. 


காயத்ரியும்‌ சரி, வீரபத்ரனும்‌ சரி, நூலிழையில்‌ 
வெடடுப்படாமல்‌ உயிர்‌ தப்பும்போதெல்லாம்‌ ஹா! ஹா! 
என்று ஜனங்களிடையே ஆரவாரம்‌ எழுந்தது. ஓரோர்‌ 
கடடத்தில்‌ காயத்ரியின்‌ வாள்‌ வீரபத்ரனின்‌ வாளை அவன்‌ 
கையிலிருந்து தடடிவிடடது. அனால்‌, அது தரையில்‌ 
விழுமுன்‌ சரேலென அவன்‌ தாங்கிப்‌ பிடித்துக்கொண்டு 
போரைத்‌ தொடர்ந்தான்‌. எப்படித்தான்‌ இந்தப்‌ பெண்‌ 
இவ்வளவு உத்திகளைக்‌ கற்றாளோ என்று நான்‌ பிரமித்துப்‌ 
போனேன்‌. 


அரண்மனையைச்‌ சேர்ந்த ராஜகுமாரிகள்‌ 
உட்கார்ந்துள்ள வரிசைக்கு என்‌ பார்வை தாவியது. அங்கே 
அன்னையார்‌ களத்தின்‌ மத்தியையே கூர்மையாகக்‌ 
கவனித்துக்‌ கொண்டிருப்பதைக்‌ கண்டேன்‌. 

இங்கே கணத்துக்குக்‌ கணம்‌ வாள்‌ சண்டை 
சூறாவளியாகச்‌ சீறிக்கொண்டிருந்தது. இரண்டு மூன்று 
முறை காயத்ரி தடுமாறி விழப்போய்ச்‌ சமாளித்துக்‌ 
கொண்டு தொடர்ந்தாள்‌. 


வீரபத்ரனுக்கு எந்த ஆபத்தும்‌ நேரக்கூடாது என்று 
உத்தரவாதம்‌ கோருவதற்கு அன்னையார்‌ இருக்கிறார்‌. 
ஆனால்‌, இந்த இளம்‌ பெண்ணின்‌ உயிருக்கு என்ன 
உத்தரவாதம்‌? இவளுக்குத்‌ தீங்கு ஏற்படக்‌ கூடாதென்று 
கேட்டுக்‌ கொள்ள யார்‌ இருக்கிறார்கள்‌ ? 'வேங்கடரமணா, 
கஷ்டங்களைத்‌ தவிர வேறெதுவும்‌ அறியாமலே வாழ்ந்து 
வந்திருக்கும்‌ இந்தப்‌ பெண்ணை நீதான்‌ காப்பாற்ற 
வேண்டும்‌' என்று ஏழுமலையானைப்‌ பிரார்த்தித்தேன்‌. 

வீரபத்ரன்‌, பின்வாங்குவது போல்‌ பாசாங்கு செய்து, 
திடீரென்று முன்னேறினான்‌. அவனுடைய வாளின்‌ நுனி 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 289 


காயத்ரியின்‌ தலையை இரண்டாக வெடடப்‌ போவது 
போலப்‌ பாய்ந்தது. 

ஆனால்‌, நூலிழையில்‌ தவறி 

அவளுடைய தலைப்பாகையை ஒரே சீவாகச்‌ சீவித்‌ 
தள்ள 

அவளுடைய கேசம்‌ கலைந்து அவிழ, அந்த 
வேகத்தில்‌ அவளுடைய ஓடடு மீசை பறந்து விழ 

“காயத்ரி! நீயா! என்று வீரபத்ரன்‌ திடுக்டெடுக்‌ 


“ஆம்‌, நானேதான்‌!" என்று ஒரு வெறிச்சிரிப்புடன்‌ 
காயத்ரி பதிலளிக்க... 

“காயத்ரி! வேண்டாம்‌! நில்லு!” என்று நிக்கோலஸ்‌ 
எங்கிருந்தோ குறுக்கே ஓடிவர 

அதுவரை வாடகளின்‌ விஷ்‌ விஷ்‌ சத்தத்தைத்‌ தவிர 
மயான அமைதியாக இருந்த அந்த மைதானம்‌ 
கொந்தளிக்கும்‌ கடலாக மாறியது. 

“காயத்ரியா ! அரண்மனையில்‌ வேலை பார்த்த 
பெண்ணா! இத்தாலிய வைத்தியனின்‌ மனைவியா ?' என்று 
பலவாறான கூச்சல்களுடன்‌ மக்கள்‌ முண்டியடித்துக்‌ 
கொண்டு முன்னே வர, குதிரை வீரர்கள்‌ அவர்களைச்‌ 
சவுக்காலும்‌ தடியாலும்‌ அடித்து விரட்டிப்‌ பின்னுக்குத்‌ 
தள்ளினார்கள்‌. 

வீரபத்ரன்‌ ஓங்கிப்பிடித்த வாளுடன்‌ என்‌ முன்னே 
வந்தான்‌. 

“நீர்‌ அரசரென்ற பெயருக்கே அருகதையில்லாதவர்‌" 
என்று கடுமையான குரலில்‌ கத்தினான்‌. “ராஜகுலத்தைத்‌ 
தவிர வேறு யாருடனும்‌ போரிட மாடடேன்‌, அது என்‌ 
கெளரவத்துக்குக்‌ குந்தகமான செயல்‌ என்று நான்‌ 
சொன்னேன்‌. இருந்தாலும்‌ ஒரு சாதாரணமான, தாழ்ந்த 


290 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


குலத்தைச்‌ சேர்ந்தவன்‌ போரிடடிருந்தாலும்‌ பொறுத்துக்‌ 
கொண்டிருப்பேன்‌. அனால்‌, கேவலம்‌ ஒரு பெண்ணுடன்‌ 
போய்‌ நான்‌ போரிடடது எனக்கு மிக மிக அவமானம்‌! 
என்‌ வம்சத்துக்குத்‌ தீராப்‌ பழி! இப்படி ஒரு அவமானம்‌ 
நேர்ந்த பிறகு நான்‌ உயிர்‌ வாழ்ந்தால்‌ அதைக்‌ காடடிலும்‌ 
கேவலம்‌ எதுவும்‌ கிடையாது.” என்றவன்‌, தன்‌ வாளை 
வானத்தை நோக்கி எறிந்து அது கீழே விழும்‌ இடத்துக்கும்‌ 
நேரே குறி வைத்த மாதிரி தன்‌ மார்பைக்‌ காடடிக்‌ 
கொண்டு அண்ணாந்து நின்றான்‌. 

கண்மூடித்‌ திறக்கும்‌ நேரத்துக்குள்‌ அவன்‌ வாள்‌ 
இடது மார்பில்‌, பாய்ந்தது. பீய்ச்சாங்குழலிலிருந்து வீசிய 
மாதிரி ரத்தம்‌ குபுகுபுவென்று பிரவாகமாகக்‌ கொடட, 
தரையில்‌ விழுந்தான்‌. 

“நிக்கோலஸ்‌! அவனை உடனே கவனி!” என்று நான்‌ 
கத்தினேன்‌. 

காயத்ரியை என்ன ஏது என்று உலுக்கிக்கொண் 
டிருந்த அந்த இத்தாலிய வைத்தியன்‌, ஓடிச்சென்று 
வீரபத்ரனின்‌ தலையைத்‌ தூக்கித்‌ தன்‌ மடியில்‌ 
வைத்துக்கொண்டு பரிசோதித்தான்‌. ஒரு பெருமூச்சுடன்‌ 
அவனைப்‌ பழையபடி. கீழே கிடத்தினான்‌. 


என்னிடம்‌ வந்து, “சக்ரவர்த்தி, காலம்‌ கடந்து 
விட்டது. வீரபத்ரன்‌ இறந்துவிடடான்‌. வாள்‌ போரில்‌ 
நிகரற்ற சாமர்த்தியசாலி இவன்‌. எங்கே காயம்‌ பட்டால்‌ 
ஜீவாதாரமான இதயம்‌ அறுபடுமோ, எப்படிக்‌ 
குத்துப்படடால்‌ மரணம்‌ நிச்சயமோ அதைக்‌ கணக்கிடடு, 
ரொம்பக்‌ கச்சிதமாக எலும்புக்‌ கூடடையும்‌ கடந்து இடது 
மார்பில்‌ உள்ள இதயத்தை வெட்டிக்‌ கொண்டு விடடான்‌” 
என்றான்‌. 


அதிர்ச்சியில்‌ வெலவெலத்துப்‌ போன மக்கள்‌ 
கூடடம்‌ கலைந்து கொண்டிருந்தது. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 291 


என்‌ அன்னை கோபத்துடன்‌ எழுந்து அரண்மனைக்‌ 
குள்‌ திரும்புவதைக்‌ கண்டேன்‌. 

செக்கச்‌ செவேலென்று ரத்தம்‌ பரவிய பூமியில்‌ 
கைகளையும்‌ கால்களையும்‌ பரத்திக்‌ கொண்டு கிடந்தான்‌ 
கலிங்கத்து இளவரசன்‌. 

அவனையே பார்த்துக்கொண்டு சிலையாக 
நின்றிருந்தாள்‌ காயத்ரி. 

'நாளைய தினம்‌ மகாநவமி உற்சவம்‌ தொடங்குகிறது. 
ஆரம்பமே இப்படி அபசகுனமாக அமைந்துவிடடதே!” 
என்று என்‌ பின்னால்‌ ஓர்‌ அமைச்சர்‌ இன்னோர்‌ 
அமைச்சரிடம்‌ மெதுவே சொல்லிக்‌ கொண்டிருப்பது 
கேடடது. 


என்‌ அன்னையை அப்படியொரு கோபக்‌ 
கோலத்தில்‌, அப்படியொரு சீற்றக்‌ குரலில்‌ நான்‌ பார்த்ததே 
கிடையாது. அதுவும்‌, பெற்றெடுத்த புத்திரியைப்‌ போலப்‌ 
பாராடடிச்‌ சீராடடி வைத்துக்‌ கொண்டிருந்த 
காயத்ரியிடமா ! 

அம்மாவின்‌ காலடியில்‌ விழுந்து விழுந்து நமஸ்காரம்‌ 
செய்தாள்‌ காயத்ரி. 

“மகாராணி! நான்‌ தங்கள்‌ அணையை மீறவில்லை. 
வீரபத்ரனுக்குத்‌ துளியும்‌ காயம்‌ ஏற்படக்கூடாதென்று நான்‌ 
எத்தனையோ ஜாக்கிரதையாகத்தான்‌ இருந்தேன்‌ 
தெரியாமல்‌ இப்படி நடந்துவிடடது'' என்று அவள்‌ 
சொல்வதைக்‌ கொஞ்சமும்‌ காதில்‌ வாங்கிக்‌ கொள்ளத்‌ 
தயாராயில்லை அம்மா. 

“தெரியாமல்‌ செய்தாலென்ன, தெரிந்து செய்தா 
லென்ன ? கஜபதியின்‌ குல விளக்கை அணைத்துவிடடாய்‌ !" 
என்று அன்னை சீறினார்‌ “நமது மதத்துக்கும்‌ அலயங்களுக் 
கும்‌ மடங்களுக்கும்‌ எப்பேர்ப்பட்ட திருப்பணிகள்‌ 


292 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


செய்தவர்கள்‌ அவர்கள்‌ ! அப்படிப்‌ படடவர்களின்‌ வம்சக்‌ 
கிளையை முறித்துவிடடாய்‌! அந்த ராஜகுமாரனுக்கு 
ஏதாவது நேர்ந்தால்‌ அப்புறம்‌ நீ என்‌ முகத்தில்‌ 
விழிக்கக்கூடாது என்று அன்றைக்கே சொன்னேன்‌ 
இப்போதும்‌ அதையே சொல்கிறேன்‌. என்‌ எதிரே நிற்காதே. 
இந்த அரண்மனையில்‌ உன்‌ நிழல்‌ படக்‌ கூடாது. என்‌ 
பிள்ளையின்‌ எதிரிலும்‌ நீ வரக்கூடாது. போ வெளியே! 
போ என்றால்‌ போ?" 

முகத்தைத்‌ திருப்பிக்கொண்டு கையை நீட்டிக்‌ 
காடடினார்‌ அம்மா. 


அவருடைய சினம்‌ எனக்குக்‌ கூடத்‌ திகைப்பை 
ஏற்படுத்தியது. அம்மாவின்‌ தெய்வ பக்தியும்‌ மதப்பற்றும்‌ 
நான்‌ அறிந்ததுதான்‌. அனால்‌ மனமறிந்து தவறு செய்யாத 
காயத்ரியைக்‌ கோபிப்பது எப்படி நியாயம்‌? ஏதோ இரண்டு 
கோயில்களுக்குப்‌ பாதுகாப்புக்‌ கொடுத்தார்கள்‌ என்பதற்‌ 
காக, யாரோ நாலு பெரியவர்களுக்கு அதரவு தந்தார்கள்‌ 
என்பதற்காக இந்த அளவுக்கா வீரபத்ரனிடம்‌ பரிவுகாடட 
வேண்டும்‌? கஜபதிகள்‌ நெடுங்காலமாக விஜயநகரத்தின்‌ 
பகைவர்களாக இருந்திருக்கிறார்கள்‌ என்பதையும்‌, 
சமீபகாலமாக நமது எதிரிகளான பாமனி சுல்தான்களுடன்‌ 
உறவு கொண்டிருக்கிறார்கள்‌ என்பதையும்‌ மறந்து விடுவது 
எப்படிச்‌ சரியாகும்‌? 

மெதுவே சொன்னேன்‌: 

“அம்மா, நான்‌ பார்த்துக்‌ கொண்டுதான்‌ இருந்தேன்‌. 
நீங்களும்‌ கவனித்துக்கொண்டுதான்‌ இருந்தீர்கள்‌. காயத்ரி 
மீது எந்தத்‌ தப்புமில்லை.” 

“நீ பரிந்து பேசாதே!" என்று என்னைக்‌ கண்டித்தார்‌ 
அன்னை. “வீரபத்ரனைப்‌ பழிவாங்க வேண்டுமென்பதில்‌ 
வெறியாக இருந்தாள்‌ இவள்‌. வாங்கி விட்டாள்‌. அந்த 
ராஜகுமாரனை இவள்‌ வாள்போருக்குக்‌ கூப்பிடடிருக்கவே 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 293 


கூடாது. ஒரு பெண்ணுடன்‌ போரிட்டோம்‌ என்ற 
அவமானத்தினால்தானே அவன்‌ தன்னைத்தானே 
மாய்த்துக்கொண்டான்‌ ?" 

நிக்கோலஸ்‌, பாவம்‌, என்ன செய்வது, என்ன 
சொல்வது என்று தெரியாமல்‌ கையைப்‌ பிசைந்து கொண்டு 
நின்றிருந்தான்‌. காயத்ரியின்‌ திட்டம்‌, அன்னையிடம்‌ அவள்‌ 
கொடுத்த வாக்குறுதி, அண்‌ வேடம்‌ போடடுக்‌ கொண்டு 
சண்டையிட்ட காரணம்‌ யாவும்‌ இப்போதுதான்‌ அவனுக்கு 
யாரோ சொல்லியிருக்கிறார்கள்‌. அவன்‌ மூகத்தில்‌ குழப்பம்‌ 
கூத்தாடியது. தானறிந்த: காயத்ரிக்குள்‌ இன்னொரு காயத்ரி 
இருப்பது அவனுக்கு இன்றுதான்‌ புரிந்தது போலும்‌. 
ஆயினும்‌, அவள்‌ மீதிருந்த பிரியம்‌ குறைந்துவிடவில்லை. 
அவன்‌ விழிகளில்‌ அனுதாபத்தையே கண்டேன்‌. 


எல்லாவற்றையும்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌ 
அப்பாஜி. எதுவும்‌ பேசவில்லை. சமீபகாலமாகக்‌ 
காயத்ரியிடம்‌ அவருக்கு அலாதியான அன்பு ஏற்பட்டிருந்த 
போதிலும்‌, மகாராணியை எதிர்த்துப்‌ பேச அவர்‌ மனம்‌ 
ஒப்பவில்லை. 


காயத்ரியை நெருங்கி வந்தவர்‌, தாழ்ந்த குரலில்‌, “இது 
சான்றோர்‌ சினம்‌. சடுதியில்‌ அடங்கி விடும்‌. 
இப்போதைக்குப்‌ பெரிய ராணி சொல்வது போல்‌ 
பேசாமல்‌ போய்‌ விடு” என்று சொன்னார்‌. 


காயத்ரி கண்களைத்‌ துடைத்துக்‌ கொண்டு திரும்பித்‌ 
திரும்பிப்‌ பார்த்தபடியே வெளியேறினாள்‌. நிக்கோலஸ்‌, 
அவள்‌ தோளைப்‌ பரிவுடன்‌ அணைத்துக்கொண்டு 
அழைத்துப்‌ போனான்‌. 


நானும்‌ நினைவு தெரிந்த காலமாக எவ்வளவோ 
மகாநவமி திருவிழாவைத்‌ தலைநகரில்‌ கண்டிருக்கிறேன்‌. 
அனால்‌, இந்த வருடம்‌ நடந்தது போன்ற யந்திரத்தனமான, 


294 +4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


உற்சாகமற்ற விழாவைப்‌ பார்த்ததில்லை. அதாவது, என்‌ 
மனத்தைப்‌ பொறுத்தவரையில்‌, 

அரண்மனை வளாகத்தில்‌ ரத்தக்‌ கறை படிந்து 
விட்டதால்‌ எல்லா இடங்களிலும்‌ சாஸ்திரோக்தமாய்ச்‌ 
சுத்திச்‌ சடங்குகள்‌ செய்தார்கள்‌. மகாநவமி விழாவுக்காகத்‌ 
தளபதிகளும்‌ சிற்றரசர்களும்‌ விஜயநகரத்தில்‌ கூடி.னார்கள்‌. 

தினம்‌ தினம்‌ நான்‌ சிம்மாசனத்தில்‌ அமர்ந்து 
எல்லாருடைய காணிக்கைகளையும்‌ ஏற்றுக்‌ கொண்டேன்‌. 
எல்லா வித்தைகளையும்‌ பார்த்துப்‌ பரிசளித்தேன்‌. 
குதிரைகளும்‌, யானைகளும்‌ அபார அலங்காரங்களுடன்‌ 
அணி வகுத்தன. பெரிய பெரிய எருதுகளில்‌ இருபக்கமும்‌ 
பிரம்மாண்டமான முரசுகள்‌ தொங்க, அவற்றை அரே 
கிடுகிடுக்கும்படி அடித்துக்கொண்டு சென்றார்கள்‌. 

முத்தும்‌ மணியும்‌ ரத்தினமும்‌ வைர வைடூரியங்களும்‌ 
ஜொலிக்க, நூற்றுக்கணக்கான அழகிய மங்கையர்‌ தங்க 
தீபங்களில்‌ விளக்கு ஏற்றிக்‌ கொண்டு நடனமாடியபடி 
சென்றார்கள்‌. அவர்களுக்குப்‌ பக்கத்தில்‌ உயர்த்திப்‌ பிடித்த 
தவடடிகளுடன்‌ போர்வீரர்கள்‌. 

திருமலாதேவியும்‌, அம்மாவும்கூட, நடந்ததை 
யெல்லாம்‌ மறந்துவிட்டார்கள்‌ போல்‌ தெரிந்தது. 
சிரித்தார்கள்‌. கைதடடினார்கள்‌. 

நானும்‌ சிரித்தேன்‌, கைதடடினேன்‌ விசை கொடுத்த 
பொம்மையைப்‌ போல. 

மகாநவமியின்‌ கடை நாளன்று சொர்ண 
சிம்மாசனத்தில்‌ நான்‌ அமர்ந்தேன்‌. வருடத்தில்‌ அன்று 
ஒருநாள்‌ மட்டும்தான்‌ அந்தத்‌ தங்க ஆசனத்தில்‌ 
அமர்வதென்று வைத்துக்‌ கொண்டிருந்தேன்‌. ஏனெனில்‌, 
பரம்பரை பரம்பரையாக வந்துள்ள அந்தச்‌ சிம்மாதனத்தில்‌ 
அமர்ந்திருக்கும்‌ சமயத்தில்‌ பொய்‌ பேசக்கூடாது. 
அதர்மமாக எதுவும்‌ செய்யக்கூடாது,” நீதிக்குப்‌ புறம்பாகத்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 295 


தீர்ப்புச்‌ சொல்லக்கூடாது என்றெல்லாம்‌ என்‌ முன்னோர்‌ 
விதித்திருந்தார்கள்‌. 

நல்ல வேளையாக என்னைத்‌ தர்ம சங்கடத்தில்‌ 
அழ்த்தக்கூடிய சிக்கல்‌ எதுவும்‌ அன்றைக்கு எழவில்லை. 
தளபதி ராமலிங்க நாயுடு மட்டும்‌ ஒரு பிரசினையை 
எழுப்பினார்‌ 

“நமது படைகளில்‌ வர வர முசல்மான்களின்‌ 
எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதன்‌ விளைவாக 
அவர்களுக்கும்‌ நம்மவர்களுக்கும்‌ அடிக்கடி பூசல்‌ 
ஏற்படுகிறது. முசல்மான்‌ வீரர்களை நமது மதத்துக்கு மாற 
வேண்டுமென்று கடடாயப்படுத்தினால்‌ என்ன?” என்றார்‌. 

“உங்களை ரொம்ப விவேகமான தளபதி என்று 
நினைத்திருந்தேன்‌. அது தப்பு என்று தெரிகிறது” என்றேன்‌. 
“இப்படி மத வெறியுடன்‌ காரியங்கள்‌ செய்ததால்தான்‌ சில 
முசல்மான்‌ மன்னர்கள்‌ தங்களது நல்ல பெயரைக்‌ 
கெடுத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ அந்த வழிக்குப்‌ 
போகாமல்‌, அவரவருக்கு விருப்பமான மதத்தை அவரவர்‌ 
பின்பற்றலாம்‌ என்று நாம்‌ அனுமதித்திருப்பதால்தான்‌ 
விஜயநகரப்‌ பேரரசு எல்லாத்‌ தரப்பு மக்களின்‌ 
ஆதரவையும்‌ பெற்றிருக்கிறது. உங்களுக்கு ஒன்று 
சொல்லட்டுமா, ராமலிங்கம்‌?” 

“சொல்லுங்கள்‌, சக்ரவர்த்தி.” 

“இதேபோல ஒரு யோசனையை இம்மாடி 
தேவராயரிடம்‌ உங்களைப்‌ போலவே ஒரு தளபதி 
சொன்னார்‌ அதற்குச்‌ சக்ரவர்த்தி, 'நமது போர்வீரர்களின்‌ 
உடல்களைத்தான்‌ நாம்‌ விலை கொடுத்து 
வாங்கியிருக்கிறோம்‌. ஆகவே நாம்‌ சொல்கிறபடி போரிட 
வேண்டியது அவர்கள்‌ கடமை. அவர்களுடைய 
அன்மாக்களை நாம்‌ விலைக்கு வாங்கவில்லை. அதைக்‌ 
கடடுப்படுத்த நமக்கு உரிமை கிடையாது' என்றாராம்‌. 
அதையேதான்‌ நானும்‌ சொல்கிறேன்‌” என்றேன்‌. 


296 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


“தங்கள்‌ சித்தம்‌, சக்ரவர்த்தி” என்று கூறிவிடடுச்‌ 
சென்றார்‌ ராமலிங்க நாயுடு. 


கடவுள்‌ அருளால்‌, வேறு பிரசினை எதுவும்‌ 
முளைக்கவில்லை. அன்று தங்கச்‌ சிம்மாசனத்தை விட்டு 
இறங்கியபோது எதிராஜனைப்‌ பார்த்தேன்‌. பல நாடகளாக 
அவன்‌ என்‌ கண்ணிலேயே படவில்லை என்பது ஞாபகம்‌ 
வந்தது. 

“எங்கே போயிருந்தாய்‌ இத்தனை நாளும்‌?” என்று 
கேடடேன்‌. 

“இன்னும்‌ கொஞ்சநாளில்‌ ஆசாரிய வெங்கட 
தாத்தையா இங்கே வந்து விடுவார்‌ என்று தெரிந்தது...” 
என்றான்‌. 

“சரி?” 

“அந்தச்‌ சமயத்தில்‌ சின்னாதேவி இங்கே இருக்க 
வேண்டும்‌ என்று தோன்றியது. அதனால்‌ கிருஷ்ணா 
நதியின்‌ மறுகரைக்குப்‌ போய்‌ ஆசாரியரின்‌ மடத்திலிருந்து 
அவளை அழைத்து வந்தேன்‌...” 

“சின்னாதேவி? அவள்‌ வந்து விடடாளா என்ன?" 
என்‌ தேகம்‌ முழுதிலும்‌ ஒரு பரவசம்‌ பரவியது. 

“ஆமாம்‌ சக்ரவர்த்தி... என்‌ வீட்டில்‌ தங்கியிருக்‌ 
கிறாள்‌... ஆனால்‌... 

“அனால்‌?” 

“ஒரு விஷயத்தில்‌ ரொம்பப்‌ பிடிவாதமாக 
இருக்கிறாள்‌” 

“என்ன?” 

“நாளைக்காலை அரண்மனைக்கு அழைத்து 
வருகிறேன்‌. தாங்களே கேளுங்கள்‌" என்று சொல்லிவிட்டுச்‌ 
சென்றான்‌ அவன்‌. 


மறுநாள்‌ பொழுது எப்போது விடியும்‌ என்று இரவு 
பூரா கண்விழித்துக்‌ காத்திருந்தேன்‌. 


நள்ளிரவு நேரம்‌, திடீரென்று பயங்கர இடியோசை. 
முந்தின மாலை முதலே தூறலும்‌ மழையுமாக இருந்தது 
ஞாபகம்‌ வந்தது. 

சாளரத்தினருகே நின்று நகரத்தைப்‌ பார்த்தேன்‌. 
மகாநவமி திருவிழாவை முன்னிட்டு ஜகஜோதியாய்ப்‌ 
பிரகாசித்துக்‌ கொண்டிருந்த விஜயநகரம்‌ நோய்‌ 
வாய்ப்படட வயோதிகனைப்‌ போல இடியிலும்‌ 
மழையிலும்‌ அவதிப்படடுக்‌ கொண்டிருந்தது. விழாவை 
முன்னிடடு, நூற்றுக்கணக்கான சிறு வியாபாரிகள்‌ திறந்த 
வெளிகளில்‌ கடை பரப்பி இருந்தார்கள்‌. அவர்களும்‌ 
அவர்களிடம்‌ சிரித்துப்‌ பேசிப்‌ பண்டங்கள்‌ வாங்கும்‌ 
கிராமத்துப்‌ பெண்களும்‌ இப்போது எங்கெங்கே ஒண்டிக்‌ 
கொண்டிருக்கிறார்களோ, பாவம்‌. 

மஞ்சத்துக்குத்‌ திரும்பினேன்‌. 

பக்கத்துக்‌ கடடிலில்‌ குழந்தை போல்‌ கால்களைச்‌ 
சுருட்டிக்‌ கொண்டு படுத்திருந்தாள்‌ திருமலாதேவி. அவள்‌ 
முகமும்‌ குழந்தையைப்‌ போல்‌ களங்கமற்றிருந்தது. 
சின்னாதேவியின்‌ வருகைக்குப்‌ பின்‌ அவளுடன்‌ சேர்ந்து 
இவள்‌ எப்படி என்‌ வாழ்க்கையைப்‌ பங்கு போடடுக்‌ 
கொள்ளப்‌ போகிறாள்‌ என்று ஒரு கணம்‌ நினைத்தேன்‌. 
ஆனால்‌, இவளுக்கு எந்தத்‌ தியாகமும்‌ கஷ்டமாக இராது. 
இந்த ஐந்து வருட தாம்பத்திய வாழ்க்கையில்‌, என்னுடன்‌ 
சேர்ந்திருந்த சொல்லப்‌ போனால்‌ சேர்ந்திருக்கும்படி 
என்னால்‌ கடடாயப்படுத்தப்படட அந்த ஒரே ஓர்‌ 


298 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


இரவைத்‌ தவிர, மற்ற இரவுகள்‌ அத்தனையும்‌ இவளுக்குப்‌ 
பாலைவனம்தான்‌. அப்படியும்‌ துன்பத்தை வெளிக்‌ 
காடடாமல்‌ வாழும்‌ ரகசியத்தைக்‌ கற்றவள்‌ இவள்‌. ஆகவே, 
எந்த நிலைமையையும்‌ சமாளிப்பாள்‌. 


படுத்துக்கொண்டு சிறிது கண்ணயர்ந்தவன்‌, 
என்னருகில்‌ ஒரு சலசலபபுக்‌ கேட்டதும்‌ விழித்துக்‌ 
கொண்டேன்‌. 


வெளேரென்ற ஒரு துணியுடன்‌ திருமலாதேவி என்‌ 
பக்கத்தில்‌ வந்து நிற்பதைக்‌ கண்டேன்‌. 


“கொசுவலை” என்று சொல்லி அதைப்‌ பிரித்துக்‌ 
கடடிலின்‌ அசுமானகிரியில்‌ கடடித்‌ தொங்கவிடடாள்‌. 
“கோடைக்‌ காலத்தின்போது கொசு எங்கே போகிறது 
என்பதும்‌ தெரிவதில்லை. மழைக்‌ காலத்தின்போது எப்படி. 
வருகிறதென்பதும்‌ தெரியவில்லை” என்றாள்‌ இனிமையான 
புன்சிரிப்புடன்‌. 


“வாழ்க்கையே அப்படித்தான்‌. நல்லது எப்போது 
போகிறது, கெடுதி எப்போது வருகிறது என்பது 
தெரிவதில்லை” என்று கூறிவிடடு, “கவலைப்படாதே. 
விஜயநகர சாம்ராஜ்யத்தின்‌ சக்ரவர்த்தியைக்‌ கடிக்க எந்தக்‌ 
கொசுவுக்கும்‌ தைரியம்‌ கிடையாது” என்றேன்‌. “அத்துடன்‌ 
எனக்குத்‌ தடித்த தோல்‌. புலிக்‌ கடியைக்‌ கூடப்‌ 
பொறுத்துக்கொள்ள முடியும்‌. நீதான்‌ மெல்லியலாள்‌. உன்‌ 
மஞ்சத்துக்கும்‌ ஒரு கொசுவலை கட்டிக்கொள்‌.” 


“ஒன்றுதான்‌ இருக்கிறது. இத்தனை மெல்லிசாக 
வங்கதேசத்தில்‌ நெய்கிறார்களாம்‌. யாரோ கொண்டு வந்து 
தந்தார்கள்‌. தங்களுக்கே அது இருக்கடடும்‌. விஜயநகர 
சாம்ராஜ்யத்தின்‌ சக்ரவர்த்தினியைக்‌ கடிக்கவும்‌ எந்தக்‌ 
கொசுவுக்கும்‌ தைரியம்‌ கிடையாது.” 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 299 


“நன்றாகப்‌ பேசக்‌ கற்றுக்கொண்டு விடடாய்‌" என்று 
சிரித்துவிட்டு, “இந்தக்‌ கொசுவலைக்குள்ளேயே நீயும்‌ 
வரலாம்‌. வா” என்று கூறி, கொசுவலையின்‌ ஒரு பக்கத்தைத்‌ 
தூக்கி அவளை அழைத்தேன்‌. 

“என்‌ மஞ்சமே செளகரியமாக இருக்கிறது, 
சக்ரவர்த்தி! என்றாள்‌ திருமலாதேவி. என்னைப்‌ 
பார்த்தாற்போல்‌ கால்களைத்‌ தொங்கப்‌ போடடுக்‌ 
கொண்டு உடகார்ந்து, முழங்கையைத்‌ தொடையில்‌ ஊன்றி, 
உள்ளங்கையால்‌ மோவாயைத்‌ தாங்கிக்‌ கொண்டாள்‌. 


குனிந்திருந்தபடியே விழிகளை மடடும்‌ (மலுயர்த்தி 
என்னைப்‌ பார்த்தாள்‌ விரல்கள்‌ அழுத்தியதால்‌ 
கன்னத்தில்‌ பள்ளம்‌ விழுந்து, செழுமையான சதை 
அழகாகப்‌ பிதுங்கி மேலெழுந்திருந்தது. கொசு 
வலைக்குள்ளே இருந்த நான்‌ அங்கிருந்து பார்த்தபோது, 
அந்த மெல்லிய வலை காற்றில்‌ அசையும்போதெல்லாம்‌ 
திருமலா தேவியும்‌ ஒயிலாக அசைந்து கொண்டிருப்பது 
போல்‌ தோன்றியது. அந்தக்‌ காடசி எனக்குச்‌ சிரிப்பை 
வரவழைக்கவே அவளும்‌ சிரித்தாள்‌. 

“என்‌ அப்பா த்ங்களைப்‌ பற்றிச்‌ சொன்னது சரிதான்‌" 
என்றாள்‌. 

“என்ன சொன்னார்‌? “ஒரு அரைப்பைத்தியம்‌ உன்‌ 
கணவனாக வருகிறான்‌, ஜாக்கிரதையாக இரு' என்றா?” 

“சே, சே. என்‌ தந்தைக்குத்‌ தங்களிடம்‌ அபார 
மதிப்பு.” 

“பின்னே என்னதான்‌ சொன்னார்‌?" 

“டெல்லியில்‌ பால்பன்‌ என்று ஒரு சுல்தான்‌ 


இருந்தாராம்‌. அவரைப்‌ பற்றி ஒரு நாள்‌ அப்பா 
சொன்னார்‌. அந்தச்‌ சுல்தானுக்குச்‌ சிரிக்கவே தெரியாதாம்‌; 
பிடிக்காதாம்‌. சிரிப்பு என்றால்‌ மகா வெறுப்பு. சிரிப்பதும்‌ 


300 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


இனிமையாக முகத்தை வைத்துக்கொள்வதும்‌ அரசர்களின்‌ 
கெளரவத்துக்குக்‌ குறைவு என்று நினைப்பவராம்‌. அவர்‌ 
முன்னிலையில்‌ எவராவது சிரித்தால்‌ கடுமையான 
தண்டனை கொடுப்பாராம்‌. அப்பா சொன்னார்‌. அந்த 
மாதிரி இல்லாமல்‌, நம்‌ சக்ரவர்த்தி தானும்‌ நன்றாய்ச்‌' 
சிரிப்பார்‌, மற்றவர்களையும்‌ சிரிக்க அனுமதிப்பார்‌ 
என்றார்‌. அது உண்மைதான்‌" என்றாள்‌ திருமலாதேவி. 


“இது உலகத்துக்காகப்‌ போடுகிற வேஷம்‌, தேவி” 
என்று கூறிப்‌ பெருமூச்சு விடடேன்‌. “சக்ரவர்த்தியான 
நானே சிடுசிடு கடுகடு என்றிருந்தேனானால்‌ மந்திரிப்‌ 
பிரதானிகளும்‌ மக்களும்‌ உற்சாகம்‌ இழப்பார்கள்‌ 
அதற்காகவே நான்‌ மகா ஆனந்தமாக இருப்பது போல்‌ 
பாசாங்கு பண்ணிக்‌ கொண்டிருக்கிறேன்‌ மற்றபடி 
எனக்குள்ளே இருக்கும்‌... 


நான்‌ வாக்கியத்தை முடிக்கவில்லை. ஒரு விநாடி 
நேரம்‌ இறுக்கமான மெளனம்‌ நிலவியது. என்னுள்‌ 
கொந்தளிக்கும்‌ எண்ணங்களை நான்‌ சொல்லாமலே 
திருமலாதேவி புரிந்து கொண்டாள்‌. எனக்கு அறுதல்‌ 
சொல்வது போல என்‌ கையைத்‌ தொடத்‌ தன்‌ கையை 
நீடடினாள்‌. அனால்‌, தொடவில்லை. 

“சக்ரவர்த்தி, வீணாக மனம்‌ கலங்காதீர்கள்‌ 
சின்னாதேவி தங்களுக்குக்‌ கிடைப்பது நிச்சயம்‌” என்றாள்‌. 

என்‌ மனத்தில்‌ என்ன எண்ணம்‌ ஓடிக்‌ 
கொண்டிருக்கிறது. என்பதை இவள்‌ எப்படித்தான்‌ அறிந்து 
கொள்கிறாளோ, அச்சரியம்‌! 

“இன்று அவளை இங்கே அழைத்து வருவதாக 
எதிராஜன்‌ சொல்லியிருக்கிறான்‌'' என்றேன்‌. 


“சின்னாதேவி வரமாடடார்‌”” என்றாள்‌ 


திருமலாதேவி வெடுக்கென்று. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 301 


“வரமாட்டாளா? ஏன்‌?” என்றேன்‌ கொஞ்சம்‌ 
கோபமாக. அவளுடைய அந்தப்‌ பேச்சு எனக்கு 
அபசகுனமாக இருந்தது. 

“அவர்‌ ஒரு விஷயத்தில்‌ ரொம்பப்‌ பிடிவாதமாக 
இருக்கிறார்‌, சக்ரவர்த்தி.” 

இதே வார்த்தையை எதிராஜன்‌ சொல்லிவிட்டுப்‌ 
போனது ஞாபகம்‌ வந்தது எனக்கு. நான்‌ கேடகாமலே 
திருமலாதேவி தொடர்ந்தாள்‌: “சின்னாதேவி தலைநகருக்கு 
வந்திருக்கிறார்‌ என்று தெரிந்ததும்‌ தங்கள்‌ அன்னையாரும்‌ 
நானும்‌ ஆளனுப்பி அவரை இங்கே வரச்சொன்னோம்‌.” 

“எதற்காக?” 


“ஏதாவது சிறு தடங்கல்‌ இருந்தால்‌ முன்னதாகவே 
அதை நீக்கிவிடலாம்‌ என்று அம்மா விரும்பினார்‌” 
என்றாள்‌ திருமலாதேவி. 

அம்மாவின்‌ மனம்‌ எனக்குப்‌ புரிந்தது. 

வீரபத்ரனின்‌ மரணத்துக்காக காயத்ரிக்குக்‌ 
கடுமையான தண்டனை விதித்ததில்‌ நான்‌ வருத்தமாகவும்‌ 
கோபமாகவும்‌ இருக்கிறேன்‌ என்று அவருக்குத்‌ தெரியும்‌. 
அகையால்‌ சின்னாதேவியின்‌ விஷயத்தில்‌ தன்னாலான 
உதவியைச்‌ செய்து என்னைச்‌ சமாதானப்படுத்தப்‌ 
பார்க்கிறார்‌ போலும்‌. 

“ஆளனுப்பியதற்குச்‌ சின்னாதேவி என்ன 
சொன்னாள்‌ ?” என்று கேட்டேன்‌. 

“வருவதற்கில்லை என்று ரொம்பப்‌ பணிவாக 
மறுத்துவிடடார்‌. ஆசாரிய வெங்கட தாத்தையாவின்‌ 
வாயினால்‌ உத்தரவு வந்தால்தான்‌ அரண்மனைக்குள்‌ 
காலடி எடுத்து வைப்பாராம்‌." 


“பொறுத்திருப்போம்‌” என்றேன்‌. 


302 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


“அதுமட்டுமல்ல, சக்ரவர்த்தி. மகாநவமியை 
முன்னிடடு, நமது கலைக்கூடத்தில்‌ நடனமாட வரும்படி 
லக்ஷ்மிதரரும்‌ மற்றக்‌ கலைஞர்களும்‌ அவரைக்‌ 
கூப்பிடடார்கள்‌. ஆசாரியரின்‌ கடடளைக்குப்‌ பிறகே 
வரமுடியுமென்று அவர்களிடமும்‌ சொல்லிவிட்டார்‌." 


“ஒன்றும்‌ கெடடுவிடவில்லை. ஆசாரிய வெங்கட 
தாத்தையாதான்‌ ஏற்கெனவே எனக்கு வாக்களித்திருக்‌ 
கிறாரே? அவர்‌ வந்து விடடால்‌ எல்லாப்‌ பிரசினைகளும்‌ 
தீர்ந்துவிடும்‌” என்றேன்‌. 

வானத்தில்‌ ஓர்‌ இடி பெரும்‌ உறுமலாகக்‌ கேட்டது. 
மின்னலொன்றின்‌ பளீர்‌ ஒளி என்‌ சயனக்கிருகத்தை 
எடடிப்‌ பார்த்துவிடடு ஓடி ஒளிந்துகொண்டது. 

சின்னாதேவி பிடிவாதமாக இருக்கிறாள்‌ என்று 
எதிராஜன்‌ குறிப்பிடடது இதைத்தான்‌ என்பது புரிந்தது. 
ஆசாரியரின்‌ அனுமதிக்காக அவள்‌ மிக உறுதியாகக்‌ 
காத்திருப்பதை நினைக்க ஒரு விதத்தில்‌ பெருமையாக 
இருந்தாலும்‌, ஏதேனும்‌ தடங்கல்‌ ஏற்பட்டால்‌ என்ன அவது 
என்ற பயமும்‌ உண்டாயிற்று எனக்கு. 


சின்னாதேவி அன்று வரப்போவதில்லை என்பது 
ச்சயமாகத்‌ தெரிந்த பின்னும்‌, எனது எதிர்பார்ப்பைக்‌ 
நி த்‌ தெரிந்த னு து எதி 
கைவிடவில்லை. 


“பேரரசர்‌ வாழ்க' என்று கடடியக்காரன்‌ குரல்‌ 
கொடுக்கும்‌ ஒவ்வொரு முறையும்‌ அவள்தான்‌ 
வருகிறாளோ என்று ஆவலுடன்‌ எழுந்து நின்றேன்‌. 
அரண்மனை வாசலில்‌ சிறு சிறு சலசலப்பு 
ஏற்படும்போதும்‌, பல்லக்கு வந்து நிற்கும்‌ ஓசை 
கேட்கும்போதும்‌, சின்னாதேவியாக இருக்குமோ என்று 
உப்பரிகையிலிருந்து எடடிப்‌ பார்த்தேன்‌. பல்லக்கிலிருந்து 
அவள்‌ இறங்கி, ஜல்ஜல்‌ என்ற சலங்கை ஒலியுடன்‌ என்னை 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 303 


நோக்கி ஒய்யாரமாக வருவது போன்ற கற்பனையிலேயே 
பொழுது ஓடிக்கொண்டிருந்தது. 

என்‌ அன்னை என்னைச்‌ சமாதானப்படுத்த 
விரும்பியது போலவே நானும்‌ அவரைச்‌ சமாதானப்‌ 
படுத்தும்‌ காரியத்தில்‌ இறங்கினேன்‌. 


அன்று அப்பாஜிக்காக வெற்றிப்‌ பவனி ஏற்பாடாகி 
யிருந்தது. அலங்காரமான படடத்து யானைமீது அவரை 
அமர வைத்து நகரத்தின்‌ எல்லா வீதிகளின்‌ வழியேயும்‌ 
அவருக்கு ஊர்வலம்‌ நடத்தினேன்‌. யானையின்‌ முன்னே 
அவருக்கு மெய்க்காப்பாளன்‌ போலக்‌ குதிரைமீது நானே 
சென்றேன்‌. 


அப்பாஜிக்கு எப்பேர்ப்பட்ட மரியாதை 
கொடுத்திருக்கிறார்‌ சக்ரவர்த்தி!' என்று எல்லாரும்‌ 
பேசிக்கொள்வது என்‌ காதில்‌ விழுந்தது. அது ஓரளவுதான்‌ 
உண்மை. 


வீதி வீதியாகப்‌ போகும்போது எங்காவது 
சின்னாதேவி கண்ணில்‌ படமாடடாளா என்பதுதான்‌ என்‌ 
ஆதங்கம்‌. என்‌ கை குதிரையின்‌ லகானைப்‌ பிடித்திருந்த 
போதிலும்‌ கண்கள்‌ அங்குமிங்கும்‌ அலை பாய்ந்தன. 


மழை விடடும்‌ தூவானம்‌ விடாமலிருந்ததால்‌ 
ஆங்காங்கே வண்ண வண்ணமான குடைகளைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு ஜனங்கள்‌ நடமாடிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌ அராபிய வர்த்தகர்கள்‌ கடை 
வாசல்களில்‌ பேரம்‌ பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌ 
துர்க்கையம்மன்‌ கோயிலில்‌ இரண்டொரு தாளில்‌ 
ரதோற்சவம்‌ வரவிருந்ததால்‌, தேருக்கு அலங்காரம்‌ 
செய்யும்‌ வேலைகள்‌ நடந்து கொண்டிருந்தன. 
அப்பாஜிக்காக வழி நெடுகப்‌ பெண்கள்‌ ஆரத்தி எடுத்துக்‌ 
கொடடிய சிவப்பு நீர்‌ மழை ஜலத்துடன்‌ இணைந்து 
கொண்டு தெளிந்து செல்வது ஒரு கவிதை போல இருந்தது. 


304 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


ஆனால்‌, எந்த இடத்திலும்‌ சின்னாதேவி கண்ணில்‌ 
படவில்லை. எதிராஜனின்‌ வீடு எங்கே இருக்கிறது 
என்பதும்‌ எனக்குத்‌ தெரியாது. ஒருவேளை நான்‌ வருவது 
தெரிந்ததும்‌ வீடடுக்குள்‌ புகுந்து கதவைத்‌ தாளிடடுக்‌ 
கொண்டு விடடாளோ என்னவோ! 

பவனி முடிந்ததும்‌ அப்பாஜியை என்‌ 
அரண்மனைக்கு அழைத்து வந்து, ரத்தின சிம்மாசனத்தில்‌ 
அமர்த்தி, கனகாபிஷேகம்‌ செய்தேன்‌. அப்பாஜியைப்‌ 
பாராட்டி எழுதப்பட்ட நூல்களைப்‌ பல புலவர்கள்‌ 
அரங்கேற்றினார்கள்‌ தமக்குக்‌ கிடைத்த பரிசுகளை 
அங்கேயே தானம்‌ செய்தார்‌ அப்பாஜி. தமக்குச்‌ 
சொந்தமான நிலங்களைக்‌ கோயில்களுக்கு மானியமாக 
வழங்கினார்‌. 


எல்லா வைபவத்தையும்‌ கண்‌ குளிர, மனம்‌ குளிரக்‌ 
கண்டார்‌ என்‌ அன்னையார்‌. “ரொம்பப்‌ புண்ணியமான 
காரியம்‌ செய்திருக்கிறாய்‌, கிருஷ்ணா. இதற்குப்‌ பலன்‌ 
கடைக்கும்‌. இறைவன்‌ உன்‌ மனோபீஷ்டத்தை நிறைவேற்றி 
வைப்பார்‌” என்று என்னை ஆசீர்வதித்தார்‌. 

சகல கொண்டாடடங்களும்‌ முடிந்த பிறகு 
மந்திராலோசனைக்‌ கூட்டம்‌ நடைபெற்றது. 

எல்லா அமைச்சர்களின்‌ முகத்திலும்‌ லேசான 
பொறாமையைக்‌ கண்டேன. அப்பாஜிக்கு அளிக்கப்பட்ட 
அபரிமிதமான கெளரவம்தான்‌ காரணம்‌, என்‌ குழந்தை 
இறந்தபோது நான்‌ அவர்மீது வெளிப்படுத்திய சீற்றம்‌ 
நீண்டு நிலைத்திருக்கும்‌ என்று அவர்கள்‌ எதிர்‌ 
பார்த்திருந்தார்கள்‌ நான்‌ மனமாற்றம்‌ அடைந்து 
அப்பாஜியை இந்த அளவுக்குக்‌ கெளரவிப்பேன்‌ என்று 
அவர்கள்‌ எதிர்பார்க்கவில்லை. 


கடும்‌ மழையினால்‌ ராஜ்யமெங்கும்‌ ஏற்படடுள்ள 
சேதங்களையும்‌ அவற்றைச்‌ சமாளிப்பதற்கு எடுக்கப்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 305 


படவேண்டிய நடவடிக்கைகளையும்‌ பற்றித்தான்‌ அன்றைய 
மந்திரிசபைக்‌ கூடடத்தில்‌ விவாதிப்பதாக இருந்தது. 
ஆனால்‌, அமைச்சர்‌ கொண்டமராசு எடுத்த 
எடுப்பிலேயே, “அந்தக்‌ கலிங்கத்துப்‌ பெண்‌ காயத்ரி 
கலிங்கத்து ராஜகுமாரனை... என்று ஆரம்பித்தார்‌. 
அப்பாஜி உடனே குறுக்கிடடு, “அந்தக்‌ கலிங்கத்துப்‌ 
பெண்‌ காயத்ரி எந்தக்‌ காரியத்தையும்‌ வேண்டுமென்று 
செய்யவில்லை. அப்படியே செய்திருந்தாலும்‌ காயத்ரிக்குப்‌ 
பெரிய ராணியே தகுந்த .தண்டனை கொடுத்து விட்டார்‌. 
ஆகவே, அந்த காயத்ரியின்‌ விஷயத்தை நாம்‌ இங்கே 
விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை” என்றார்‌ 


“மகாபிரதானி கோபிக்கக்கூடாது'' என்றார்‌ 
நாடெண்டல கோபமந்திரி. “இளவரசன்‌ வீரபத்ரன்‌ 
இறந்ததால்‌ அவன்‌ தந்‌ைத கஜபதி பிரதாபருத்ர தேவர்‌ 
கடும்‌ கோபத்தில்‌ இருக்கிறார்‌ என்று தெரிகிறது. மகனைப்‌ 
பிடித்துவிடடுத்‌ தந்தையை விட்டு விடடோம்‌ நாம்‌. அவர்‌ 
ஒருகால்‌ கோல்கொண்டாவுக்குப்‌ போய்‌, சுல்தான்‌ குதுப்‌ 
கூலி ஷாவுடன்‌ தொடர்பு கொள்ளக்‌ கூடும்‌ என்று 
ஒற்றர்கள்‌ சொல்கிறார்கள்‌. நமது விரோதிகள்‌ ஒன்று 
சேர்ந்து எந்தச்‌ சமயமும்‌ நம்‌ மீது படையெடுக்கக்கூடிய 
அபாயம்‌ இப்போது உண்டாகி இருக்கிறது... 


“அப்படி எதுவும்‌ நேராதபடி நான்‌ முன்னேற்பாடு 
செய்து வைத்திருக்கிறேன்‌. அது என்னவென்று சமயம்‌ 
வரும்போது சக்ரவர்த்தியிடம்‌ தெரிவித்து, பிறகு 
தங்களுக்கும்‌ தெரிவிக்கிறேன்‌'' என்றார்‌ அப்பாஜி 


கடுமையாக. 


விவாதத்தில்‌ இப்படிச்‌ சூடேறுவதை நான்‌ 
விரும்பவில்லை. “நாம்‌ இன்று பேசவேண்டிய விஷயம்‌ 
மழையினால்‌ ஏற்படட சேதங்களைப்‌ பற்றியது. காரணீகர்‌ 
மங்கராசய்யா அந்த விவரங்களையும்‌, செல்லப்ப 


306 € ரா.கி. ரங்கராஜன்‌ 


தனநாயகர்‌ அரசாங்கம்‌ செய்ய வேண்டிய, செய்யக்கூடிய 
உதவிகளையும்‌ தெரிவிக்கட்டும்‌ !'' என்றேன்‌, சற்றே 
கண்டிப்புடன்‌. 

பிறகு, அந்தப்‌ பிரச்னைகளைப்‌ பற்றி விவாதம்‌ 
திரும்பியது. 

“உதயகிரியிலிருந்து விஜயநகரத்துக்கு வரும்‌ 
சாலைதான்‌ ரொம்பப்‌ பழுதடைந்திருக்கிறது. அதில்‌ 
கவலைப்பட வேண்டிய விஷயம்‌ என்னவென்றால்‌, 
ஆசாரிய வெங்கட தாத்தையா அந்தச்‌ சாலையில்தான்‌ 
வந்து கொண்டிருக்கிறாராம்‌... 


வாளால்‌ வெட்டிய மாதிரி என்னைத்‌ திகில்‌ பற்றிக்‌ 
கொண்டது. ஆயினும்‌ அவ்வளவு பேர்‌ மத்தியில்‌ என்‌ 
சொந்தக்‌ கவலையைக்‌ காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. 
“அடப்பாவமே, ஆசாரியரைப்‌ பத்திரமாகப்‌ பல்லக்கில்‌ 
அழைத்துவர ஏற்பாடு செய்யுங்கள்‌” என்றேன்‌ 


அமைச்சர்‌ ராயசம்‌ கொண்டமராசு, “அதுதான்‌ 
பிரச்னை. இந்த மாதம்‌ அவர்‌ விரதம்‌ இருப்பது வழக்கம்‌. 
பல்லக்கில்‌ ஏறுவதில்லை என்று விரதம்‌. எல்லா 
க்ஷேத்திரங்களுக்கும்‌ நடந்தே போய்க்கொண்டிருக்கிறார்‌. 
எப்படியும்‌ இரண்டு மூன்று நாளில்‌ தலைநகருக்கு 
வந்துவிடுவார்‌ என்று எதிர்பார்த்துக்கொண்டிருக்கிறோம்‌" 
என்றார்‌. 

மந்திரிசபைக்‌ கூடடம்‌ முடிவடைந்த பிறகு, 
தனிமையில்‌ இருந்தபோது அப்பாஜியிடம்‌ கேடடேன்‌ 
“கஜபதி பிரதாபருத்ரதேவர்‌ நம்மீது படையெடுக்காதிருக்க 
ஏதோ முன்னேற்பாடு செய்திருப்பதாகச்‌ சொன்னீர்களே, 
என்ன அது?” 


“சொன்னால்‌ சக்ரவர்த்திக்கு அதிர்ச்சியாக 
இருக்கும்‌... 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 307 


“பரவாயில்லை, சொல்லுங்கள்‌.” 


“கொண்டபள்ளியிலிருந்து வீரபத்ரனை மடடுமல்ல, 
வேறு ஏராளமான பேரையும்‌ சிறைப்படுத்தி இங்கே 
கொண்டுவந்தேன்‌. அவர்களில்‌ நிறையப்‌ பெண்கள்‌ உண்டு. 
அந்தப்‌ பெண்களில்‌... என்று நிறுத்தி என்‌ முகத்தைப்‌ 
பார்த்தார்‌ அப்பாஜி. 

“பெண்களில்‌ ?”' 


“பிரதாபருத்ர தேவரின்‌ மனைவியும்‌ மகளும்‌ 
இருக்கிறார்கள்‌. அதாவது, இறந்துபோன வீரபத்ரனின்‌ 
அம்மாவும்‌ தங்கையும்‌. யாருக்கும்‌ தெரியாமல்‌ அவர்களைக்‌ 
காவலில்‌ வைத்திருக்கிறேன்‌. பிணைக்‌ கைதிகள்‌ போல 
அவர்கள்‌ நம்மிடம்‌ இருக்கும்‌ வரையில்‌ பிரதாபருத்ரர்‌ 
போருக்கு வரத்‌ துணியமாடடார்‌ வந்தால்‌ தன்‌ 
மனைவிக்கும்‌ மகளுக்கும்‌ என்ன கதி நேருமென்று 
அவருக்குத்‌ தெரியும்‌” என்றார்‌ அப்பாஜி. 

நான்‌ பிரமித்துப்‌ போனேன்‌, அப்பாஜியின்‌ யுத்த 
தந்திரத்தைப்‌ பார்த்து. ஆனால்‌, அன்னைக்கு இது 
தெரிந்தால்‌... ! 


ரார்யசம்‌ கொண்டமராசு சொன்னது போலவே 
இரெண்டு நாளில்‌ ஆசாரியர்‌ தலைநகருக்கு வந்து விடடார்‌ 
என்றும்‌ அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறார்‌ என்றும்‌ 
செய்தி கிடைத்தது. 

வேத கோஷமும்‌ வாத்திய கோஷமும்‌ ஒன்றை 
யொன்று மிஞ்சிக்‌ கேட்டன. ஆசாரியரை வரவேற்கும்‌ 
வகையில்‌ யானைகளின்‌ பிளிறல்‌ வானை மூடடியது. 

ஆன்றோர்கள்‌ பூர்ண கும்பங்களுடன்‌ பின்தொடர 
நான்‌ வாசலுக்கு ஓடினேன்‌. அங்கே நான்‌ கண்ட காடசி! 

குற்றுயிரும்‌ குலையுயிருமாக ஆசாரிய வெங்கட 
தாத்தையா வந்து கொண்டிருந்தார்‌ அடியெடுத்து 


308 ¢ ரா.கி. ரங்கராஜன்‌ 


வைக்கவே மூடியாத நிலையில்‌ இருந்தவரை, இரண்டு 
சீடர்கள்‌ கைத்தாங்கலாக அழைத்து வந்தார்கள்‌ 
உடம்புக்குள்‌ பரவியுள்ள காய்ச்சலின்‌ வேகம்‌, அவர்‌ 
தேகத்தில்‌ ஜிவுஜிவுவென்று மின்னியது. 

“மெதுவாய்‌, மெதுவாய்‌” என்று நான்‌ பதறினேன்‌. 
பூரண கும்பங்களுடன்‌ ஸ்வாகதம்‌ சொல்லவிருந்த 
பெரியவர்களை, 'இப்போது எதுவும்‌ வேண்டாம்‌' என்று 
தடுத்து அகற்றினேன்‌. 

என்‌ பள்ளியறையில்‌, என்‌ மஞ்சத்திலேயே அவரைப்‌ 
படுக்க வைத்தேன்‌. அவர்‌ கண்கள்‌ செருகியிருந்தன. 
இருந்தாலும்‌, என்னை அடையாளம்‌ தெரிந்துகொண்டு 
கையை உயர்த்தி அசி கூறினார்‌. 

“உடனே யாராவது ஓடிப்போய்‌ நிக்கோலஸை 
அழைத்து வாருங்கள்‌. அந்த இத்தாலிய வைத்தியனால்‌ 
தான்‌ சடடென்று வைத்தியம்‌ செய்ய முடியும்‌!” என்று 
நான்‌ பரபரத்தேன்‌. 

ஆசாரியர்‌ மெதுவே ஏதோ முனகினார்‌ 
என்னவென்று புரியவில்லை. காதை அவர்‌ முகத்தினருகே 
தாழ்த்தி, “என்ன சொல்கிறீர்கள்‌, ஸ்வாமி?” என்றேன்‌. 

“இத்தாலியனா வேண்டாம்‌. அந்நியன்‌ 
மிலேச்சன்‌.... அவன்‌ என்னைத்‌ தொடக்கூடாது” என்றார்‌ 
ஆசாரிய வெங்கட தாத்தையா, திக்கித்‌ திணறும்‌ குரலில்‌. 

உயிர்‌ போகிற நிலைமையிலும்‌ ஆசாரத்தைக்‌ கைவிட 
மறுக்கும்‌ வைதிகர்‌! 


சாரிய வெங்கட தாத்தையாவின்‌ நிலைமையைக்‌ 

கண்டு ஏற்கெனவே பதைத்துப்‌ போயிருந்த நான்‌, 
நிக்கோலஸிடம்‌ அவர்‌ வைத்தியம்‌ செய்துகொள்ள 
மறுத்ததைக்‌ கண்டு மேலும்‌ திடுக்ட்டுப்‌ போனேன்‌. 

“ஸ்வாமி, அவன்‌ மிலேச்சன்‌ அல்ல. நம்‌ மதத்துக்கு 
மாறிவிட்டவன்‌” என்று நான்‌ சொன்னது ஆசாரியரின்‌ 
காதில்‌ விழுந்ததாகவே தெரியவில்லை. அவருடைய 
புலன்கள்‌ வெகு வேகமாக மங்கிக்கொண்டிருந்தன. 
பார்ப்பதையும்‌ கேட்பதையும்‌ முழுதாகப்‌ புரிந்துகொள்‌ 
கிறாரா என்பதே சந்தேகமாக இருந்தது. 

ஆனால்‌, நான்‌ நினைத்தது தப்பு. நல்ல 
நினைவுடன்தான்‌ இருந்தார்‌. “வேண்டாம்‌... எனக்கு 
ஒன்றுமில்லை... கவலைப்படாதே” என்று அவர்‌ முனகும்‌ 
குரலில்‌ சொல்வது கேட்டது. 


அவரைக்‌ கவலையுடன்‌ பார்த்துக்கொண்டு அருகில்‌ 
நின்றிருந்த என்‌ அன்னை, “கிருஷ்ணா, ஆசாரியரின்‌ 
இஷ்டத்துக்கு விரோதமாக எதுவும்‌ செய்ய வேண்டாம்‌. 
நமது அரண்மனை வைத்தியரைக்‌ கூப்பிடு” என்று 
என்னிடம்‌ சொல்லி விட்டு, “அதில்‌ தங்களுக்கு 
ஆட்சேபமில்லையே, ஸ்வாமி?” என்று அவரைக்‌ கேட்டார்‌. 

“ஏதோ நடக்கட்டும்‌' என்பது போல்‌ கையை மெள்ள 
அசைத்தார்‌ அவர்‌. பின்னர்‌ தன்‌ சீடர்களில்‌ ஒருவரைக்‌ 
கூப்பிட்டு, “சின்னா தேவி இந்த ஊரில்‌ தான்‌ 


310 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


இருக்கிறாளாம்‌. விசாரித்து, நான்‌ சொன்னதாக அழைத்து 
வா” என்றார்‌. 


நானும்‌ அம்மாவும்‌ குறுக்கிட்டு ஒரே குரலில்‌, 
“வேண்டாம்‌ ஸ்வாமி. இப்போது அதற்கெல்லாம்‌ 
அவசரமில்லை. முதலில்‌ தங்கள்‌ உடல்நிலை சராகட்டும்‌. 
மற்றதெல்லாம்‌ பிறகு பார்த்துக்‌ கொள்ளலாம்‌” என்று 
சொன்னோம்‌. 


ஆசாரிய வெங்கட தாத்தையாவின்‌ உதட்டில்‌ 
பலவீனமான புன்னகை படர்ந்தது. என்னிடம்‌, “அந்தக்‌ 
கட்டாரி... என்று சொல்லி, “கொண்டு வந்து 
விட்டாயல்லவா ?' என்று சைகையில்‌ கேட்டார்‌. 


“ஸ்ரீவில்லிபுத்தூருக்குப்‌ போய்‌ எடுத்து வந்து 
விட்டேன்‌. ஆனால்‌, அதற்கென்ன அவசரம்‌ இப்போது?” 
என்றேன்‌. 

அவருடைய புன்னகை மேலும்‌ விரிந்தது. “ம்‌... உன்‌ 
வார்த்தையை நீ காப்பாற்றிவிட்டாய்‌... உன்னையும்‌ 
சின்னாதேவியையும்‌ சேர்த்துவைக்கிறேன்‌... என்று நான்‌ 
சொன்னது... என்‌ வார்த்தையை நான்‌ காப்பாற்ற 
வேண்டாமா?” என்றவர்‌, சின்னாதேவியை அழைத்து 
வருவதற்காகப்‌ போகச்‌ சொன்ன சீடன்‌ இன்னும்‌ 
போகாமல்‌ நிற்பதைப்‌ பார்த்து, 'நீ போ' என்று கையை 
ஆட்டினார்‌. 

அரண்மனை வைத்தியர்‌ வந்து ஆசாரியரின்‌ 
நாடியைப்‌ பிடித்துப்‌ பார்த்தார்‌. பிறகு, என்னைத்‌ தனியே 
அழைத்து, “இந்த வயதில்‌ போய்‌ இவர்‌ மழையிலும்‌ 
புயலிலும்‌ நனைந்து கொண்டு பல காத தூரம்‌ நடந்து 
வந்திருக்கிறார்‌. கடுமையான காய்ச்சலாகத்‌ தெரிகறது, 
சக்ரவர்த்தி. எனக்கு வைத்தியம்‌ செய்யவே பயமாயிருக்‌ 
சிறது. அந்தப்‌ பையன்‌, நிக்கோலஸைப்‌ பார்க்கச்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 311 


சொல்லுங்களேன்‌. அவன்‌ நவீனமாக என்னென்னவோ 
மருந்துகள்‌ கண்டுபிடித்திருக்கிறான்‌”” என்றார்‌. 

“அவன்‌ தன்னைத்‌ தொடக்கூடாது என்று ஆசாரியர்‌ 
பிடிவாதமாக இருக்கிறார்‌. கடவுள்மீது பாரத்தைப்‌ 
போடடு, உங்களால்‌ முடிந்ததைச்‌ செய்யுங்கள்‌” என்றேன்‌. 

அரண்மனை வைத்தியர்‌ ஏதோ கஷாயம்‌ தயாரித்து 
ஆசாரியரை அருந்த வைத்தார்‌ எனினும்‌ அப்படி 
யொன்றும்‌ உடனடி குணம்‌ ஏற்படடதாகத்‌ தெரியவில்லை. 
கொஞ்சம்‌ கண்களைத்‌ திறந்து எல்லாரையும்‌ பார்த்தார்‌. 
யாரையோ அவர்‌ தேடுவது தெரிந்தது. 

அதோ! அவர்‌ தேடிய பெண்‌! நான்‌ தேடிய 
சின்னாதேவி! 


வயது ஏற ஏற அழகு குறையும்‌ என்பது இயற்கை 
நியதி. ஆனால்‌, என்‌ சின்னாதேவி எந்த இயற்கை நியதிக்கும்‌ 
கடடுப்படடவள்‌ அல்ல. நான்கு அண்டுகளுக்கு முன்‌ 
கிருஷ்ணா நதிக்கரையில்‌, ஆசாரியரின்‌ மடத்தில்‌ 
சந்தித்தபோது என்ன அழகைக்‌ கண்டேனோ அதே 
அழகை இப்போதும்‌ கண்டேன்‌. அன்றைக்குத்‌ தீபத்தைத்‌ 
தூக்கிப்‌ பிடித்து என்‌ முகத்தை அவள்‌ பார்த்தபோது அவள்‌ 
முகத்தில்‌ என்ன வசீகரத்தைப்‌ பார்த்தேனோ அதே 
வசீகரத்தை இன்றும்‌ பார்த்தேன்‌. 

வந்தவள்‌ ஆசாரியரின்‌ நிலைமையைக்‌ கண்டு 
பதைத்துப்‌ போனாலும்‌, அவருடைய பாதங்களில்‌ 
தலையை வைத்து வணங்கத்‌ தவறவில்வை. பிறகு, என்‌ 
அன்னையின்‌ அருகில்‌ போய்‌ நின்றுகொண்டாள்‌. 

சின்னாதேவியின்‌ கண்கள்‌ உயர்ந்து என்னை 
நோக்கின சில கணங்களுக்கு நகராமல்‌ என்னையே 
பார்த்தன. அவற்றில்‌ மிதமிஞ்சிய காதலையும்‌ கண்டேன்‌. 
தான்‌ கடடுப்பாட்டை மீறி எதுவும்‌ செய்யமுடியாது என்று 
தெரிவிக்கும்‌ கண்டி. ப்பையும்‌ கண்டேன்‌. 


312 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


ஆசாரிய வெங்கட தாத்தையா அவளை நோக்கி, 
வார்த்தையால்‌ பாதியும்‌ சைகையினால்‌ பாதியுமாக, “உன்‌ 
திருமாங்கல்யத்தைக்‌ கழற்றிச்‌ சக்ரவர்த்தியிடம்‌ கொடு” 
என்றார்‌. 

சின்னாதேவி மறுபேச்சு சொல்லாமல்‌ தாலியைக்‌ 
கழற்றி என்னிடம்‌ தந்தாள்‌. நான்‌ அதை வாங்கிக்‌ 
கொள்ளும்போது, உணர்ச்சி மிகுதியினால்‌ அவள்‌ விரல்கள்‌ 
நடுங்குவதை அறிந்தேன்‌. 

ஆசாரியர்‌ நிறுத்தி நிறுத்திச்‌ சொன்னார்‌ என்னிடம்‌: 
“இதையும்‌ அந்தக்‌ கடடாரியையும்‌ எடுத்துக்‌ கொண்டு 
மயானத்துக்குச்‌ செல்‌. சிதை அடுக்கச்‌ சொல்லு. 
கடடாரியையும்‌ திருமாங்கல்யத்தையும்‌ எரிகிற சிதையில்‌ 
போடடுவிடடு ஸ்நானம்‌ செய்துவிடடு வா. சின்னா 
தேவியின்‌ பழைய வாழ்க்கை அத்தோடு மூடிந்துவிடுகிறது. 
நீ திரும்பி வந்ததும்‌ உனக்கு ஒரு சடங்கு செய்கிறேன்‌. 
அதன்பின்‌ நீ அவளை மணக்க எந்தத்‌ தடையும்‌ இல்லை.” 

இதைச்‌ சொல்லி முடிக்க அவருக்கு எவ்வளவு நேரம்‌ 
பிடித்ததோ, அதில்‌ பாதிகூட இருக்காது, நான்‌ அந்தக்‌ 
கடடளையைச்‌ செய்து முடிக்க. மயானத்தில்‌ அப்பாஜியும்‌ 
மற்ற அமைச்சர்களும்‌ மூன்னின்று காரியங்களை 
நிறைவேற்ற, நான்‌ குளித்துப்‌ புத்தாடை அணிந்து 
அரண்மனக்கு ஓடடமும்‌ நடையுமாகத்‌ திரும்பினேன்‌. 

வெளி முற்றத்தில்‌ ஆன்றோர்கள்‌ த வளர்த்து 
ஹோமம்‌ செய்துகொண்டிருந்தார்கள்‌. ஆசாரியர்‌ 
சொல்லியிருந்தார்‌ போலிருக்கிறது. திருமலாதேவி 
என்னைக்‌ கண்டதும்‌ விரைந்து வந்தாள்‌. 

“அசாரியர்‌ எப்படி இருக்கிறார்‌.?”” என்றேன்‌. 

“மயக்கமாக இருக்கிறார்‌. அபத்துக்குத்‌ தோஷமில்லை 
என்று நிக்கோலஸை வரவழைத்திருக்கிறார்‌ அம்மா. 
அவர்தான்‌ ஆசாரியரைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கிறார்‌.” 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 313 


சக்ரவர்த்தியாக இருப்பவன்‌ எப்படிப்படட 
நிலைமையிலும்‌ ஓடக்‌ கூடாது. அப்படி ஓடியது ஒரே ஒரு 
முறை என்‌ செல்வன்‌ திருமலைக்காக. அது விபரீதத்தில்‌ 
முடிந்தது. 

ஆகவே, வெளியே பதடடத்தைக்‌ காடடிக்‌ 
கொள்ளாமல்‌ ஆசாரியர்‌ படுத்திருந்த இடத்தை 
அடைந்தேன்‌. 


தன்‌ கையில்‌ மெல்லிய படடுத்‌ துணியைச்‌ 
சுற்றிக்கொண்டு ஆசாரியரின்‌ நாடியைப்‌ பிடித்து அவரது 
இமைகளை உயர்த்தி ஆராய்ந்து பார்த்தவாறிருந்தான்‌ 
நிக்கோலஸ்‌. 


ஒரு பெருமூச்சுடன்‌ என்னிடம்‌ வந்தவன்‌, 
“அசாரியருக்கு ஏற்படடிருப்பது ஜன்னி பாத ஜுரம்‌. சித்த 
வைத்தியப்படி திரிதோஷத்தால்‌ வருவது இது. வாதமும்‌ 
கெடடு, பித்தமும்‌ கெட்டு, கபமும்‌ கெடடு...” என்ற போது... 


நான்‌ பொறுமை இழந்து குறுக்டெடேன்‌. “எனக்கு 
வைத்திய சாஸ்திர .விளக்கமெல்லாம்‌ வேண்டாம்‌. 
நிலைமை எப்படி. இருக்கிறது, சொல்லு.” 


“மோசம்தான்‌. பிழைப்பது கடினம்‌. நடுநடுவே 
நினைவு வந்து கண்ணைத்‌ திறக்கக்கூடும்‌” என்றான்‌ 
நிக்கோலஸ்‌, 


“சின்னாதேவி!'' என்று உரக்கக்‌ கூப்பிடடேன்‌. 
“இப்படி இங்கே வந்து என்‌ பக்கத்தில்‌ நின்றுகொள்‌. 
ஆசாரியர்‌ கண்ணைத்‌ திறந்து நம்மைச்‌ சேர்த்துப்‌ 
பார்க்கடடும்‌.” 

அனால்‌, சின்னாதேவி ஓரடிகூட என்‌ பக்கமாக 


எடுத்து வைக்கவில்லை. என்‌ அன்னையிடம்‌, “ஆசாரியர்‌ 
இன்னும்‌ ஒரு சடங்கு பாக்கி இருப்பதாகச்‌ சொன்னார்‌. 


314 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


அதையும்‌ செய்துவிடட்டும்‌ ராணி. நிச்சயமாக அவர்‌ 
செய்வார்‌” என்றாள்‌. 

வெறுத்துப்‌ போயிற்று எனக்கு. 

“சே! இத்தனை பிடிவாதமா இவளுக்கு!” என்று 
கோபம்‌ வந்தபோதிலும்‌, அவள்‌ மன உறுதியை எண்ணிப்‌ 
பெருமையும்‌ ஏற்படடது. இந்த காதல்‌ வலுவாக நிறைவேறி 
வேரூன்ற வேண்டுமானால்‌, ஆசாரியர்‌ மனதார எங்களைச்‌ 
சேர்த்து வைக்க வேண்டும்‌ என்ற அவளுடைய நோக்கமும்‌ 
புரிந்தது. 

இனி என்ன செய்வது? சுண்ணாம்புக்‌ காளவாயில்‌ 
தூக்கி எறியப்படடவன்‌ போல நான்‌ துடித்தேன்‌. என்‌ 
உள்ளத்தின்‌ ஒவ்வோர்‌ அணுவும்‌, வேதனை தாங்காமல்‌ 
துடித்தது. சூறாவளிக்‌ காற்றில்‌ அடித்துச்‌ செல்லப்பட்டு 
இன்ன திசை என்றில்லாமல்‌ இங்குமங்கும்‌ பறக்கும்‌ 
காய்ந்த சருகைப்போல என்‌ கால்கள்‌ என்னை இழுத்துச்‌ 
சென்றன. என்னையும்‌ அறியாமல்‌ என்‌ அறைக்கே வந்து 
சேர்ந்தேன்‌. 

எனக்கு எப்படி அறுதல்‌ சொல்வது, எப்படித்‌ 
தைரியம்‌ சொல்வது என்று தெரியாமல்‌, என்னுடைய 
துவண்டு போன நிழலாகத்‌ திருமலாதேவி வந்து நின்றாள்‌. 


எப்போதாவது என்னைத்‌ தொட நேரிடடால்‌, 
தப்பித்தவறி என்‌ ஸ்பரிசம்‌ படடுவிடடால்‌, பழுக்கக்‌ 
காய்ச்சிய இரும்பைத்‌ தொட்டுவிடட மாதிரி துள்ளி 
விலகிக்கொள்ளும்‌ வழக்கமுள்ளவள்‌, இப்போது எல்லாமே 
எல்லையை மீறி, கையை மீறிப்‌ போய்க்‌ கொண்டிருக்‌ 
கின்றன என்பதை உணர்ந்தவளாக, என்‌ தோளை மெதுவே 
தொட்டு, “சக்ரவர்த்தி... என்றாள்‌. அதற்கு மேல்‌ அவள்‌ 
உதட்டிலிருந்து வார்த்தைகள்‌ வரவில்லை. அழம்‌ நிறைந்த 
கண்கள்‌ தான்‌ பேனை. “எல்லாம்‌ நல்லபடி நடக்கும்‌. மனம்‌ 
தளராமல்‌ இருங்க என்றூ அவள்‌ சொல்வதை என்னால்‌ 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 315 


ஊகிக்க முடிந்தது. திட வைராக்கியம்‌ கொண்ட இவள்‌ 
கூட, என்‌ அசைக்கனவு பலிக்காமல்‌ போய்விடுமோ 
என்பதை எண்ணி உள்ளுக்குள்‌ நொறுங்கிக்‌ கொண்டிருக்‌ 
கிறாள்‌ என்பதைப்‌ புரிந்து கொள்ள முடிந்தது. 'நான்‌ 
தைரியமாகத்தான்‌ இருக்கிறேன்‌, தேவி, நீ கவலைப்‌ 
படாமல்‌ இரு' என்று நானும்‌ வாயினால்‌ சொல்லாமல்‌ 
அவள்‌ கையை அழுத்தித்‌ தெரிவித்தேன்‌. 


துர்க்கை அம்மனின்‌ திருத்தேர்‌ அடுத்த தெருவில்‌ 
வந்துகொண்டிருந்தது. 

ஹோமப்‌ புகையின்‌ மெல்லிய கரங்கள்‌ என்‌ அறை 
வாசல்‌ வழியே போய்க்கொண்டிருப்பதைக்‌ கண்டேன்‌. 
எந்த விநாடியிலும்‌ அணைந்துவிடப்‌ போவது போல 
அவை சிறிது சிறிதாக மெலிந்து கொண்டிருந்தன. வெகு 
சமீபத்தில்தான்‌ ஹோமம்‌ நடைபெற்றுக்கொண்டிருந்ததால்‌ 
எல்லா ஒசைகளும்‌ என்‌ காதில்‌ விழுந்தன. 

ஸ்ரீமன்‌ நாராயண சரணெள சரணம்‌ பிரபத்யே - 

ஸ்ரீமதே நாராயணாய நமஹ' 
என்ற வரிகளை ஆன்றோர்கள்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ 
சொல்வது கேடடது. 


யாரேனும்‌ ஒரு பெரியவர்‌ இறக்கும்‌ தறுவாயில்‌ 
இருந்தால்‌, மரணப்‌ படுக்கையில்‌ கிடந்தால்‌ இவற்றைப்‌ 
பாராயணம்‌ செய்வார்கள்‌ என்று நான்‌ கேள்விப்‌ 
பட்டிருக்கிறேன்‌. 


அப்படியானால்‌, அசாரிய வெங்கட தாத்தையா 
பிழைக்கப்‌ போவதில்லை என்று இவர்கள்‌ தீர்மானம்‌ 
செய்துவிடடார்களா? 

இல்லை, இல்லை! அவர்‌ நெடுங்காலம்‌ 
வாழ்ந்திருப்பார்‌! என்னையும்‌ சின்னாதேவியையும்‌ 
சேர்த்துவைப்பார்‌ ! 


316 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


“நிறுத்துங்கள்‌ ! நிறுத்துங்கள்‌ அதை!” என்று அறைக்கு 
வெளியே வந்து கூவினேன்‌. என்‌ சத்தத்தைக்‌ கேட்டு ஒரு 
சேவகன்‌ அவர்களிடம்‌ அதைச்‌ சொல்வதற்காக ஓடினான்‌. 
சில விநாடிகளில்‌ ஆசாரியரின்‌ சீடர்களில்‌ ஒருவர்‌ 
என்னிடம்‌ வந்தார்‌. 

“சக்ரவர்த்தி, பாராயணத்தை ஏன்‌ நிறுத்தச்‌ 
சொல்கிறீர்கள்‌ ?” 


“ஏனா? சுத்த அபசகுனமாக இருக்கிறது!" என்றேன்‌. 

“மன்னிக்க வேண்டும்‌, சக்ரவர்த்தி. அதன்‌ பெயர்‌ 
த்வயம்‌, அஷ்டாட்சரம்‌. ஒரு மனிதர்‌ வாழ்க்கையின்‌ 
கடைசிக்‌ கட்டத்தில்‌ இருக்கும்போது இந்தச்‌ சுலோகங்கள்‌ 
காதில்‌ விழுந்தால்‌ நற்கதி கிடைக்கும்‌ என்று 
சொல்வார்கள்‌.” 


“ஆசாரிய வெங்கட தாத்தையா ஒரு மகான்‌ 
அஷ்டாட் சரம்‌ அவர்‌ காதில்‌ விழாவிடடால்கூட அவருக்கு 
நற்கதி கிடைக்கும்‌. மேலும்‌ அவருக்குக்‌ கடைசிக்‌ கடடம்‌ 
வந்துவிட்டது என்று சொல்ல நீங்கள்‌ யார்‌? கடவுளா?” 
என்று படபடவென வெடித்தேன்‌. 

ஒரு கணம்‌ நின்று என்னைப்‌ பார்த்துவிட்டு 
சென்றார்‌ அவர்‌. 

நானும்‌ அறைக்குள்‌ திரும்பவிருந்த போது 
ஜங்கமய்யா வந்தார்‌. ஒரு துணிச்‌ சுருளைக்‌ கொடுத்து, 
“சக்ரவர்த்திக்கு ஒரு லிகிதம்‌ வந்திருக்கிறது” என்று 
கொடுத்தார்‌. 


“யாரிடமிருந்து?” 


“தெரியவில்லை, யாரோ ஆள்‌ கொண்டு வந்து 
கொடுத்தான்‌,” என்றார்‌. 


அறைக்குள்‌ போனேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 317 


எனக்கிருந்த மனநிலையில்‌ எந்த லிகதெத்தையும்‌ 
படிக்கத்‌ தோன்றவில்லை. நேரம்‌ காலம்‌ தெரியாமல்‌ எந்தத்‌ 
தளபதியாவது தனக்குக்‌ குதிரைகள்‌ அதிகம்‌ வேணடும்‌ 
என்று எழுதியிருப்பான்‌. 

அல்லது எந்தச்‌ சிற்றரசனாவது தன்‌ வீடடுத்‌ 
திருமணத்துக்கு நான்‌ ஆசி கூற வேண்டுமென்று 
அழைத்திருப்பான்‌. 

அல்லது எந்தக்‌ குடிமகனாவது தங்கள்‌ அரில்‌ 
குடிநீர்ப்பஞ்சத்தைப்‌ போக்க வேண்டுமென்று 
கோரியிருப்பான்‌. எதாக வேண்டுமானாலும்‌ இருந்து 
விடடுப்‌ போகடடும்‌ என்று வெறுப்புடன்‌ அதைத்‌ தூக்கி 
மூலையில்‌ எறிந்தேன்‌. குழலுக்குள்‌ வைக்காமல்‌ வெறுமே 
அனுப்பப்படடிருந்த பட்டுத்‌ துணியாகையால்‌ பிரிந்து 
கொண்டு, தாயிடம்‌ அடிவாங்கிய குழந்தை சிணுங்கிக்‌ 
கொண்டு உடகார்ந்திருப்பது போல மூலையில்‌ கிடந்தது 

அதைப்‌ பார்க்கவே பிடிக்காமல்‌ அறைக்குள்‌ நடந்து 
கொண்டிருந்தேன்‌. அனால்‌ ஏதோவொரு குறுகுறுப்பினால்‌ 
அதன்மீது கண்‌ சென்று கொண்டிருந்தது. கொஞ்சம்‌ 
கொஞ்சம்‌ தெரிந்த எழுத்துக்கள்‌ எனக்குப்‌ பரிச்சய 
மானவை போல்‌ தோன்றின. 

கடைசியில்‌, குரங்கை நினைத்துக்‌ கொண்டு 
மருந்தைக்‌ குடிக்காதே என்று நோயாளியிடம்‌ சொன்ன 
மாதிரி, எதை நினைக்கக்கூடாது, எதைப்‌ பார்க்கக்‌ கூடாது 
என்று வீறாப்பாக இருந்தேனோ அதைக்‌ குறித்தே மனம்‌ 
தாவியது. எனவே எறிந்த சுருளை எடுத்துப்‌ பிரித்துப்‌ 
பார்த்தேன்‌. 

“என்‌ பெருமதிப்புக்குரிய சக்ரவர்த்தியின்‌ திருவடித்‌ 
தாமரைகளில்‌ அடியாள்‌ காயத்ரி மிகப்‌ பணிவோடு எழுதிக்‌ 
கொண்டது' என்ற முதல்‌ வரிகளைக்‌ கண்டதும்‌ மனம்‌ 
பரபரப்புக்‌ கொண்டது. வேகமாகப்‌ படித்தேன்‌. 


318 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


“சக்ரவர்த்தி, விடைபெறுகிறேன்‌. எனக்கு விடை 
கொடுங்கள்‌. 


கடந்த நாலு வருடங்களாகத்‌ தாங்கள்‌ தங்களுடைய 
சொந்தத்‌ தங்கை போலப்‌ பாசத்தைப்‌ பொழிந்தீர்கள்‌. 
பெரிய ராணி தமது சொந்தப்‌ புதல்வி போல என்மீது 
அன்பு பாராடடினார்கள்‌. 


இந்த அரண்மனையில்‌ எனக்குச்‌ சகல சுதந்திரங்‌ 
களும்‌ கிடைத்தன கலிங்கத்திலிருந்து அநாதையாக 
ஓடிவந்து, அரசகுலத்து ஆடவரையும்‌ பெண்டிரையும்‌ 
முதுகிலேற்றிச்‌ செல்லும்‌ வேலைக்காரியாக இருந்த நான்‌, 
அமைச்சர்களுக்கும்‌ மீறிய அதிகாரங்கள்‌ பெற்றேன்‌. சில 
சமயங்களில்‌ மகாபிரதானியான அப்பாஜியின்‌ 
வார்த்தையைக்‌ காடடிலும்‌ என்‌ வார்த்தைக்கு அதிக 
மதிப்புக்‌ கிடைத்தது. நாடடின்‌ எல்லாச்‌ சம்பிரதாயங்‌ 
களுக்கும்‌ புறம்பாக, நான்‌ மனதாரக்‌ காதலித்த 
நிக்கோலஸை அயல்‌ தேசத்தவரை மணக்க முடிந்தது. 


அனால்‌, நான இத்தனை போக போக்கியங்களுக்கும்‌ 
மதிப்புக்கும்‌ மரியாதைக்கும்‌ தகுதியுள்ளவள்‌ அல்ல 
என்பதை இப்போது உணர்கிறேன்‌. 


தாங்கள்‌ சந்தோஷமாகவும்‌ வெற்றி வீரராகவும்‌ வாழ 
வேண்டும்‌ என்று நான்‌ விரும்பினேன்‌. தங்கள்‌ காதல்‌ 
வெற்றிபெற்று, தாங்கள்‌ சின்னா தேவியை அடைய 
வேண்டும்‌ என்று அசைப்படடேன்‌ அதற்காக 
என்னாலான உதவிகள்‌ அனைத்தையும்‌ செய்தேன்‌. 


ஆனால்‌, அதெல்லாம்‌ எதற்காக? 


என்‌ சுயநலத்துக்காக... வீரபத்ரனைச்‌ சிறைப்பிடித்து 
இங்கே கொண்டு வந்து அவமானப்படுத்திப்‌ பழி தீர்க்க 
வேண்டுமென்ற தீராத வெதிக்காக. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ 4 319 


அந்தப்‌ பழியுணர்ச்சி காரணமாகத்தான்‌ என்‌ 
செயல்கள்‌ வெற்றி பெறவில்லை. என்னோடு சேர்ந்து 
தங்களுக்கும்‌ வெற்றி கிடைக்காமல்‌ நழுவிக்‌ 
கொண்டிருக்கிறது. 

சின்னாதேவியை விடுவித்துத்‌ தங்களிடம்‌ சேர்ப்பதற்‌ 
காக வந்துள்ள ஆசாரிய வெங்கட தாத்தையா, 
முக்கியமான கடடத்தில்‌, நினைவிழந்து, வாழ்வா, சாவா 
என்ற நிலைமையில்‌ காலதேவனுடன்‌ போராடிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. அது: எதனால்‌? அதுவும்‌ என்‌ பழி 
வெறியினால்தான்‌. 

இதற்கெல்லாம்‌ பிராயச்சித்தம்‌ செய்ய வேண்டிய 
நேரம்‌. கழுவாய்‌ தேடிக்கொள்ள வேண்டிய கடடம்‌ 
வந்துவிடடது. 

மூன்பு நான்‌ தங்களுக்குச்‌ சிறு சிறு உதவிகள்‌ பல 
செய்திருக்கலாம்‌. அனால்‌, இப்போது செய்யும்‌ உதவிதான்‌ 
எல்லாவற்றையும்விட உண்மையானது, மிகப்‌ பெரியது. 

முன்பு நான்‌ சின்னச்‌ சின்னச்‌ சந்தோஷங்களை 
அடைந்திருக்கிறேன்‌. அனால்‌, இப்போது நான்‌ அடையப்‌ 
போகும்‌ சந்தோஷம்தான்‌ எல்லாவற்றையும்விட 
உண்மையானது மிகப்‌ பெரியது. 

நான்‌ செய்யப்போகும்‌ காரியத்தை மூடநம்பிக்கை 
என்று சிலர்‌ சொல்லக்‌ கூடும்‌. இல்லை. இது அசல்‌ 
நம்பிக்கை. தெய்வ நம்பிக்கை. மலைகளையும்‌ அசையச்‌ 
செய்யும்‌ மகத்தான நம்பிக்கை. 


சக்ரவர்த்தி, மீண்டும்‌ கேடடுக்‌ கொள்கிறேன்‌. இந்தச்‌ 
சகோதரிக்கு அன்புடன்‌ விடை கொடுங்கள்‌ 
அரண்மனையில்‌ கால்‌ வைக்கக்கூடாது, சக்ரவர்த்தியின்‌ 
முகத்தில்‌ விழிக்கக்‌ கூடாது என்று பெரிய ராணி 
ஆணையிடடார்‌. அதைக்‌ கடைசி வரை காப்பாற்றி 
விடடேன்‌ என்று மட்டும்‌ தங்கள்‌ அன்னையாரிடம்‌ 
தெரிவியுங்கள்‌. 


320 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


மீண்டும்‌ மீண்டும்‌ நமஸ்காரங்களுடன்‌, 
காயத்ரி. 
பின்குறிப்பு: நான்‌ மூன்று மாத கர்ப்பிணியாக 
இருப்பது எப்படிப்படட அதிர்ஷ்டம்‌! 
காயத்ரி! 
என்ன... என்ன... இதெல்லாம்‌? என்‌ புலன்கள்‌ 
சோர்ந்தன. தலை சுழன்றது. காயத்ரி என்ன செய்யப்‌ 
போகிறாள்‌... 

நான்‌ குழம்பித்‌ தவித்த அதே விநாடி, பக்கத்துத்‌ 
தெருவில்‌ அதுவரை ஒலித்துக்கொண்டிருந்த துர்க்கை 
அம்மன்‌ தேரின்‌ ஆரவாரங்கள்‌ சரேலென நின்றன. ஒரு 
பயங்கர நிசப்தம்‌. கொடடுமேளமும்‌ தாரை தம்படடமும்‌ 
கொம்பும்‌ எக்காளமும்‌ திடீரென்று ஓய்ந்தன. 

அடுத்த விநாடியே, அங்கு குழுமியுள்ள ஜனங்கள்‌ 
“அகா! அகா!' என்று பரவசத்துடன்‌ எழுப்பும்‌ 
பிரமாண்டமான கோஷம்‌ காதைச்‌ செவிடுபடுத்தியது. 

புரிந்துவிட்டது! காயத்ரி என்ன செய்தாள்‌ என்பது 
விளங்கிவிட்டது ! 

“காயத்ரி!” என்று அலறிக்கொண்டு வெளியே 
பாய்ந்தேன்‌. விகிதத்தில்‌ என்ன இருந்தது என்பது புரியாமல்‌ 
அருகிலேயே நின்றிருந்த திருமலா தேவியும்‌ என்னுடன்‌ 
ஓடிவந்தாள்‌. 

கிட்டத்தடட மோதிக்கொண்டு விடடேன்‌, எதிரில்‌ 
வந்த அள்மீது. 

நிக்கோலஸ்‌ ! 

“சக்ரவர்த்தி! ஒரு அற்புதம்‌ நிகழ்ந்துவிடடது ! 
ஆசாரிய வெங்கட தாத்தையா முழு நினைவுடன்‌, முழு 
ஆரோக்கியத்துடன்‌ எழுந்து உடகார்ந்துவிடடார்‌! 
தங்களைக்‌ கூபபுடுகிறாள்‌ வாருங்கள்‌! உடனே 
வாருங்கள்‌ !' என்றான்‌. 


இருதலைக்கொள்ளி எறும்பு என்பார்களே, அதன்‌ 
முழு அர்த்தமும்‌ எனக்கு -அந்த விநாடி புரிந்தது. 

'அசாரிய வெங்கட தாத்தையா குணமடைந்து 
விடடார்‌. உங்களைக்‌ கூப்பிடுகிறார்‌' என்று நிக்கோலஸ்‌ 
இங்கே அழைக்க, அங்கே தன்னைப்‌ பலிகொடுக்கத்‌ 
தயாராகிவிடடாள்‌ காயத்ரி! நான்‌ எங்கே போவது? 


என்ன நெருக்கடியானாலும்‌ ஆசாரியரின்‌ 
அழைப்பை அவமதிக்கக்‌ கூடாது என்று தீர்மானித்தேன்‌. 


“நிக்கோலஸ்‌! நீ உடனே தேரோடும்‌ வீதிக்கு ஒடு! 
காயத்ரி ஒரு பயங்கரமான முடிவெடுத்திருக்கிறாள்‌. அதைத்‌ 
தடுத்து நிறுத்து! போ! போ!” என்றேன்‌. 

என்‌ குரலில்‌ தென்படட பதற்றத்தைக்‌ கண்டு 
மிரண்டவனாக, எதுவும்‌ புரியாதவனாக, அந்த இத்தாலிய 
வைத்தியன்‌ வெளியே ஓடினான்‌. 


ஆசாரிய வெங்கட தாத்தையா எதுவுமே நேராதவர்‌ 
மாதிரி, சம்பூர்ணமான ஆரோக்கியத்துடனும்‌ முன்‌ 
எப்போதையும்‌ காடடிலும்‌ அதிகமான தேஜசுடனும்‌ 
கம்பீரமாக உடகார்ந்திருந்தார்‌ அவருடைய தேகத்தின்‌ 
திடீர்‌ மாற்றத்தைப்‌ பார்த்துப்‌ பிரமித்துப்‌ போனவர்களாக 
என்‌ அன்னையாரும்‌ திருமலாதேவியும்‌ சின்னாதேவியும்‌ 
அப்பாஜியும்‌ மந்திரி பரிவாரங்களும்‌ முகம்‌ மலர்ந்த 
பரவசத்துடன்‌ தின்றிருந்தார்கள்‌. 


322 6 ரா.கி. ரங்கராஜன்‌ 


“இப்படி உடகார்‌, கிருஷ்ணா” என்று தமக்கருகே 
இருந்த மணைப்‌ பலகையொன்றைக்‌ காடடினார்‌ 
ஆசாரியர்‌. 

நான்‌ உடகார்ந்தேன்‌. 

“உன்னையும்‌ சின்னாதேவியையும்‌ தம்பதியாக்குவது 
எப்படி என்று வெகுநாளாக யோசனை செய்து இந்த 
முடிவுக்கு வந்தேன்‌” என்று தொடங்கினார்‌ ஆசாரியர்‌. 
“விப்ரநாராயணர்‌ என்ற தொண்டரடிப்‌ பொடியாழ்வார்‌ 
தேவதேவி என்ற நாடடிய குமாரியை மணந்திருக்கிறார்‌. 
எம்பெருமானார்‌ ராமானுஜரின்‌ காலத்தில்‌ வாழ்ந்த 
பிள்ளை உறங்காவில்லிதாசன்‌ பொன்னாச்சியாரைக்‌ 
கைப்பிடித்திருக்கிறார்‌ அந்த வழக்கப்படி உனக்குப்‌ பஞ்ச 
சம்ஸ்காரம்‌ செய்து பகவத்‌ தாசனாகப்‌ பண்ணிவிடுகிறேன்‌. 
பிறகு, நீ பகவத தாசியான சின்னாதேவியைக்‌ கல்யாணம்‌ 
செய்து கொள்வதில்‌ எந்தத்‌ தடையும்‌ இருக்காது... 


பெரியவரின்‌ பேச்சைக்‌ கவனமாகக்‌ காதில்‌ 
வாங்கிக்கொள்ள வேண்டும்‌ என்று என்‌ அறிவு 
சொன்னபோதிலும்‌, இதயம்‌ அந்தத்‌ தேரோடும்‌ வீதிக்கே 
போய்க்கொண்டிருந்தது. 

“பஞ்ச சம்ஸ்காரம்‌' என்ற ஐந்து வகைச்‌ சடங்குகள்‌ 
என்னென்ன என்பதை விளக்கிவிடடு, வெள்ளியில்‌ செய்த 
சங்கு சக்கர முத்திரைகளை அக்னியில்‌ பமுக்கக்‌ 
காய்ச்சினார்‌ அசாரியர்‌ என்‌ வலது தோளில்‌ 
சக்கரத்தையும்‌ இடது தோளில்‌ சங்கையும்‌ பதித்தார்‌. 
பன்னிரு திருமண்‌ காப்பிடடார்‌. திருமந்திரம்‌ முதலான 
மந்திரங்களை உபதேசித்தார்‌ 

தினந்தோறும்‌ திருமாலுக்குப்‌ பூஜை செய்யும்‌ 
முறைகளைச்‌ சொல்லித்‌ தந்த பின்‌, “தாஸ்ய நாமம்‌ என்று 
சொல்லப்படும்‌ புதிய பெயரை உனக்குத்‌ தர வேண்டும்‌. 
இன்று முதல்‌ உன்‌ பெயருடன்‌ ராமானுஜ தாசன்‌ என்று 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 323 


சேர்த்துக்கொள்‌” என்று சொல்லி, “இப்படி வாம்மா, 
சின்னாதேவி. வந்து இவர்‌ கையைப்‌ பற்றிக்கொள்‌,” என்று 
சின்னாதேவியை அழைத்தார்‌. 

உடனே அவளைத்‌ திருமலா அழைத்துவந்து என்‌ 
கையோடு அவள்‌ கையைச்‌ சேர்த்து வைத்தாள்‌. 

சின்னாதேவி விதிர்த்து, மெய்‌ சோர்ந்து, என்‌ காலில்‌ 
விழுந்து வணங்கி, அடக்கி வைத்திருந்த உணர்ச்சி 
களெல்லாம்‌ ஆர்ப்பரித்துப்‌ பொங்க, அத்தனை பேரின்‌ 
மூன்னிலையில்‌ வெட்கத்தை மறந்து என்னை இறுகத்‌ 
தழுவிக்‌ கொண்டாள்‌. 

எந்த அணைப்புக்காக இத்தனை வருடமும்‌ 
தவித்தேனோ, எவளுடைய முகம்‌ என்‌ முகத்தோடு சேர 
வேண்டுமென்று இவ்வளவு காலமும்‌ ஏங்கினேனோ, அது 
கிடைத்த சமயம்‌ அதை அனுபவிக்கும்‌ மனநிலையில்‌ நான்‌ 
இல்லை. 

“ஆசாரியரீ மன்னிக்க வேண்டும்‌. இதோ வருகிறேன்‌” 
என்று சொல்லிவிட்டு, தேர்‌ நின்றிருந்த இடத்தை நோக்கி 
ஓடினேன்‌. 


நான்‌ போனபோது எல்லாம்‌ முடிந்துவிட்டது. 

வடம்‌ பிடித்து இழுத்தவர்களும்‌ வேடிக்கை பார்க்க 
வந்திருந்தோரும்‌ வாத்தியக்காரர்களுமாக ஆயிரக்‌ 
கணக்காகக்‌ கூடியிருந்த மக்கள்‌ அடித்து வைத்த சிலை 
போல்‌ வெலவெலத்து நின்றார்கள்‌. 

“சக்ரவர்த்தி கிருஷ்ண தேவராயரின்‌ இஷ்டங்கள்‌ 
நிறைவேற வேண்டும்‌ என்று சொல்லிக்கொண்டே தேரின்‌ 
முன்‌ பாய்ந்துவிட்டாள்‌ !” என்று மக்கள்‌ பேசுவது கேட்டது. 

தேரின்‌ சக்கரத்துக்கருகே, நிக்கோலஸின்‌ மடியில்‌ 
கிட்ந்தாள்‌ காயத்ரி. ரத்தக்‌ கறை தெரு மண்ணில்‌ படர, 
இடுப்புக்குக்‌ கீழே வெள்ளைத்‌ துணி போர்த்தப்‌ 


324 6 ரா.கி. ரங்கராஜன்‌ 


பட்டிருந்தது உடல்‌ சிதைந்த கோரத்தை யாரும்‌ பார்க்க 
வேண்டாமென்று. 

நிக்கோலஸ்‌ விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தான்‌. 
என்னால்‌ அது கூட முடியவில்லை. எல்லா உணர்ச்சிகளும்‌ 
செத்தவனாக மரம்‌ போல்‌ நின்றேன்‌. 

“நான்‌ மூன்று மாத கர்ப்பிணியாக இருப்பது 
எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம்‌ !' என்று காயத்ரி எழுதியிருந்தது 
நடந்து விடடது. 

தலைச்சன்‌ குழந்‌ தயை வயிற்றில்‌ சுமந்து 
கொண்டிருக்கும்‌ பெண்‌, தேர்‌ ஓடும்போது சக்கரத்‌ 
தினடியில்‌ விழுந்து தன்னைப்‌ பலியிட்டுக்‌ கொண்டால்‌ 
அவள்‌ பிரார்த்திப்பது நிறைவேறும்‌ என்ற மூட 

ல்லை, காயத்ரியின்‌ பிரார்த்தனை 
நிறைவேறிவிட்டது. எந்த விநாடியும்‌ மரணமடையப்‌ 
போகிறார்‌ என்ற நிலையில்‌ இருந்த ஆசாரிய வெங்கட 
தாத்தையா இவளுடைய உயிர்த்‌ தியாகத்தினால்‌ அல்லவா 
பிழைத்தார்‌! அப்படியிருக்க, இவள்‌ செய்ததை 
மூடநம்பிக்கை என்று எப்படிச்‌ சொல்ல முடியும்‌! 


என்‌ அன்னையின்‌ அழுகுரல்‌ கேட்டது. “அடி பாவிப்‌ 
பெண்ணே! ஏதோவொரு கோபத்தில்‌ என்‌ முகத்தில்‌ 
விழிக்காதே என்று சொன்னேன்‌. நிஜமாகவே என்‌ முகத்தில்‌ 
விழிக்காமல்‌ போய்‌ விட்டாயே... 


சின்னாதேவியும்‌ திருமலாதேவியும்‌ அப்பாஜியும்‌ 
அமைச்சர்களும்‌ என்னென்னவோ சொன்னார்கள்‌. 
ஏதேதோ செய்தார்கள்‌. ்‌ 

காயத்ரி போனவள்‌ போனவள்தான்‌. நடப்பது 
எதுவும்‌ என்‌ அறிவில்‌ பதியவில்லை. பயங்கர சொப்பனம்‌ 
கண்டவன்‌ போல என்‌ தேகமெங்கும்‌ வியர்த்துக்‌ 
கொட்டியது. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $ 325 


காயத்ரியிடம்‌ ஆரம்பித்த இந்த வரலாற்றைக்‌ 
காயத்ரியுடனேயே முடித்துக்‌ கொள்கிறேன்‌. 

அவள்‌ செய்த மகத்தான தியாகத்துக்குப்‌ பிறகு எழுத 
என்ன இருக்கிறது? சொல்ல என்ன இருக்கிறது ? 
ஜீவனில்லாத சரித்திரத்‌ துணுக்குகளை அடுக்கிகொண்டே 
போகலாம்‌. 


சுயநலத்தினால்‌ சொன்னாளோ, நிஜமாகவே என 
மீதுள்ள பிரியத்தினால்‌ சொன்னாளோ, மூச்சுக்கு மூச்சு, 
'தாங்கள்‌ சந்தோஷமாக இருக்க வேண்டும்‌, சக்ரவர்த்தி 
என்று சொன்னவள்‌, சந்தோஷமாகப்‌ போய்‌ விடடாள்‌. 
அவள்‌ பிரார்த்தனைபபடி நானும்‌ சந்தோஷமாகத்தான்‌ 
இருக்கிறேன்‌. 

லூயி பாதிரியார்‌ எனக்குப்‌ பல வெளிதாடடு 
விஷயங்களைச்‌ சொல்லித்‌ தருகிறார்‌. ஏசு கிறிஸ்து என்ற 
மகானின்‌ காலத்தை வைத்து, கிறிஸ்துவுக்கு முன்‌, 
கிறிஸ்துவுக்குப்‌ பின்‌ என்று வருடங்களைக்‌ 
கணக்கிடுகிறார்கள்‌ என்றும்‌, உலகம்‌ மொத்தத்திலும்‌ 
௮துதான்‌ வழக்கமாக இருக்கிறது என்றும்‌ அவர்‌ 
சொன்னார்‌. அந்தக்‌ கணக்கின்படி, இப்போது கி.பி. 1529ம்‌ 
அண்டு. பாரத நாடடின்‌ கணக்குப்படி சக வருடம்‌ 1452. 


பூமியெங்கும்‌ நடைபெற்று வரும்‌ மாறுதல்களையும்‌ 
அற்புதங்களையும்‌ ஆடசிகளையும்‌ பற்றி லூயி பாதிரியார்‌ 
சொன்னார்‌. 


இங்கிலாந்து நாடடில்‌ எடடாவது ஹென்றி 
என்பவரும்‌, பிரான்ஸ்‌ தேசத்தில்‌ லூயி என்பவரும்‌, 
நிப்பான்‌ நாட்டில்‌ ஒரு மன்னரும்‌, சீனாவில்‌ ஒரு 
சக்ரவர்த்தியும்‌ ஆடசி செய்து வருவதாகக்‌ கேள்விப்படு 
கிறேன்‌. 

இத்தாலியில்‌, கிறிஸ்துவர்களுக்காகக்‌ கடடப்‌ 
பட்டுள்ள மாபெரும்‌ அலயத்தில்‌ மைக்கேல்‌ ஆஞ்செலோ 


326 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


என்ற கலைஞர்‌ பல உயிரோவியங்களைத்‌ தட்டிக்‌ 
கொண்டிருக்கிறாராம்‌. லியனார்டோ டாவின்ஸி என்ற 
விஞ்ஞானி பிரமிக்க வைக்கும்‌ விஷயங்களைக்‌ கண்டு 
பிடித்துக்‌ கொண்டிருக்கறொராம்‌. 

பாரத தேசத்தைப்‌ பொறுத்தமடடில்‌, வடக்கே 
ஆப்கானிஸ்தானத்தில்‌ இருந்து வந்து சுல்தான்களாகியுள்ள 
லோடி வம்சம்‌ டெல்லியில்‌ கொடி கடடிப்‌ பறக்றெது. 'நான்‌ 
என்‌ அடிமைகளில்‌ ஒருவனைப்‌ பல்லக்கில்‌ உடகார்த்தி 
வைத்து, தூக்குங்கள்‌ என்று கடடளையிடடால்‌ என்‌ 
கீழுள்ள பிரபுக்கள்‌ அத்தனை பேரும்‌ அந்தப்‌ பல்லக்கைத்‌ 
தூக்குவார்கள்‌ !' என்று பெருமையடித்துக்‌ கொள்ளும்‌ 
அளவுக்குப்‌ பிரதாபத்துடன்‌ விளங்கிய சிக்கந்தர்‌ லோடி 
காலமாகி, அவருடைய மூத்த மகனான இப்ராஹிம்‌ லோடி 
பட்டத்துக்கு வந்துள்ளார்‌. 

காஷ்மீரத்தில்‌ ஷாஹி கான்‌ ஆரம்பித்து வைத்த 
வம்சம்‌ தழைத்தோங்குகிறது. காந்தாரம்‌, சிந்து, லடாக்‌, லே 
முதலியவற்றை வென்ற இந்த மன்னர்‌ சிறந்த அறிவாளி. 
மகாபாரதத்தைப்‌ பாரசீக பாஷையில்‌ மொழி பெயர்க்கச்‌ 
செய்திருக்கிறார்‌. 

மகமது பெராரா என்ற கூர்ஜரத்தின்‌ மன்னர்‌, எகிப்து 
நாடடிலிருந்து வந்திருக்கும்‌ கப்பற்படையின்‌ உதவியுடன்‌ 
போர்த்துகசியர்களை விரடடியடிக்கப்‌ போர்‌ நடத்திக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. 

வைர, தங்க, செப்புச்‌ சுரங்கங்கள்‌ தேசத்தின்‌ பல 
பாகங்களில்‌ கண்டெடுக்கப்படடு வருகின்றன. பாரதத்தின்‌ 
படடாடைகள்‌ உலகமெங்கும்‌ சென்று கொண்டிருக்‌ 
கின்றன. 


தெற்கே, கொல்லம்‌ பகுதி விஜய நகரப்‌ பேரரசுடன்‌ 
இணைந்துவிடடதால்‌ கடற்கரைப்‌ படடணமான காயலில்‌ 
முத்துக்‌ குளிக்கும்‌ தொழில்‌ அமோகமாக நடைபெறுகிறது. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 327 


“எந்த மதம்‌ உயர்வானது?” என்று கேட்டபோது, 
“அடுத்தவனுக்கு உதவும்படி அதிகமாகச்‌ சொல்லுகிற மதம்‌ 
எதுவோ அதுவே உயர்ந்தது' என்று பதில்‌ கூறிய நானக்‌ 
என்ற குரு, எல்லா மதங்களிலுமுள்ள வைதீகக்‌ 
கோடபாடுகளையும்‌ அர்த்தமற்ற சடங்குகளையும்‌ 
எதிர்த்துப்‌ புரடசி செய்து புதிய இயக்கமொன்றை 
நடத்திவருகிறார்‌. அது விரைவில்‌ ஒரு மதமாக வடிவம்‌ 
பெறும்‌ என்று சொல்கிறார்கள்‌. 

கபீர்தாசர்‌ என்ற ஞானியின்‌ உபதேசங்கள்‌ 
நாடெங்கும்‌ பரவி வருகின்றன. 

முசல்மான்களிடையே சூஃபி என்ற சாதுக்கள்‌ 
பக்தியையும்‌ எளிமையையும்‌ தூய்மையையும்‌ வற்புறுத்தி, 
எல்லா மதத்தினருக்கும்‌ நல்லிணக்கம்‌ ஏற்படுத்தி 
வருகிறார்கள்‌. 

மசூதிகளும்‌ கடடிடங்களும்‌ ஆலயங்களும்‌ 
வானளாவ எழுந்து, தேசத்தின்‌ கலாசார ஒற்றுமையைப்‌ 
பறைசாற்றுகின்றன. பாரசீகத்தின்‌ தொடர்பினால்‌ ஓவியக்‌ 
கலைக்குப்‌ புதிய வடிவம்‌ கிடைத்துள்ளது. 

அன்னையின்‌ பெயரால்‌ நான்‌ எழுப்பிய நாகலாபுரம்‌ 
முழுமை அடைந்து, எல்லாத்‌ தரப்பு மக்களும்‌ அங்கே 
குடியேறி வருகிறார்கள்‌. 

தேவார மூவரான திருநாவுக்கரசரும்‌, திருஞான 
சம்பந்தரும்‌, சுந்தரரும்‌ இயற்றிய பாடல்களும்‌, மாணிக்க 
வாசகரின்‌ திருவாசகமும்‌, ஆழ்வார்களின்‌ திவ்யப்‌ 
பிரபந்தங்களும்‌, ஸ்ரீ ஹரிதாஸர்களின்‌ கீர்த்தனைகளும்‌ 
அன்னமாச்சாரியாரின்‌ கிருதிகளும்‌ அருணகிரிநாதரின்‌ 
திருப்புகழும்‌ சங்கீதத்தை. வளர்த்து வருகின்றன. 

தேசத்தில்‌ எல்லாப்‌ பாகங்களிலும்‌ உள்ள 
கோயில்களுக்கு வானுயர்ந்த கோபுரங்கள்‌ கடடப்பட்டு 
வருகின்றன. ஆலயங்களில்‌ ஆயிரம்கால்‌ மண்டபம்‌ 


326 4 ரா.கி. ரங்கராஜன்‌ 


கடடுவதென்ற புதிய மரபு வளர்ந்து வருகிறது. 
கோயில்களில்‌ தாயாருக்குத்‌ தனிச்‌ சந்நிதி கடடும்‌ புது 
வழக்கமும்‌ தொடங்கியுள்ளது. 

அறம்‌ வளர்க்கும்‌ பணியில்‌, ஆலயங்களுக்குச்‌ 
சளைக்காமல்‌ மடங்களும்‌ பணியாற்றுகின்றன. காஞ்சி 
மடத்தைச்‌ சேர்ந்த சந்திரசேகர சரஸ்வதி, போதேந்திர 
சரஸ்வதி அகியோரும்‌, சுத்த சைவர்களின்‌ கோலக்கி 
மடங்களைச்‌ சேர்ந்த அகோர சிவாசாரியர்‌, ருத்ர 
சிவாசாரியர்‌, ஈசான சிவாசாரியர்‌ முதலியோரும்‌ தர்மபுரம்‌ 
மடங்களும்‌, திருவாவடுதுறை மடமும்‌, வியாச தீர்த்தர்‌ 
நிறுவிய பல மடங்களும்‌, அகோபில மடமும்‌ செய்துவரும்‌ 
சேவைகள்‌ ஏராளம்‌. 

கூத்தும்‌ அம்மானையும்‌ கோலாட்டமும்‌, பொம்ம 
லாடடமும்‌ வில்லுப்பாடடும்‌ அற்புதமாகத்‌ தழைத்து 
வருகின்றன. 

திருமலைநாதரும்‌, பரஞ்சோதியாரும்‌, செவ்வைச்‌ 
சூடுவாரும்‌, தத்துவப்‌ பிரகாச சுவாமிகளும்‌, தாண்டவராய 
சுவாமிகளும்‌, அரிதாசரும்‌, வடமலையண்ணனும்‌, 
ஞானப்பிரகாச தேசிகரும்‌, மண்டல புருடரும்‌, குமார 
சரஸ்வதியும்‌, வீர கவிராயரும்‌, அருளாள தாசரும்‌, 
பெருமாள்‌ கவிராயரும்‌ இன்னும்‌ எண்ணிலடங்காத 
புலவர்களும்‌ தமிழன்னைக்குப்‌ பாமாலை சூடடி 
வருகிறார்கள்‌. 

கன்னட மொழியில்‌ பாஸ்கர கவியும்‌, சாந்தகீர்த்தியும்‌, 
ஓதுவ கிரியய்யாவும்‌, பொம்பய்ய லக்காவும்‌, குமார 
வால்மீகியும்‌ பிரசித்தி பெற்று விளங்குகிறார்கள்‌. 


தெலுங்கில்‌ அல்லசானி, நந்தி திம்மண்ணா, துர்ஜதி, 
தெனாலி ராமகிருஷ்ணா, ராமராஜ பூஷணர்‌ முதலிய 
கவிஞர்கள்‌ என்‌ ஆஸ்தானத்துக்குப்‌ பெருமை சேர்த்து 
வருகிறார்கள்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ * 329 


நிக்கோலஸ்‌ தன்‌ சொந்த துக்கத்தை மறந்து, 
ஐரோப்பிய மருத்துவத்தையும்‌ ஆயுர்வேத, சித்த 
வைத்தியங்களையும்‌ இணைத்து நாடெங்கும்‌ மருத்துவ 
மனைகள்‌ நிறுவி வருகிறான்‌. 


சிற்பி முத்துவுக்கு ஆடசிப்‌ பொறுப்புப்‌ பிடிக்க 
வில்லை. திருவண்ணாமலைப்‌ பகுதியின்‌ நிர்வாகத்தை 
வேறொரு திறமையான தளபதியிடம்‌ ஒப்படைத்து 
விட்டான்‌. மனைவி சோலையுடன்‌ விஜயநகரத்துக்குத்‌ 
திரும்பி விட்டான்‌. அவனும்‌ நாடடியமேதை பந்தம்‌ லக்ஷ்மி 
நாராயணாவும்‌ சேர்ந்து அமைத்த நடனக்கூடம்‌ 
இந்திரசபையாகத்‌ திகழ்கிறது. 

எதிராஜன்‌ ஆசாரிய வெங்கட தாத்தையாவின்‌ 
திருக்கோஷ்டியில்‌ சேர்ந்து திருத்தலங்களுக்கு யாத்திரை 
சென்று கொண்டிருக்கிறான்‌. 

எந்நேரமும்‌ கொஞ்சும்‌ சலங்கைகளின்‌ செவிக்கினிய 
ஓசை. வீணையும்‌ குழலும்‌ மத்தளமும்‌ இசைக்கும்‌ நாதம்‌; 
அழகழகான்‌ இளம்‌ பெண்களின்‌ நடமாட்டம்‌, பரிகாசம்‌, 
சிரிப்பு, பாட்டு, துள்ளல்‌. 


என்‌ சொந்த வாழ்க்கையிலும்‌ பல மாறுதல்கள்‌ 
ஏற்படடுள்ளன. 

அண்டாளின்‌ கதையைக்‌ கூறும்‌ 'ஆமுக்த மால்யத” 
நூலை முடித்துவிடடேன்‌. 'வாலியைக்‌ கொன்றவனே, 
தாமரைக்‌ கண்ணனே ! மலை மகளால்‌ புகழப்படுபவனே ! 
தோளில்‌ வில்‌ அமைந்தவனே. நெற்றிக்‌ கண்ணன்‌, 
நான்முகன்‌, இந்திரன்‌ முதலானோர்‌ தம்‌ மகுடங்களின்‌ 
மணியொளியால்‌ கோலம்‌ கொண்ட அடியிணைகளைக்‌ 
கொண்டவனே !” என்ற அர்த்தங்கள்‌ கொண்ட கடைசி 
இரண்டு செய்யுள்களை எழுதி முடித்தபோது, ஆயிரம்‌ 
ராஜ்யங்களை ஜெயித்ததைக்‌ காடடிலும்‌ அதிகமான 
மனநிறைவு ஏற்படடது. 


330 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


மதாலஸ சரித்திரம்‌, ரஸமஞ்சரி, உஷா பரிணயம்‌ 
முதலான வேறு நுல்களை நான்‌ எழுதியிருந்தபோதிலும்‌ 
அறிஞர்‌ பெருமக்கள்‌ தெலுங்கு இலக்கியத்தின்‌ மகத்தான 
படைப்பு என்று “ஆமுக்த மால்யத'வைப்‌ போற்றுகிறார்கள்‌. 
தமிழின்‌ ஐம்பெரும்‌ காப்பியங்களைப்‌ போலத்‌ தெலுங்கு 
மொழியின்‌ ஐம்பெரும்‌ காப்பியங்களில்‌ இதுவும்‌ ஒனறு 
என்று கற்றோரால்‌ போற்றப்படும்போது எனக்குக்‌ 
கூச்சமாக இருக்கிறது. உண்மையிலேயே அந்த நூல்‌ 
அவ்வளவு பெருமை பெற்றதா, அல்லது விஜயநகரப்‌ 
பேரரசின்‌ சக்ரவர்த்தி எழுதியது என்பதற்காக அப்படிச்‌ 
சொல்கிறார்களா ? காலம்தான்‌ கணிக்க வேண்டும்‌. 


இந்த நூலில்‌, கோதை நாச்சியார்‌ திருவரங்கன்‌ மீது 
கொண்ட காதலையும்‌ விரக தாபத்தால்‌ அவள்‌ 
தவித்ததையும்‌ காட்டுவதற்காகப்‌ பல பாசுரங்களைச்‌ 
சிருங்கார ரசத்துடன்‌ எழுதியிருக்கிறேன்‌. அதைப்‌ படித்த 
சிலர்‌, சின்னாதேவிக்கும்‌ எனக்கும்‌ நிலவிய காதலைத்தான்‌ 
நான்‌ அப்படி வர்ணித்திருக்கிறேன்‌ என்று சொல்கிறார்கள்‌. 
ஒருவேளை அது நிஜமோ என்னவோ! 


அன்னையாரின்‌ விருப்பப்படியே, சந்திரகிரியில்‌ 
சிறைவைக்கப்படடிருந்த என்‌ தமையனாரின்‌ மகனையும்‌, 
என்‌ தம்பிகளான ரங்கன்‌, அச்சுதன்‌ ஆகியோரையும்‌ 
விடுவித்துத்‌ தலைநகருக்கு அழைத்து வந்தேன்‌. “அண்ணா, 
உங்களை எதிர்த்துக்‌ கலகம்‌ செய்யும்‌ எண்ணம்‌ எங்களுக்கு 
ஒருபோதும்‌ இருந்தது கிடையாது' என்று மனமுருகச்‌ 
சொன்னார்கள்‌. எனக்குப்‌ புத்திர பாக்கியம்‌ இல்லாமலே 
போய்விடடதால்‌, எனக்குப்‌ பின்‌ அச்சுதராயனே 
படடத்துக்கு வர வேண்டுமென்றும்‌, என்‌ மகளின்‌ 
கணவரான அளிய ராமராஜனும்‌ மகாபிரதானி 
அப்பாஜியும்‌ அவனுக்குத்‌ துணையாக இருக்க வேண்டும்‌ 
என்றும்‌ ஏற்பாடு செய்தேன்‌. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ $* 331 


இரெண்டு கண்களைப்‌ போன்ற இரண்டு 
பத்தினிகளைப்‌ பெற்று என்‌ குடும்ப ஓடம்‌ அமைதியான 
நதியில்‌ அனந்தமாகச்‌ சென்று கொண்டிருக்கிறது. 


திருமலாதேவியும்‌ சின்னாதேவியும்‌ ஒருவரை ஒருவர்‌ 
'அக்காஜி' என்று கூப்பிடடுக்கொண்டு அன்பாகப்‌ 
பழகுகிறார்கள்‌. சில சமயம்‌ நான்‌ பரிகாசம்‌ பண்ணுவேன்‌. 
“வயதைக்‌ குறைத்துச்‌ சொல்லிக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று 
பெண்கள்‌ நினைப்பது சகஜம்தான்‌. அதனால்தான்‌ 
இரண்டு பேருமே மற்றவரை “அக்காஜி' என்று அழைத்துக்‌ 
கொள்கிறீர்கள்‌ உண்மையில்‌ யார்‌ தங்கைஜி, யார்‌ 
அக்காஜி? சொல்லுங்கள்‌ ஜி' என்று. கேலி செய்கிறேன்‌. 


கண்‌ படடதோ என்னவோ, இந்தப்‌ பரஸ்பரப்‌ 
பிரீதிக்குக்‌ கேடு விளைவிக்கிற மாதிரி ஒருத்தி வந்தாள்‌. 
இந்தத்‌ தகவலை மறைத்தால்‌ நான்‌ சரித்திரத்தை 
மறைத்தவனாவேன்‌. ஆகவே, அதையும்‌ சொல்லி 
விடுகிறேன்‌. 


அவள்‌ என்‌ மூன்றாவது மனைவியான 
ஜகன்மோகினி. கஜபதி பிரதாபருத்ர தேவரின்‌ புத்திரி. 
'துக்கா' என்றும்‌ இவளுக்கு ஒரு பெயர்‌ உண்டு. 

அப்பாஜி சொன்னது உண்மை. மகளும்‌ மனைவியும்‌ 
சிறைப்பட்டிருந்ததால்‌ கஜபதி என்மீது போர்‌ தொடுக்கத்‌ 
துணியவில்லை. மாறாக, என்னுடன்‌ சிநேகம்‌ செய்து 
கொள்ள விரும்பி, ஏராளமான பரிசுகளுடன்‌ வந்து 
சமாதானம்‌ பேசினார்‌. தமது நடபு உண்மையானதுதான்‌ 
என்பதை நிரூபிக்க வேண்டி, தன்‌ மகள்‌ ஜகன்மோகினியை 
எனக்கு மணம்‌ செய்து தருவதாகச்‌ சொன்னார்‌. 

முதலில்‌ நான்‌ மறுத்துவிடடேன்‌. ஆனால்‌, அரசியல்‌ 
அவசியங்களை முன்னிட்டு இந்தத்‌ திருமணம்‌ நல்லது 
என்று அப்பாஜியும்‌, பிரதாபருத்ர தேவரின்‌ மனத்தை 
மீண்டும்‌ புண்படுத்தக்கூடாது என்று என்‌ அன்னையும்‌ 


332 * ரா.கி. ரங்கராஜன்‌ 


சொன்னதை ஏற்றுக்‌ கொண்டு, ஜகன்மோகினியைக்‌ 
கைப்பிடித்தேன்‌. அந்தப்புரத்தில்‌ நூற்றுக்கணக்கான 
கன்னிப்‌ பெண்கள்‌ வசிக்கிறார்கள்‌. அவர்களை நான்‌ 
கண்ணெடுத்தும்‌ பார்த்ததில்லை. இருந்தும்‌ அவர்களை 
என்‌ மனைவிகள்‌ என்றுதான்‌ உலகம்‌ சொல்கிறது. ஆகவே, 
பத்தோடு பதினொன்றாக இவளும்‌ இருந்துவிடடுப்‌ 
போகடடும்‌ என்று நினைத்தேன்‌. 

ஆனால்‌, ஜகன்மோகினி அப்படி வாழத்‌ தயாரா 
யில்லை. திருமலாதேவியையும்‌ சின்னாதேவியையும்‌ 
இழித்துப்‌ பழித்துப்‌ பேசத்‌ தொடங்கினாள்‌. 

திருவேங்கடப்‌ பெருமானின்‌ சந்நிதியில்‌ 
வைப்பதற்காக, நான்‌, திருமலாதேவி, சின்னாதேவி ஆகிய 
மூவரும்‌ கைகுவித்து நிற்கும்‌ வெண்கலச்‌ சிலைகளைத்‌ 
தயாரித்த சிற்பி அவற்றை என்னிடம்‌ காடடுவதற்காக 
அரண்மனைக்கு எடுத்து வந்தபோது, மூன்றாவது 
பத்தினியாகத்‌ தனக்கும்‌ இடம்‌ தரவேண்டும்‌ என்று அடம்‌ 
பிடித்து அமளிசெய்தாள்‌ ஜகன்மோகினி. 


போனால்‌ போகடடும்‌ என்று இடம்‌ கொடுத்‌ 
திருப்பேன்‌. அனால்‌, அவள்‌ பேசிய பேச்சு ! 'உங்களுடைய 
முந்தைய பத்தினிகளில்‌ ஒருத்தி, ஊர்‌ பேர்‌ தெரியாத 
யாரோ ஒரு சிற்றரசனின்‌ மகள்‌. இன்னொருத்தியோ தாசி 
குலத்தில்‌ பிறந்த நாட்டியக்காரி. நான்‌ ஒருத்திதான்‌ 
கீர்த்திவாய்ந்த கஜபதி வம்சத்தைச்‌ சார்ந்த அசல்‌ 
ராஜகுமாரி! என்று அவள்‌ சொன்னதும்‌, நான்‌ கடும்‌ 
கோபமுற்று அவளை அரண்மனையை விட்டுப்‌ 
போகும்படி சொல்லிவிடடேன்‌. அன்னையும்‌ அப்பாஜியும்‌ 
என்‌ சினத்தை உணர்ந்ததால்‌, அவளுக்காகப்‌ பரிந்து 
பேசவில்லை. 


ஜகன்மோகினி என்‌ ஊரான விஜயநகரத்திலும்‌ 
தங்கவில்லை. தன்‌ ஊரான கடகத்துக்கும்‌ திரும்பவில்லை. 


நான்‌, கிருஷ்ணதேவராயன்‌ 4 333 


கம்பம்‌ என்ற ஊரில்‌ தங்கி விடடாள்‌. அகங்காரியானாலும்‌ 
மமதை கொண்டவளானாலும்‌ கல்வியறிவு பெற்றவள்‌ 
அவள்‌. 

“துக்கா பஞ்சகம்‌' என்ற சிறு நூலை அவள்‌ 
எழுதியிருப்பதாக அல்லசானி பெத்தண்ணா ஒரு நாள்‌ 
சொன்னார்‌ கணவனைப்‌ பிரிந்த ஒரு மனைவியின்‌ 
சோகத்தை அந்தப்‌ பாடல்கள்‌ விவரிப்பதாகவும்‌ அவர்‌ 
சொன்னார்‌ 

நானும்‌ என்‌ இரு தேவியரும்‌ கரம்‌ குவித்து நிற்கும்‌ 
சிலைகள்‌ திருமலைக்‌ கோவிலில்‌ ஏழுமலையானைச்‌ 
சேவித்துக்‌ கொண்டு அவன்‌ சந்நிதியில்‌ நிறுத்தப்‌ 
படடுள்ளன. இன்னும்‌ பல நூற்றாண்டுகளுக்கு அங்கேயே 
இருக்குமென்று நம்புகிறேன்‌. 

இவ்வாறு, காயத்ரியின்‌ கடைசிப்‌ பிரார்த்தனையின்‌ 
படி எனக்கு சந்தோஷமான வாழ்க்கைதான்‌ கிடைத்திருக்‌ 
கிறது. 

இருந்தபோதிலும்‌ ஏன்‌ என்‌ மனத்தின்‌ ஒரு மூலையில்‌ 
ஏதோ ஒரு துக்கம்‌ உறுத்திக்‌ கொண்டிருக்கிறது ? 

ஏன்‌ என்று என்னை நானே கேடடுக்‌ கொள்கிறேன்‌. 

ஏன்‌ கிருஷணா உனக்குத்‌ துயரம்‌? 

அறுசுவை உண்டியை அருந்தி மகிழமும்போது, ஏன்‌ 
சிறு கல்‌ போல ஒரு நெருடல்‌ உன்‌ நெஞ்சில்‌ ஏற்படுகிறது ? 

தாம்பூலம்‌ தரித்து மகிழும்போது ஏன்‌ நீ 
கண்கலங்குகிறாய்‌? 

ஆடலைப்‌ பார்க்கும்போதும்‌, பாடலைக்‌ கேடகும்‌ 
போதும்‌, தாமரை பூத்த தடாகங்களில்‌ நீந்தும்போதும்‌, 
மாதங்க பர்வதத்தின்‌ முகடுகளில்‌ நிற்கும்போதும்‌, சந்தனம்‌ 
பூசும்போதும்‌, தென்றலைத்‌ துய்க்கும்போதும்‌, 
குழந்தைகளின்‌ சிரிப்பில்‌ பங்குகொள்ளும்‌ போதும்‌, 


334 + ரா.கி. ரங்கராஜன்‌ 


அன்னைக்கு நமஸ்காரம்‌ செய்யும்போதும்‌, பூக்களை 
நுகரும்போதும்‌, தெய்வங்களின்‌ சன்னதியில்‌ கண்மூடித்‌ 
தியானம்‌ செய்யும்போதும்‌, சான்றோர்களின்‌ அடிதொடடு 
வணங்கும்போதும்‌, அரண்மனை முற்றத்தில்‌ நங்கையர்கள்‌ 
கும்மியடிப்பதைக்‌ காணும்போதும்‌, அமுதூறும்‌ 
கவிதைகளைப்‌ படிக்கும்போதும்‌, கிருஷ்ண தேவராயனே, 
ஏன்‌ உன்‌ கண்‌ முனைகளில்‌ ஈரம்‌ கசிறெது? 

இத்தனை சந்தோஷங்களுக்கும்‌ அடித்தளம்‌ 
அமைத்துத்‌ தந்த அந்த ஒருத்தியை நினைத்து. 

கடகத்தில்‌ படாத கஷ்டமெல்லாம்‌ படடு, 
விஜயறகரத்துக்கு வந்து, எதிரியைப்‌ பழிதீர்ப்பது என்ற 
உறுதியை மனத்தில்‌ பூடடி வைத்துக்‌ கொண்டு காத்திருந்த 
அந்தப்‌ பெண்ணை நினைத்து. 

என்‌ காதல்‌ நிறைவேறக்‌ கை கொடுத்து, தனக்காக 
எதுவும்‌ செய்து கொள்ளாமல்‌ எனக்காக எல்லாவற்றையும்‌ 
செய்துவிடடு மின்னலென மறைந்த அந்த அரசிளங்‌ 
குமரியை நினைத்து. 

அந்த இனிய இளம்பெண்ணை நினைத்து. 

என்‌ பிரிய சகோதரியை நினைத்து. 

காயத்ரியை நினைத்து. 


(நிறைவடைகிறது) 


பிற்பாடு.. 


கிருஷ்ண தேவராயருக்கு வாரிசாக ஒன்றரை வயது 
மகன்‌ மட்டுமே இருந்தான்‌. ஆகவே தன்‌ தந்தையின்‌ முதல்‌ 
மனைவி வழிவந்த தம்பி அச்சுத ராயரை ஆடசி 
செய்யும்படி. கிருஷ்ண தேவராயர்‌ ஏற்பாடு செய்திருந்தார்‌. 
கி.பி. /580அம்‌ ஆண்டு கிருஷ்ணதேவராயர்‌ காலமானதும்‌ 
அச்சுத ராயர்‌ படடத்துக்கு வந்தார்‌ அனால்‌ கிருஷ்ண 
தேவராயரின்‌ மருமகனான (மாப்பிள்ளை) ராம ராயர்‌ 
தலையிடடதால்‌ ஆட்சியில்‌ அவருக்கும்‌ பங்கு தரப்பட்டது. 
இந்தப்‌ பூசலைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு கலிங்கத்துப்‌ 
பிரதாபருத்ர கஜபதியும்‌ அதில்‌ ஷாவும்‌ சேர்ந்து படை 
யெடுத்து விஜயநகர சாம்ராஜ்யத்தின்‌ சில பகுதிகளைக்‌ 
கைப்பற்றினார்கள்‌. 

கடைசி ஏழு வருட ஆடசியில்‌ அச்சுத ராயர்‌ 
கொடுங்கோலராக விளங்கினார்‌ மதுரையிலும்‌ 
தஞ்சையிலும்‌ செஞ்சியிலும்‌ நாயக்கர்களின்‌ ஆட்சி 
ஏற்படடது. போர்த்துக்கசியர்களும்‌ பண்டகசாலை நிறுவிக்‌ 
கொண்டனர்‌. 

அச்சுத ராயரின்‌ மகன்‌ முதலாவது வெங்கடராயர்‌ 
பட்டத்துக்கு வந்தார்‌. அனால்‌ ஒரே வருடத்தில்‌ தாய்‌ 
மாமன்‌ சலக்கராஜு வினால்‌ கொல்லபபடடார்‌ ராமராயர்‌ 
தன்‌ ஆதரவாளர்களுடன்‌ சலக்கராஜுவை வீழ்த்தி, 
சதாசிவ ராயரை அரியணையில்‌ ஏற்றினார்‌. 

சதாசிவ ராயர்‌ (கி.பி. 1548-1572) பெயரளவில்தான்‌ 
மன்னராக விளங்கினார்‌ ராம ராயரும்‌ அவருடைய 
தம்பிகள்‌ திருமலையும்‌ வெங்கடாத்ரியும்தான்‌ எல்லா 
அதிகாரங்களையும்‌ வைத்திருந்தார்கள்‌ ஆனால்‌ 
முசல்மான்‌ மன்னர்களைப்‌ பகைத்துக்கொள்ளும்‌ பல 
நடவடிக்கைகளில்‌ இவர்கள்‌ ஈடுபட்டதால்‌, கோல்‌ 
கொண்டா சுல்தானான கூலி குதுப்மீரான்‌ தலைமையில்‌ 
பாமனி சுல்தான்கள்‌ ஒன்று திரண்டனர்‌. கிருஷ்ணா 


336 6 ரா.கி. ரங்கராஜன்‌ 


நதியின்‌ இரு கரைகளிலும்‌ படைகள்‌ ஒன்றை யொன்று 
எதிர்த்து நின்றன. 

1505ஆம்‌ ஆண்டு ஜனவரி 23ஆம்‌ தேதி நடைபெற்ற 
தலைக்கோடடை யுத்தம்‌ இந்திய நாட்டின்‌ சரித்திரத்தையே 
மாற்றியமைத்தது. விஜய நகரத்தின்‌ படையில்‌ 10000 
யானைகள்‌; 37000 குதிரைகள்‌, 5 லடசம்‌ காலாட 
படையினர்‌ இருந்தபோதிலும்‌, ராமராயர்‌ தோல்வியுற்றார்‌. 
வெங்கடாத்ரி போர்க்களத்தில்‌ வீர மரணம்‌ அடைய, 
ராமராயர்‌ சிறைப்‌ பிடிக்கப்பட்டுத்‌ தலை சீவப்‌ பட, 
திருமலைராயர்‌ வெறும்‌ மன்னர்‌ என்ற படடத்துடன்‌ 
பின்வாங்க, சதாசிவ ராயர்‌ உள்நாடடுக்குள்‌ மறைந்து 
விடடார்‌. நாலு சுல்தான்களும்‌ சேர்ந்து விஜயநகரத்துக்குள்‌ 
நுழைந்தார்கள்‌. ஐந்து மாத காலம்‌ அங்கே தங்கியிருந்து 
நகரத்தைச்‌ சூறையாடினார்கள்‌. விஜயநகரப்‌ பேரரசர்கள்‌ 
அரண்மனையில்‌ வைத்திருந்த பொக்கிஷங்களை ஐந்நூறு 
யானைகளின்‌ மீது ஏற்றி எடுத்துச்‌ சென்றார்கள்‌ 
கடடிடங்களும்‌ அலயங்களும்‌ இடித்துத்‌ தள்ளப்படடு, 
நகரம்‌ தரைமடடமாயிற்று. தென்னிந்தியாவில்‌ ஒரு வலிமை 
மிக்க இந்து சாம்ராஜ்யம்‌ உருவாகப்‌ போகிறது என்ற 
கனவும்‌ தரைமடடமாயிற்று. 

திருமலைராயர்‌ தன்‌ தலைநகரைப்‌ பெனுகொண்டா 
வுக்கு மாற்றிக்கொண்டு அறவீடு என்ற புதிய அரச 
வம்சத்தைத்‌ தொடங்கினார்‌. நூறு நூற்றைம்பது வருட 
காலத்துக்கு இவர்கள்‌ ஆடசி செலுத்தினார்கள்‌. தெற்கே 
பல சிற்றரசர்கள்‌ கிளம்பி, ஒருவரோடொருவர்‌ போரிடடு, 
பரம்பரை எதிரிகளான கோல்கொண்டா, பீஜபூர்‌ 
சுல்தான்களைக்கூட உதவிக்கு வரவழைத்து, விஜயநகர 
சாம்ராஜ்யத்தைச்‌ சிதற அடித்தார்கள்‌ வடக்கே 
முகலாயர்கள்‌ தலைதாக்கினார்கள்‌. அக்பரின்‌ காலத்தில்‌ 
அவர்களுடைய ஆடசி கொடி கடடிப்‌ பறக்கலாயிற்று. 

அதன்‌ பின்னர்‌ ஐரோப்பிய நாடுகள்‌ இந்தியாவில்‌ 
புகுந்ததும்‌, கிழக்கிந்தியக்‌ கம்பெனி நுழைந்ததும்‌ பிரிடடிஷ்‌ 
ஆட்சி பிறந்ததும்‌ சமீப காலத்து வரலாறு. 


Printed By : BALAJI OFFSET PRINTERS. 
Chennai - 106. Ph: 4759094, 4751794. 


